சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌ : வெளிப்பாடு 


முனைவர்‌ (பிஎச்‌. டி.,) பட்டத்திற்காகச்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திற்கு 


அளிக்கப்பெறும்‌ ஆய்வேடு 


ஆய்வாளர்‌ 


லோ. ஜெயலட்சுமி 


தமிழ்‌ இலக்கியத்துறை 
பரிதிமாற்கலைஞர்‌ வளாகம்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
சென்னை - 600 005 
சனவரி - 2012 


வீ. அரசு 
பேராசிரியர்‌ - துறைத்தலைவர்‌ 


தமிழ்‌ இலக்கியத்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


சென்னை - 5 


நெறியாளர்‌ சான்றிகழ்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌: வெளிப்பாடு எனும்‌ தலைப்பிலான இந்த 
ஆய்வேடு முனைவர்‌ பட்டத்திற்காக என்‌ மேற்பார்வையில்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ துறையில்‌ லோ. ஜெயலட்சுமி அவர்கள்‌ 
நவம்பர்‌ 2006 முதல்‌ சனவரி 2012 வரை உள்ள காலகட்டத்தில்‌ உருவாக்கியதாகும்‌. 
இந்த ஆய்வேடு இதற்கு முன்‌ வேறு எந்தப்‌ பட்டத்திற்கும்‌ அளிக்கப்பெறவில்லை 
என்றும்‌ இது அவருடைய சுயதேடலின்‌ பயன்‌ என்றும்‌ சான்றிதழ்‌ வழங்குகின்றேன்‌. 


இடம்‌: சென்னை ANaLS > 
நாள்‌: 19. 01. 2012 (வீ. 


நெறியாளர்‌ 


லோ. ஜெயலட்சுமி 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
தமிழ்‌ இலக்கியத்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


சென்னை - 5 
ஆய்வாளர்‌ உறுதிமொழி 


சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌: வெளிப்பாடு எனும்‌ தலைப்பிலான இந்த 
ஆய்வேடு முனைவர்‌ பட்டத்திற்காகப்‌ பேரா. வீ. அரசு அவர்களின்‌ 
மேற்பார்வையின்கீழ்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ இலக்கியத்துறையில்‌ 
நவம்பர்‌ 2006 முதல்‌ சனவரி 2012 வரை உள்ள காலகட்டத்தில்‌ உருவாக்கியதாகும்‌. 
இந்த ஆய்வேடு என்‌ சுய முயற்சியில்‌ உருவானது என்றும்‌ இதற்கு முன்‌ வேறு 
எந்தப்‌ பட்டத்திற்கும்‌ அளிக்கப்‌ பெறவில்லை என்றும்‌ உறுதி அளிக்கின்றேன்‌. 


இடம்‌: சென்னை to prt 
நாள்‌: 19.01.2012 (லோ. ஜெயலட்சுமி) 
ஆய்வாளர்‌ 


நன்றியுரை 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ இலக்கியத்துறையில்‌ பயிலவேண்டும்‌ 
என்ற நோக்கத்தோடு முதலில்‌ நான்‌ முதுகலைப்‌ பட்டத்திற்கு (2001) 
விண்ணப்பித்தேன்‌. எனது எண்ணம்‌ பொய்க்கவில்லை, முதுகலைப்பட்டம்‌ 
படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதனைத்‌ தொடர்ந்து ஆய்வியல்‌ நிறைஞர்‌ மற்றும்‌ 
முனைவர்‌ பட்ட ஆய்வினை மேற்கொள்வதற்கு முழுமுதற்‌ காரணமாகத்‌ திகழ்ந்த 
எனது நெறியாளரும்‌ தமிழ்‌ இலக்கியத்துறைத்‌ தலைவருமான பேராசிரியர்‌ வீ. அரசு 
அவர்களுக்கு என்‌ முதற்கண்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


எனது நெறியாளர்‌ சங்க இலக்கியத்தைப்‌ புதிய கோணத்தில்‌ ஆய்வு 
செய்யவேண்டும்‌ என்ற கருதுகோளின்‌ அடிப்படையில்‌ “சங்க இலக்கியத்தில்‌ 
அகம்‌: வெளிப்பாடு” என்ற சிறந்ததொரு தலைப்பினைத்‌ தெரிவு செய்து 
கொடுத்தார்‌. இதுமட்டுமின்றி, ஆய்வின்‌ ஊடாகச்‌ சங்கப்பாடல்களை எவ்வகையில்‌ 
எல்லாம்‌ அணுகலாம்‌ என்பதைப்‌ பலதரப்பட்ட விவாதங்கள்‌ மற்றும்‌ 
உரையாடல்களை அவர்‌ என்னிடத்தில்‌ மொழிந்ததின்‌ வெளிப்பாடாக இந்த 
ஆய்வேடு அமைகின்றது. இந்த ஆய்வேட்டிற்குரிய பல நூல்களைத்‌ தந்து 
உதவியது மட்டுமின்றி, ஆய்வு தொடர்பாக என்னுள்‌ எழுந்த ஐயங்களைத்‌ 
தெளிவுபடுத்தியும்‌ ஆய்வில்‌ ஏற்பட்ட குற்றங்குறைகளைச்‌ சுட்டிக்‌ காட்டியும்‌ 
ஆய்வேடு முழுமை பெறும்‌ இறுதி நாள்வரை என்னை ஊக்கப்படுத்தினார்‌ 
என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. அவருக்கு என்‌ மனமார்ந்த நன்றியை மீண்டும்‌ 


தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


தமிழ்‌ இலக்கியத்‌ துறையைச்‌ சார்ந்த ஆசிரியர்‌ பெருமக்களான முனைவர்‌ 
ய. மணிகண்டன்‌, முனைவர்‌ கோ. பழனி, முனைவர்‌ ஆ. ஏகாம்பரம்‌ ஆகியோருக்கு 
என்‌ நன்றி என்றும்‌ உரியது. சங்க இலக்கியம்‌ தொடர்பான பல அரிய நூல்களை 
எனக்குத்‌ தந்துதவிய நண்பர்‌ சு. இரமேஷ்‌ அவர்களுக்கு என்றும்‌ நன்றிக்‌ 
கடன்பட்டுள்ளேன்‌. இந்த ஆய்வேட்டினை முழுவதும்‌ வாசித்து அவற்றுள்‌ 
காணப்படும்‌ சில குறைகளைச்‌ சுட்டிக்‌ காட்டியும்‌ திருத்தியும்‌ ஆய்விற்கு வலுசேர்க்கும்‌ 
வகையில்‌ இறுதிகட்டப்‌ பணியை ஆர்வத்துடன்‌ செய்துகொடுத்த என்னுடன்‌ பிறவா 


சகோதரர்‌ முனைவர்‌ ஸ்ரீ.பிரேம்குமார்‌ அவர்களுக்கும்‌ முனைவர்‌ பா. மதுகேஸ்வரன்‌, 


போராசிரியர்‌ எஸ்‌. குமாரி அவர்களுக்கும்‌ என்‌ முதன்மையான நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கின்றேன்‌. 

ஆய்வு தொடர்பான நூல்கள்‌, இதழ்கள்‌, கட்டுரைகள்‌ எனப்‌ பலவற்றைத்‌ தந்து 
உதவிய ரோஜா முத்தையா நூலகம்‌, உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ மற்றும்‌ 
மலைமலையடிகள்‌ நூலகத்திற்கும்‌ என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


ஆய்வு காலத்தில்‌ எனக்குப்‌ பல வகையில்‌ உதவிய சகோதரர்‌ சி. இளங்கோ, 
ப.குமார்‌ ஆகியோருக்கும்‌ எனது நண்பர்களான ௧. அற்புதமணி, தே. சத்யா, ஜெ. சந்திரிகா, 
மு. தேவராஜ்‌, த.தனஞ்செயன்‌, வி. அருள்‌, பா. ஜெய்கணேஷ்‌, அ. சதிஷ்‌ ஆகிய 
அனைவருக்கும்‌ என்‌ நன்றி உரியது. மேலும்‌ ஆய்வுக்‌ காலங்களில்‌ நிர்வாகம்‌ 
தொடர்பான அனைத்துச்‌ செயல்களையும்‌ உரிய நேரத்தில்‌ செய்து கொடுத்த 
அலுவலகப்‌ பணியாளர்களான திரு. சங்கரன்‌, சுந்தர்‌ ஆகியோருக்கு என்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


மேலும்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ துணையாக இருந்த என்‌ குடும்பத்தினர்‌ 
அனைவருக்கும்‌ என்றென்றும்‌ கடன்பட்டுள்ளேன்‌. குறிப்பாக நான்‌ முனைவர்பட்ட 
ஆய்வினை மேற்கொள்வதற்கு முக்கியக்‌ காரணமாக இருந்தவர்‌ என்னுயிர்‌ 
அண்ணன்‌ லோ. சிவக்குமார்‌ அவர்களுக்கும்‌ இந்த ஆய்வேட்டினைச்‌ சிறப்புடன்‌ 
நிறைவு செய்வதற்கு எனக்குப்‌ பெரிதும்‌ உறுதுணையாகவும்‌ பக்கபலமாகவும்‌ 
செயல்பட்ட என்‌ அன்புக்குரிய துணைவர்‌ கா. மகேஷ்‌ (வழக்குரைஞர்‌) 
அவர்களுக்கும்‌ என்றும்‌ நன்றி உடையவளாவேன்‌. என்‌ நலனில்‌ மிகுந்த அக்கறை 
கொண்ட குடும்ப நண்பரான முனைவர்‌ எஸ்‌.கண்ணன்‌ அவர்களுக்கும்‌ என்றும்‌ 
நன்றிக்‌ கடன்பட்டுள்ளேன்‌. என்மீது மிகுந்த ஈடுபாடுக்‌ கொண்ட பேராசிரியப்‌ 
பெருமக்களான ஆர்‌. சுப்புலட்சுமி, எஸ்‌. உஷா, கே. ஜோதி ஆகியோருக்கும்‌ 


சகதோழியர்‌ அனைவருக்கும்‌ என்‌ நன்றி என்றும்‌ உரியது. 


- லோ. ஜெயலட்சுமி 


குறுக்க விளக்கம்‌ 


அகத்‌. 
அகம்‌. 
அடியா. 


இ.விளக்கம்‌. 


இறை. அகம்‌. 


உ.வே.சா. 


க்ரியா.த.அ. 


குறள்‌. 


திரு. 
திவாகரம்‌. நி. 


தொல்‌. 


அகத்திணையியல்‌ 
அகநானூறு 
அடியார்க்குநல்லார்‌ 
இளம்பூரணர்‌ 


இலக்கண விளக்கம்‌ 


இறையனார்‌ அகப்பொருள்‌ 


உரையாசிரியர்‌ 
உ.வே. சாமிநாதையர்‌ 
ஐங்குறுநூறு 

க்ரியா தமிழ்‌ அகராதி 
கலித்தொகை 
குறிஞ்சிப்பாட்டு 
திருக்குறள்‌ 
குறுந்தொகை 
சிலப்பதிகாரம்‌ 
சிறுபாணாற்றுப்படை 
சீவகசிந்தாமணி 
சூத்திரம்‌ 

சூடாமணி நிகண்டு 
சேனாவரையருரை 
சொல்லதிகாரம்‌ 
திருமுருகாற்றுப்படை 
திவாகர நிகண்டு 


தொல்காப்பியம்‌ 


மேற்‌. 


நச்சினார்க்கினியர்‌ 
நம்பியகப்பொருள்‌ 
நற்றிணை 

நூற்பா/ நூற்றாண்டு 
நெடுநல்வாடை 
பட்டினப்பாலை 
பதிற்றுப்பத்து 
பரிபாடல்‌ 
பதிப்பாசிரியர்‌ 

பிங்கல நிகண்டு 
புறநானூறு 
புறத்திணையியல்‌ 
பெருங்கதை 
பெரும்பாணாற்றுப்படை 
பொருநர்‌ ஆற்றுப்படை 
பொருளதிகாரம்‌ 

பொ. வே. சோமசுந்தனார்‌ 
மதுரைக்காஞ்சி 
முல்லைப்பாட்டு 
மலைபடுகடாம்‌ 
மெய்ப்பாட்டியல்‌ 


மேற்கோள்‌ 


பொருளடக்கம்‌ 


இயல்‌ பக்கம்‌ 
ஆய்வின்‌ நோக்கமும்‌ அமைப்பும்‌ 1 
ஒன்று சங்கப்‌ பாடல்களில்‌ அகம்‌ 6 
இரண்டு மலர்கள்‌ - அக வெளிப்பாடு 51 
மூன்று கூந்தல்‌ - அக வெளிப்பாடு 100 
நான்கு உடல்‌ சார்ந்த அக வெளிப்பாடு 152 
மதிப்பீடு 194 
துணைநூற்பட்டியல்‌ 204 
பின்னிணைப்பு - 1 1 
பின்னிணைப்பு - 2 2 
பின்னிணைப்பு - 3 43 
பின்னிணைப்பு - 4 52 
பின்னிணைப்பு - 5 57 
பின்னிணைப்பு - 6 59 
பின்னிணைப்பு - 7 61 
பின்னிணைப்பு - 8 64 


பின்னிணைப்பு - 9 67 


ஆய்வின்‌ நோக்கமும்‌ அமைப்பும்‌ 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ பழைமை வாய்ந்த பாடல்களின்‌ தொகுப்பாகச்‌ சங்க 
இலக்கியம்‌ அமைகின்றது. இத்தொகுப்பில்‌ 2381 பாடல்கள்‌ அடங்கியுள்ளன. 
இப்பாடல்கள்‌ அனைத்தையும்‌ பாட்டு, தொகை எனும்‌ இரண்டு பிரிவில்‌ 
வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சங்கத்‌ தொகுப்பில்‌ அடங்கியுள்ள அனைத்துப்பாடல்களும்‌ 
ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ தோன்றியவை அன்று. அவை பல்வேறு காலகட்டத்தில்‌, 
பல்வேறு சூழ்நிலையில்‌ வாழ்ந்த, பல்வேறுபட்ட இனக்குழு மக்களின்‌ வாழ்வியல்‌ 
நிகழ்வுகளைப்‌ பல புலவர்களால்‌ பாடப்பட்ட பாடல்களின்‌ தொகுப்பாகத்‌ 


திகழ்கின்றது. 


இத்தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ள பாடல்களை அகம்‌, புறம்‌ எனும்‌ இரு 


பொருண்மைப்பாட்டில்‌ ஆய்வாளர்கள்‌ அடக்குகின்றனர்‌. அகமாவது மனிதன்‌ 


மனதில்‌ எழுகின்ற காதல்‌ தொடர்பான மனவுணர்வுகள்‌, அவ்வுணர்வு தொடர்பான்‌ ' 


செயல்பாடுகள்‌ அனைத்தையும்‌ அகம்‌ சார்ந்தவையாகக்‌ கருதப்படுகின்றது. 
இக்காதல்‌ உணர்வினைத்‌ தவிர பிறவுணர்வுகள்‌ மற்றும்‌ செயல்பாடுகள்‌ எல்லாம்‌ புறம்‌ 
சார்ந்தவையாகக்‌ கருதப்படுகின்றன. குறிப்பாக வீரம்‌, கொடை, நீதி, போர்‌, வெற்றி 
ஆகியவற்றைப்‌ புற நிகழ்வுகளாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இவ்விரு பாடுபொருளை 


முதன்மையாகக்‌ கொண்டு சங்க இலக்கியம்‌ அமைகின்றது. 


இருப்பினும்‌ இவ்விலக்கியம்‌ மேலும்‌ பலநிலையில்‌ ஆய்வு செய்வதற்குரிய களங்களைத்‌ 
தன்னகத்தே கொண்டுள்ளது எனில்‌ அது மிகையாகாது. அவ்வகையில்‌ அகம்‌ 
தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ளும்பொழுது, அகம்‌ தொடர்பான பாடுபொருளை 


மையமாகக்‌ கொண்டு பல ஆய்வுகள்‌ வெளிவந்துள்ளன. 


அகத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு வெளிவந்த ஆய்வுகளை 
நோக்கும்பொழுது, அகத்திற்குக்‌ கொடுக்கப்படும்‌ விளக்கங்கள்‌ எல்லாம்‌ இலக்கண 
வாய்பாடுகளை முதன்மைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. இவ்வித 


இலக்கண வாய்பாடுகளுக்கு முதன்மைப்‌ படுத்தப்படாமல்‌, சங்கப்‌ பாடல்களில்‌ 


௪ 


பொதிந்திருக்கும்‌ மனிதர்களின்‌ உணர்வுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு இந்த ஆய்வு 
அமைகின்றது. அகம்‌ தொடர்பான நிகழ்வுகளை எவ்வகையில்‌ பார்க்கலாம்‌ என்பதன்‌ 
பதிய முயற்சியாகச்‌ “சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌: வெளிப்பாடு' என்னும்‌ இந்த ஆய்வு 
அமைகின்றது. 
ஆய்வு எல்லை 

சங்க இலக்கியத்‌ தொகுப்பில்‌ அடங்கியுள்ள திருமுருகாற்றுப்படை, பொருநர்‌ 
ஆற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, 
மதுரைக்காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைபடுகடாம்‌ ஆகிய 
பத்துப்பாடல்களும்‌ மற்றும்‌ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, 
கலித்தொகை, பரிபாடல்‌, புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய எட்டுத்தொகை நூல்களும்‌ 
ஆய்வின்‌ எல்லைக்குட்பட்டதாகும்‌. ஆய்விற்கு மர்ரே, எஸ்‌. ராஜம்‌ பதிப்பு மற்றும்‌ 
கழகவெளியீடு ஆகிய சங்க நூல்களே முதன்மை ஆதாரங்களாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. மேலும்‌ சங்க இலக்கியம்‌ தொடர்பான ஆய்வேடுகள்‌, நூல்கள்‌, கட்டுரைகள்‌ 
ஆகியன துணைமை ஆதாரங்களாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 
ஆய்வுப்‌ பகுப்பு 

அகவுணர்வுகளை மக்கள்‌ எவ்வகையில்‌ எல்லாம்‌ வெளிப்படுத்தினர்‌ என்பதைச்‌ 
சங்கப்‌ பாடல்களை முதன்மையாகக்‌ கொண்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த 
ஆய்வேடு, ஆய்வின்‌ நோக்கமும்‌ அமைப்பும்‌ மற்றும்‌ ஆய்வு மதிப்பீடு நீங்கலாக நான்கு 


இயல்களாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளது. 


இயல்‌: ஒன்று - சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌ 
இயல்‌: இரண்டு - மலர்கள்‌ : அக வெளிப்பாடு 
இயல்‌: மூன்று  - கூந்தல்‌ : அக வெளிப்பாடு 
இயல்‌: நான்கு - உடல்‌ சார்ந்த அக வெளிப்பாடு 


என்னும்‌ அமைப்பில்‌ இயல்கள்‌ பகுக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 
இயல்‌: ஒன்று 

இந்த இயலில்‌ அகம்‌ தொடர்பான செய்திகள்‌ மட்டுமே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. 
அகம்‌ என்பதற்கு உரையாசிரியர்கள்‌ மற்றும்‌ ஆய்வாளர்கள்‌ தரும்‌ விளக்கங்கள்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. அகப்பாடல்கள்‌ குறித்த வரையறை செய்யப்பட்டுள்ளது. 


பொருள்நிலை அமைப்பிற்குக்‌ கொடுக்கப்படும்‌ முக்கியத்துவம்‌, கூற்று வகையாக 
அமைந்துள்ள வாய்பாட்டுத்‌ தன்மை ஆகியன அகப்பாடல்களாகப்‌ பகுப்பதற்கான 
காரணிகளாகச்‌ சுட்டப்படும்‌ தன்மையினை விளக்கப்பட்டுள்ளது. சங்கப்‌ 
பாடல்களின்‌ பகுப்பு மற்றும்‌ தொகுப்பில்‌ காணப்படும்‌ முரண்பாடுகள்‌ ஆகியவை 
தெளிவுபடுத்தப்‌ பட்டுள்ளன. மேலும்‌ மனிதனின்‌ அகத்திற்கும்‌ உளவியலுக்குமான 
தொடர்புநிலை முதன்மைப்படுத்தி விளக்கப்பட்டுள்ளது. சங்கப்பாடல்களை 
இலக்கண வாய்பாடுகளின்‌ கட்டமைப்பில்‌ பார்க்காமல்‌, அவ்வாய்பாடுகளை ஆண்‌, 
பெண்‌ உறவு சார்ந்த நிலையில்‌ எவ்வகையில்‌ பார்க்கலாம்‌ என்பதே இந்த இயலின்‌ 


அடிப்படை நோக்கமாக அமைக்கின்றது. 


இயல்‌ - இரண்டு 

சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ தொடர்பான பொருண்மை விரிவாக 
ஆராயப்பட்டுள்ளது. இதில்‌ இயற்கைக்கும்‌ மனிதனுக்கும்‌ உள்ள தொடர்பு, மனிதன்‌ 
இயற்கைக்குக்‌ கொடுக்கும்‌ இடம்‌ ஆகியன விளக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக, 
மலர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ முக்கியத்துவம்‌, அதன்‌ தனித்துவத்‌ தன்மை, 
அதற்கான காரணங்கள்‌ எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியத்தில்‌ 
பதிவாகியுள்ள மலர்களின்‌ பட்டியல்‌, மலர்களை அடிப்படையாகக்‌ கொண்டு 
நிலங்களைப்‌ பகுத்தல்‌, அகம்‌, புறம்‌ எனும்‌ இரண்டு பகுப்பு நிலையில்‌ மலர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ முக்கியத்துவம்‌ ஆகியன தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. மலர்களை 
இருபாலினத்தவரும்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ புனைந்து கொண்ட 
தன்மை முன்னிறுத்தி விளக்கப்பட்டுள்ளது. இனக்‌ கவர்தலின்‌ ஊடாக மணம்‌ மிகுந்த 
மலர்களைப்‌ புனைந்து கொண்ட தன்மை ஆராயப்பட்டுள்ளது. மலர்களால்‌ 
தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்துகொள்ளல்‌, தழையாடை, கையுறையாக 
மலர்களைத்‌ தருதல்‌, பூத்தருபுணர்ச்சி எனப்‌ பலநிலைகளில்‌ காமத்தை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களை அடையாளமாகப்‌ பயன்படுத்திய காரணங்கள்‌ 
ஆகியவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும்‌, பிரிவுக்காலத்தில்‌ 
மலர்களைப்‌ பெண்கள்‌ அணிந்துகொள்ளாது தவிர்த்த நிலை விளக்கப்பட்டுள்ளது. 
புறம்‌ சார்ந்த பதிவுகளில்‌ மலர்களை நிலம்‌ மற்றும்‌ இனத்தை அடையாளப்படுத்தும்‌ 
வகையில்‌ குறியீட்டுப்‌ பொருளாகப்‌ பயன்படுத்திய தன்மை இந்த இயலில்‌ ஆய்வு 


செய்யப்பட்டுள்ளது. 


இயல்‌ - மூன்று 

இந்த இயல்‌ கூந்தலை அடிப்படையாகக்‌ கொண்டு ஆய்வு அமைகின்றது. சங்க 
இலக்கியத்தில்‌ கூந்தல்‌ தொடர்பான செய்திகள்‌ எவ்வகையில்‌ பதிவாகியுள்ளன மற்றும்‌ 
கூந்தலின்‌ முக்கியத்துவம்‌ ஆகியன விளக்கப்படுகின்றன. கூந்தல்‌ சொற்பொருள்‌, 
நிகண்டுகள்‌ மற்றும்‌ அகராதி வழியான விளக்கங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. ஆண்‌, 
பெண்‌ இருபாலர்‌ தலைமயிர்‌ (முடி) தொடர்பான பதிவுகள்‌ ஆழ்ந்து நோக்கப்பட்டுள்ளன. 
ஐம்பால்‌ என்பது பெண்கள்‌ கூந்தலை ஐந்து வகையாக முடிந்து கொண்ட பாங்கு 


ஆகிய தரவுகளைச்‌ சங்கப்பாடல்‌ உரைகள்‌ மூலம்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 


பாலினக்‌ கவர்தலின்‌ பின்புலமாகப்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலைப்‌ 
பேணிக்காத்துக்‌ கொண்ட நிலையும்‌ கூந்தலைப்‌ பலவகையாக ஒப்பனை 
செய்துகொண்ட தன்மையும்‌, ஆராய்ந்து விளக்கப்பட்டுள்ளது. ஆண்‌, பெண்ணின்‌ 
கூந்தலில்‌ மலர்ச்சூடல்‌ மற்றும்‌ பெண்ணின்‌ கூந்தலின்‌ அழகினைப்‌ பல நிலைகளில்‌ 
வியந்து பாராட்டுகின்றான்‌. இதைத்‌ தவிர கூந்தலைப்‌ பாயலாகக்‌ கொண்டு 
துயின்றதற்கான பதிவுகள்‌ சங்க இலக்கியத்தில்‌ கிடைக்கின்றன. இச்செயல்பாடுகள்‌ 
எல்லாம்‌ அகத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ அமைவனவாகும்‌. அதைப்‌ போன்று, 
பெண்‌ தன்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ கூந்தலில்‌ நறுமணச்‌ சாந்தினைப்‌ 
பூசிக்கொள்ளுதல்‌, மணம்‌ மிகுந்த மலரினைச்‌ சூட்டிக்கொள்ளுதல்‌, கட்டி 
முடிக்கப்பட்ட கூந்தலைக்‌ களைதல்‌ ஆகியவை தொடர்பான பதிவுகள்‌ 
காணப்படுகின்றன. அக வெளிப்பாட்டில்‌ கூந்தல்‌ இடம்பெறும்‌ முதன்மை, கூழை 
விரித்தல்‌, கூந்தல்‌ உரிமை ஆகியவை தொடர்பான செய்திகள்‌ இந்த இயலில்‌ 
விவரிக்கப்பட்டுள்ளன. 
இயல்‌ - நான்கு 

இந்த இயலில்‌, மனித இனத்தினர்‌ எதிர்பாலினத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ 
எவ்விதச்‌ செயல்பாடுகளை மேற்கொண்டனர்‌ என்பது உடல்சார்ந்த நிலையில்‌ 
ஆராயப்பட்டுள்ளது. உளவியலாளர்கள்‌, எதிர்ப்பாலினக்‌ கவர்தலுக்குத்‌ தூண்டல்‌, ஈர்ப்பு, 
உந்தல்‌ ஆகிய புறச்செயல்கள்‌ அடிப்படையாவை எனக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
இத்தன்மையின்‌ அடிப்படையில்‌ அகத்தை வெளிப்படுத்துவதற்குப்‌ புறச்செயல்களாக 


உடல்‌ உறுப்புகள்‌ எவ்வகையில்‌ செயல்படுகின்றன என விளக்கப்பட்டுள்ளது. மேலும்‌ 


சங்கப்‌ பாடல்களில்‌ கிடைக்கக்கூடிய தரவுகளை முதன்மையாகக்‌ கொண்டு கூந்தல்‌, 
நுதல்‌, கண்‌, பல்‌/எயிறு, தோள்‌, மார்பு, அல்குல்‌, மேனி ஆகியன அகத்தை 
வெளிப்படுத்துவதற்கு எவ்வகையில்‌ உறுதுணையாக அமைந்துள்ளன என்பது 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதைத்‌ தவிர, பிற உறுப்புகளின்‌ பதிவுகள்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ இடம்பெற்றுள்ளன. ஆனால்‌, இனக்கவர்தலின்‌ ஊடாக அப்பதிவினை 
நோக்கும்பொழுது, அவற்றின்‌ தன்மையைத்‌ தெளிவுபட அறியமுடியாத காரணத்தால்‌, 
அவ்வுறுப்புகள்‌ சார்ந்த பதிவுகளை ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. சங்க 
இலக்கியத்தில்‌ ஆணின்‌ உடல்‌ குறித்த வர்ணனைகளைவிட, பெண்ணின்‌ உடல்‌ 
உறுப்புகள்‌ சார்ந்த வர்ணனைகளைப்‌ பலவகையில்‌ அக்காலப்‌ புலவர்கள்‌ வியந்து 
பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
ஆய்வு மதிப்பீடு 

ஆய்வு மதிப்பீடு என்னும்‌ இப்பகுதி சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌ சார்ந்த 
வெளிப்பாடுகள்‌ குறித்து நான்கு இயல்களில்‌ ஆராயப்பட்ட கருத்துகளின்‌ 
ஒட்டுமொத்த மதிப்பீட்டுரையாக அமைகின்றது. இந்த ஆய்வின்‌ மூலம்‌ சங்கப்‌ 
பாடல்களின்வழி ஆண்‌, பெண்‌ உறவு நிலையினை அக்காலப்‌ புலவர்கள்‌ எவ்வகையில்‌ 
பதிவு செய்துள்ளனர்‌ என்பது விளக்கப்பட்டுள்ளது. மேலும்‌ சங்க இலக்கியத்தை 
இலக்கண வாய்பாடுகளின்‌ கட்டமைப்பு இல்லாமல்‌, வேறு கோணங்களில்‌ ஆய்வு 
செய்தால்‌, பல புதிய செய்திகள்‌ கிடைப்பதற்கான கருவூலமாகச்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ 


திகழும்‌ என்பதை இந்த ஆய்வேடு பரிந்துரை செய்கின்றது. 


இறுதியாக இந்த ஆய்விற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட முதன்மை ஆதாரங்கள்‌, 
துணைமை ஆதாரங்கள்‌, இதழ்கள்‌ மற்றும்‌ கட்டுரைகள்‌ தொடர்பான அகரரநிரல்‌ 
துணைநூற்பட்டியலாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னிணைப்பில்‌ ஆய்விற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்ட மலர்களின்‌ பட்டியல்‌, அவை தொடர்பான விளக்கங்கள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ ஆய்வில்‌ கையாண்ட உடல்‌ உறுப்புகள்‌ தொடர்பான 
பதிவுகள்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பட்டியல்கள்‌ அனைத்தும்‌ சங்கப்பாடல்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டதாக அமைகின்றன. இதில்‌ நூலின்‌ பெயர்க்குறிப்பு, பாடல்‌ 
எண்‌ மற்றும்‌ வரி எண்‌ ஆகியன கொடுக்கப்பட்டுள்ளன. 


இயல்‌: ஒன்று 


சங்கப்‌ பாடல்களில்‌ அகம்‌ 


- அகம்‌ - வரையறை 

- சங்க அகப்பாடல்கள்‌ - வரையறை 
-  பிரிவுக்காலப்‌ பாடல்கள்‌ 

- புறத்தில்‌ அகக்கருத்துகள்‌ 

- அகத்தில்‌ புறக்கருத்துகள்‌ 


- சங்கப்‌ பாடல்களில்‌ அகம்‌ 


மனிதன்‌ மனதில்‌ காதல்‌ தொடர்பாக எழுகின்ற எண்ணங்கள்‌, உணர்ச்சிகள்‌ 
மற்றும்‌ அது தொடர்பான நிகழ்வுகள்‌ அனைத்தையும்‌ “அகம்‌” எனக்‌ குறிப்பர்‌. 
இவ்விதவுணர்வினைக்‌ காதல்கொண்ட ஆணும்‌, பெண்ணும்‌ மனத்தளவிலேயே 
உய்த்துணரக்‌ கூடியதாகவும்‌, அவற்றைப்‌ பிறரிடம்‌ எடுத்துரைக்க முடியாத 
தன்மையினையும்‌ அகம்‌ என்றே சுட்டப்படுகின்றது. இச்சொல்லுக்குத்‌ 
தமிழ்ப்பேரகராதித்‌ தரும்‌ விளக்கமாவது: உள்ளிடம்‌, மனம்‌, காமவின்பம்‌, மார்பு, மருதம்‌, 
இடம்‌, அகப்பொருள்‌ எனப்‌ பல பொருள்களைத்‌ தருகின்றது (தொகுதி 1, 12). சங்க 
இலக்கியத்தில்‌ அகம்‌ சார்ந்த பாடல்களாகக்‌ கருதப்படும்‌ அனைத்துப்‌ பாடல்களிலும்‌ 
ஆண்‌, பெண்‌ இருபாலாரின்‌ மனஉணர்வுகள்‌ பொதிந்து இருப்பதைக்‌ காணலாம்‌. 
அவ்வகையில்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ அகம்‌ அமைந்துள்ள பாங்கு, அகப்பாடல்களின்‌ 
வரையறை, பொருள்நிலை அமைப்பு, பகுப்புத்‌ தொகுப்பில்‌ காணப்படும்‌ சில 
முரண்பாடுகள்‌ மற்றும்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ அக வெளிப்பாடு அமைந்துள்ள பாங்கு 
ஆகியன குறித்து இந்த இயலில்‌ தெளிவுபட எடுத்துரைக்கப்படுகின்றது. 


1:1:0 அகம்‌ - விளக்கம்‌ 
அகம்‌ என்பதற்கு இலக்கண உரையாசிரியர்கள்‌, ஆய்வாளர்கள்‌ தரும்‌ 
விளக்கத்தை நோக்கும்பொழுது அதில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ உறவு நிலையை 
முதன்மைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
தமிழ்மொழியில்‌ முதலில்‌ கிடைக்கப்‌ பெற்ற பொருளிலக்கணம்‌ கொண்ட 
நூலாகக்‌ கருதப்படுவது தொல்காப்பியமாகும்‌. இந்நூல்‌ முழுவதற்கும்‌ உரை எழுதிய 
இளம்பூரணர்‌, “அகம்‌” என்ற சொல்லை விளக்கும்பொழுது அதனைப்‌ “போக 
நுகர்ச்சி” எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
அகப்பொழுளாவது போக நுகர்ச்சி; ஆதலான்‌, அதன்‌ ஆய பயன்‌ 
தானே அழிதலின்‌ அகம்‌' (தொல்‌: அகத்‌: 1, இளம்‌. உறை) 
இவர்‌, “போக நுகர்ச்சி" என்பது ஆண்‌, பெண்‌ உறவின்‌ அடிப்படையில்‌ 
எழுகின்ற இன்பநுகர்ச்சியைக்‌ குறிக்கும்‌ எனப்‌ பொருள்‌ தருகின்றார்‌. இதே 
கருத்தை நச்சினார்க்கினியர்‌ கூறுவதாவது: 
'ஒத்த அன்பால்‌ ஒமுவனும்‌ ஐமுத்தியும்‌ கூடுகின்ற காலத்துப்‌ 
பீறற்த பேரின்பம்‌, அக்கூட்டத்தின்‌ பின்னர்‌ அவ்வீமுவமும்‌ 
ஒமுவமுக்கொழுவர்‌ தத்தமக்குப்‌ புலனாக இவ்வரறிருறழ்ததெனக்‌ 


கூற்ப்படரததாப்‌, யாண்டும்‌ உளளத்துணர்வே நுகர்ந்து 
இன்பமுறுவகோர்‌ பொழருளாதலீன்‌ அதனை அகம்‌ என்றரர்‌. 
எனவே அகத்தே நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகமென்றது ஓர்‌ 
அகுபெயராம்‌. இதனை தழிந்தன, ஒத்து அன்புடையார்‌ 
தரமேயன்ழி எல்லோர்க்குறழ்‌ துய்த்துணரப்படுதலானும்‌, இவை 
இவ்வாழிறுற்ததெனம்‌ பீழர்க்குக்‌ கூறப்படுதலானும்‌ அவை 
ப்ழமெனவேபடும்‌. ” (தொல்‌: அகத்‌: 1, நச்சர்‌. உரை) 
இவ்வரிகளில்‌, அகத்தைக்‌ குறிப்பிடுகையில்‌ ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவரின்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ ஏற்படுகின்ற பேரின்பத்தை அகம்‌ என்றும்‌, 
அந்நிகழ்வினை இருபாலினத்தவரும்‌ தங்கள்‌ உள்ளத்தில்‌ நினைத்து மகிழ்கின்ற 
செயலினையும்‌ அகம்‌ என்றே குறிப்பிடுகின்றார்‌. 


முதல்‌ உரைநூலாகக்‌ கருதப்படும்‌ “இறையனார்‌ அகப்பொருள்‌” உரை 
அகத்தைக்‌ காதல்‌ உணர்வு எனக்‌ குறிப்பிடுகின்றது. 
அகமென்பது உளளத்தின்கண்‌ நிகழ்வது: வெளிக்குத்‌ தோன்றாது. 
அது பல்வகையை அயினும்‌ உணர்வுவயின்‌ அறிவதன்றி 


இவ்வாழறென வெளிக்கு எடுத்துரைத்தல்‌ இயலாதது, அது 
மனத்தாலறியும்‌ மாண்பு யது. அதுவே, காதலுணர்வு, பமழுவம்‌ 


வாமப்ந்த தடவர்‌ பெண்டிர்‌ அகத்தே பூத்து மலமும்‌ பெழ்புடை யது. 
இதனை அகம்‌ என்றார்‌ ஆன்றோர்‌ (இறை: அகம்‌: 1939. 9. 
இவ்வுரையில்‌ அகம்‌ என்பது காதல்‌ உணர்வினைக்‌ குறிப்பது தெளிவுபடுகின்றது. 
மேலும்‌, பருவம்‌ வாய்ந்த ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ இடையே ஏற்படும்‌ காதல்‌ 
உணர்வை, அவ்வுணர்வு கொண்டவர்களால்‌ மட்டுமே உய்த்துணர முடியும்‌ என்றும்‌, 
இவ்வுணர்வினைப்‌ பிறருக்கு எடுத்துரைக்க இயலாது என்றும்‌ குறிப்பிடுவதைக்‌ 
காண்கிறோம்‌. இவ்விருபாலினத்தவர்களுக்கு இடையே ஏற்படும்‌ காதல்‌ 
உணர்வினையே அகம்‌ என்று ஆன்றோர்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
இதனை அடுத்து, “இலக்கண விளக்கத்தை” நோக்கும்பொழுது அகம்‌ 
என்பதற்கு “இன்பம்‌” எனப்‌ பொருள்‌ தருகின்றது. 
“அகமெனபம்‌ படுவது வகையரொடு மூன்றனுள 
இன்ப மென்னு மியல்பீழ்‌ றாகி 
அகத்துறிக ழொழுக்க மதல்‌ வேண்டும்‌ "(இ : வீக்கம்‌: 379) 
இதில்‌ அகம்‌ என்பது இன்பத்தை முதன்மையாகக்‌ கொண்டதாகக்‌ 
கருதப்படுகின்றது. அதிலும்‌ குறிப்பாகக்‌ காதல்‌ உணர்வுடையவர்‌ மனதில்‌ எழுகின்ற 
இன்ப உணர்ச்சியையும்‌ அது தொடர்பான ஒழுக்கத்தையும்‌ குறிப்பதே அகம்‌ என்று 
கூறுகின்றது. 


தொல்காப்பியத்தை முதன்மை நூலாகக்‌ கொண்டு வழி நூலாகப்‌ பல்வேறு 
காலகட்டத்தில்‌ தோன்றிய இறையனாரகப்பொருள்‌ (7-நூ.), வீரசோழியம்‌ (11-நூ.), 
நம்பியகப்பொருள்‌ (13-நூ.), தமிழ்நெறி விளக்கம்‌ (13-நூ.), மாறனகப்பொருள்‌ (16-நூ)), 
இலக்கணவிளக்கம்‌ (17-நூ.), தொன்னூல்‌ விளக்கம்‌ (18-நூ.), அறுவகை 
இலக்கணம்‌ (19-நூ.), சுவாமிநாதம்‌ (19-நூ.), முத்துவீரியம்‌ (19-நூ.) ஆகிய 
இலக்கண நூல்கள்‌ அகம்‌ என்பதற்கு மாறுபட்ட பொருளைக்‌ கொள்ளாது 


தொல்காப்பியத்தின்‌ கருத்தை ஒத்திருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 


சங்கப்பாடல்கள்‌ பலவற்றைத்‌ தொகுத்து வழங்கிய உ. வே. சா. தமது 
குறுந்தொகைப்‌ பதிப்பின்‌ முகவுரையில்‌ அகம்‌ என்பதற்கு விளக்கம்‌ அளித்துள்ளார்‌. 
அவர்‌ தரும்‌ விளக்கமாவது: 


“ஒத்த அன்பால்‌ ஒழு தலைவனும்‌ ஒமு தலைவியும்‌ 
பரல்வழியுய்க்கப்பட்டு அளவவவாவிீய காலத்துப்‌ பீழந்த இன்பம்‌ 
அக்கூட்டத்தின்‌ பீன்னர்‌ அவ்வீமுவமும்‌ ஒமுவமழுக்கொழுவர்‌ 
தத்தமக்குப்‌ புலனாக இவ்வாழிமுற்த தெனக்‌ கூறப்படரததாம்‌ 
பாண்டும்‌ உவவத்துணர்வே நுகர்ந்து இன்பமுறுவதொரு 
பொழருனாதலின்‌ அதனை அகம்‌ என்றார்‌. இப்பொழுன்‌ பற்றிப்‌ 
புலனெறி வழக்கத்தின்‌ இலக்கணத்தைத்‌ தொல்கரப்பீயப்‌ 
பொழுனதிகாரமும்‌, இழையனாரகப்பொழுன்‌ முதலிய நூல்களும்‌ 
உணர்த்துகீனைழன. ” (1937: 18 
இவர்‌ தம்‌ கருத்துப்படி ஆண்‌, பெண்‌ இருபாலார்‌ கூடுகின்ற கூட்டத்தில்‌ எழுந்த 
பேரின்பத்தை அகம்‌ என்கின்றார்‌. இலக்கண உரையாசிரியர்கள்‌ தரும்‌ விளக்கத்தை 
மறுக்காமல்‌ அவர்களுடைய கருத்தை அவ்வாறே ஏற்றுக்‌ கொண்டுள்ளார்‌ 
என்பதை இவரின்‌ மேற்கோளின்வழி அறிந்து கொள்ளமுடிகின்றது. 


அகம்‌ என்பது பறுத்தரர்க்கு உரைக்கப்படாத காதல்‌. திணையென்பது 
ஒழுக்கம்‌. ஒழுவனுக்கும்‌ ஒமுத்திக்கும்‌ உளதாய கரதலொழுக்கமே 
அகத்திணை எனப்படும்‌. அது பண்டைத்தமிழ்‌ மக்களால்‌ 
மூவகையாகப்‌ பகுக்கப்பட்டது. அவை தமுடாழ்காதல்‌, ஒத்தகாதல்‌, 
ஒவ்வாக்கரதல்‌ என்ற முத்திழச்‌ சரர்பராம்‌ தழுக்கங்கவாகும்‌. 
ஒத்தகாதல்‌ ஐந்து பகுதியாகப்‌ பகுக்கப்‌ பெறுதலீன்‌ ஜத்த 
கரதலொழுக்கம்‌ ஐந்திணை பெனப்படும்‌. ஏனைய இருவகையும்‌ 
இருவேறு திணைகளாகவே அகவொழுக்கம்‌ எழுதிணையரதல்‌ 
கரண்க' ( ௧௩ சுப்பீரமணரியன்‌: 1939: 6) 
இம்மேற்கோளில்‌ அகவுணர்வினைப்‌ பிறருக்கு உணர்த்த முடியாத காதல்‌ 
உணர்வு என்றும்‌ “திணை” என்பது ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ காதல்‌ 


ஒழுக்கம்‌ என்றும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


வ.சுப. மாணிக்கனார்‌ தம்‌ நூலில்‌ அகத்திற்குப்‌ பலநிலைகளில்‌ பொருள்‌ தந்து 
விளக்குகின்றார்‌. அகத்திணை என்ற தொடரில்‌ அகம்‌' என்னும்‌ சொல்லுக்கு 
இயல்பான பொழுள்‌ வீடு என்பது, அகம்‌ புகல்‌ மரபின்‌ வாயில்கள்‌ என்பது 
தொல்கரப்பீமம்‌ (1097) கூறும்‌ வீ அல்லது குடும்பம்‌ அகும்‌. காதலே அகத்திணை 
முதலுவது: அகத்திணை மரந்தரெல்லாம்‌ ஒழு வீட்றேப்பீனர்களே. ஆதலின்‌ அகம்‌ 
என்னும்‌ சொல்‌ வீடி என்பதனையே முதலாவதாகக்‌ குறிக்கும்‌. எனீனும்‌ இல்‌, மனை 
வீழி என்ற பல செழற்கள்‌ இருக்கவும்‌ இச்சொல்லைக்‌ குறியீடாகத்‌ தேற்ற்தெடுத்தத 
என்‌? அகத்திணை சங்கப்‌ படைப்பு என்று முன்னர்‌ அழிழ்தோம்‌. சஙகத்தார்‌ தாம்‌ 
வடித்த புதிய! காதல்‌ இலக்கியத்தின்‌ கூறுகவ்‌ எல்லாம்‌ தோன்றத்தக்கதொழு சொல்லை 
ராப்ந்தனர்‌ கரதலர்தம்‌ உள்ளப் புணர்ச்சி அவ்வீலக்கியத்தின்‌ உரிர்க்கூறு; உவனம்‌ 
என்னும்‌ பொழுஞும்‌ அகச்சொல்லுக்கு இயல்டாக இருத்தலின்‌ அகத்திணை என்று 
இலக்கியக்‌ குறியீடி வைத்தனர்‌' (2007: 268 ). இவர்‌ அகத்திற்கு இல்‌, மனை, வீடு, 
குடும்பம்‌ எனப்‌ பலநிலையில்‌ பொருளை விளக்கிய பின்னர்‌, காதலர்‌ 


உள்ளப்புணர்ச்சியே அக இலக்கியத்தின்‌ உயிர்க்கூறு எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


மேற்கூறிய கருத்துகளின்‌ அடிப்படையில்‌ “அகம்‌” என்பது ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவரின்‌ மனத்தில்‌ அல்லது உள்ளத்தில்‌ எழுகின்ற காதல்‌ உணர்வுகளும்‌ 
அவ்வுணர்வு தொடர்பாக நிகழ்கின்ற செயல்பாடுகள்‌ அனைத்தும்‌ அகம்‌ என்ற 


பொருளில்‌ உரையாசிரியர்கள்‌ மற்றும்‌ ஆய்வாளர்கள்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


1:1:1 அகம்‌ : திணை: பொருள்‌ 

“அகம்‌” என்ற சொல்‌ இலக்கண நூல்களில்‌ பயின்று வரும்பொழுது தனித்து 
வருவதில்லை. அச்சொல்லுடன்‌ திணை, பொருள்‌ ஆகிய சொற்கள்‌ இணைந்து 
வருவதைக்‌ காணலாம்‌. அகத்திணை மமுங்கின்‌ அரில்தப்‌ உணர்ழ்தோர்‌' 
(தொல்‌: பொழுள்‌: 1002) எனத்‌ தொல்காப்பியம்‌ அகத்துடன்‌ திணையைச்‌ சேர்த்துக்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. இதில்‌ அகம்‌ என்பது ஏழு திணையை அடிப்படையாகக்‌ 


கொண்டது. அதாவது: 


“கைக்கிளை முதலாப்‌ பெழுறழ்திணை இறுவாய்‌ 

முற்படக்‌ கீந்த எழுதிணை என்ப" (தொல்‌: பொழுவ்‌: அகம்‌: 7 
எனும்‌ நூற்பாவில்‌ கைக்கிளை முதலாப்‌ பெருந்திணை இறுவாய்‌ என்பதில்‌ 
ஏழுதிணைகளான கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம்‌, நெய்தல்‌, 
(அன்பினைந்திணை), பெருந்திணை ஆகிய ஏழு திணைகளும்‌ அதத்திற்குரியதாகத்‌ 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


“மலர்தலை யுலகத்துப்‌ புலவோர்‌ ஆர்ந்து 

அமுற்தமிம்‌ அகப்பொழுவ்‌ கைக்கிளை இநற்திணை 

பெருழ்திணை யெனவெழு பெற்றித்‌ தாகும்‌ ' மும்பீயகப்‌ பொழுவ்‌: 7 

இந்நூற்பாவின்‌ பழைய உரையில்‌ குறிப்பிடுவதாவது, “மலர்தலை உலகத்து 

என்பது, பரந்த இடத்தையுடைய தமிழ்‌ நூட்டகத்து என்றவாறு. புலவோர்‌ ஆய்ந்த 
அமுற்தமிம்‌ அகப்பொழருவ்‌ என்பது, தலைச்சங்கத்தோமறும்‌ கடைச்சங்கத்‌ 
தோமுமாகிய சான்றோரால்‌ ஆராயப்பட்ட அரிய தமிழ்‌ நூலகத்து அகப்பொருள்‌ 
என்றவாறு. கைக்கினையும்‌ ஐற்திணையும்‌ பெருந்திணையம்‌ என எழியல்பீனை 
உடைத்து என்றவாறு (1932: 9) எனப்‌ பொருள்‌ தருகின்றது. இதில்‌ அகம்‌ என்பதை 
அகப்பொருள்‌ எனவும்‌ அவ்வகப்பொருளை ஏழு திணைகளாக வகைப்படுத்தி 


இருப்பதையும்‌ காணலாம்‌. 


தொல்காப்பியத்தில்‌ “திணை” என்ற சொல்‌ “ஒழுக்கம்‌”, “நிலம்‌” ஆகிய இருவித 
தன்மையில்‌ “பொருளதிகாரத்தில்‌” பயின்று வந்துள்ளமையைக்‌ காணலாம்‌. 
பெருந்திணை (தொல்‌:பொழுவ்‌:1 5103), டுவணைந்திணை (தொல்‌: பொழுள:2), 
திணைமயக்குறுதல்‌' (தொல்‌: பொழுவ்‌: 1) எத்திணைமறுங்கீனூம்‌'(தொல்‌:பெொழுவ்‌:39), 
நிகழ்ந்தது கூறி நிலையலுற்‌ திணையே' (தொல்‌: பொழுவ்‌: 44, திணையுணர்‌ வகையே" 
(தொல்‌: பொழுவ்‌: 460, அகனைந்திணை'( தொல்‌:பெுவ்‌: 54, அகத்திணை மமுங்கீல்‌' 
(தொல்‌: பொழுள்‌: 55, 56), அன்போடு புணர்ந்த ஐறழ்திணை' (தொல்‌: பொழுவ: 92) 
ஆகிய நூற்பாக்களில்‌ மக்களின்‌ ஒழுக்கத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 
எடுத்தாளப்பட்டுள்ளது. 
திணைக்குரிய பொழுவ்‌' (தொல்‌: பொழுள்‌: 14),  திணைதொழறும்‌ மரீஇ 
திணைநீலப்பெயரே' (தொல்‌: பொழுவ்‌:20), திணைப்பெயர்‌ (தொல்‌: பொழுள்‌:2], 
திணைநீலைப்பெயர்‌' (தொல்‌:பொழான்‌: 22) ஆகிய நூற்பாக்களில்‌ வரும்‌ 
“திணை” என்ற சொல்‌ நிலத்தைக்‌ குறிக்கின்றது. பொருளதிகாரத்தில்‌ 
பயின்றுவரும்‌ “திணை” என்ற சொல்‌ நிலத்தை மட்டும்‌ குறிக்காமல்‌, 
அந்நிலத்தில்‌ வாழுகின்ற மக்களின்‌ ஒழுக்கத்தையும்‌ குறிக்கும்‌ வகையில்‌ இரு 
நிலையில்‌ பயன்படுத்தப்பட்டிருப்பதை அறியலாம்‌. 
“உயர்திணை என்மனார்‌ மக்கள்‌ சுட்டே 
ழிணை என்மனார்‌ அவரல பீழவே ” (தொல்‌: சொல்‌: 1). 
இந்நூற்பாவில்‌, திணை என்பது உயர்திணை, அஃறிணை எனக்‌ குறிப்பதைக்‌ 


காணலாம்‌. மேலும்‌ திணை, திணைமயக்கம்‌, திணைப்பெயர்‌ எனப்‌ பலநிலைகளில்‌ 


11 


“திணை” என்ற சொல்லைத்‌ தொல்காப்பியர்‌ விளக்கியிருப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, 
பொருளதிகாரத்தில்‌ திணை என்பது அந்தந்த நிலத்தில்‌ வாழுகின்ற ஆண்‌, பெண்‌ 
உறவின்‌ ஒழுக்கத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ இடம்பெற்றிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 

சங்க இலக்கியத்தில்‌ “திணை” என்ற சொல்‌ குடி (குலம்‌), ஒழுக்கம்‌, இனம்‌, 
நிலம்‌ (இடம்‌, பூமி), இல்லம்‌, திண்ணை ஆகிய பொருட்களில்‌ பதினெட்டு (18) 
இடங்களில்‌ பயின்று வந்துள்ளது. இதில்‌ “குடி” என்ற பொருளில்‌ 
குறிஞ்சிப்பாட்டு, குறுந்தொகை, புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய நூல்களில்‌ 
காணப்படுகின்றது. வசையில்‌ வான்றிணைப்‌ புரையேரர்‌ கடும்டொடு/வீமுந்துண்‌ 
டெஞ்சிய மிச்சில்‌' (குறி: 205-206). இதில்‌ வசையில்லாத உயர்ந்த திணையில்‌ 
பிறந்த மக்கள்‌ அவர்தம்‌ சுற்றத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து உண்ணும்‌ விருந்தோம்பல்‌ 
பண்புடையவர்கள்‌ எனக்‌ குறிக்கின்றது. கரலை எழுந்து... இத்திணைப்‌ 
பீழத்தல்லே' (குறு: 458) என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌, தலைவி உயர்ந்த குடியில்‌ 
பிறந்தவள்‌. ஆதலால்தான்‌, அவள்‌ தலைவனின்‌ குற்றங்களைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளும்‌ மனஉறுதி கொண்டவளாகத்‌ திகழ்கின்றாள்‌ எனத்‌ தோழி 
குறிப்பிடுகின்றாள்‌. இதில்‌ பெண்ணின்‌ குடிப்பெருமையை விளக்குகையில்‌ 


“திணை?” என்ற சொல்லைப்‌ புலவர்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


மேலும்‌, புறப்பாடல்களாகக்‌ கருதப்படும்‌ புறநானூறு மற்றும்‌ பதிற்றுப்பத்தில்‌ சேர, 
சோழ, பாண்டிய மன்னர்களின்‌ குடிப்பெருமையை விளக்கும்வகையில்‌ திணை என்ற 
சொல்‌ பாடல்களில்‌ பயின்று வருவதைக்‌ காணலாம்‌. நின்‌ ஆடு குழி கூரத்த வீழுத்‌ 
திணைச்‌ சீழந்த/வாளின்‌ வாழ்நர்‌ தான்‌ வலம்‌ வாழ்த்த, ....' (புறம்‌: 24). இதில்‌ 
“விழுத்திணை” என்பது பாண்டியன்‌ நெடுஞ்செழியனின்‌ குடிப்பெருமையைச்‌ 
சிறப்பாகப்‌ பேசுகின்றது. வேற்றுமை இல்லா வீழுத்திணைப்‌ பீழற்து! (புறம்‌: 27 
என்பதில்‌ சோழன்‌ நலங்கிள்ளியின்‌ குடி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. “குமணவள்ளலின்‌ 
வெற்றியைப்‌ புகழும்பொழுது, அவனை வசையில்லாத சிறந்த திணையின்கண்‌ 
பிறந்தவன்‌” (புறம்‌:159) எனப்‌ புறநானூறு குறிப்பிடுகின்றது. “குன்றிணை முதல்வர்‌ 
போல நின்று.....' (பதி: 14), “நின்‌ முன்றிணை முதல்வர்க்கு ஒம்பீனார்‌ உழைந்து.. 
(பதீ:72), “மழ்றிணை முதல்வர்‌ போல நின்று” (பதி: 88) என்ற வரிகளில்‌, சேர 
மன்னர்களின்‌ குடிப்பெருமையை விளக்கும்‌ வகையில்‌ “திணை' சொல்‌ 
இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. 

“ஒழுக்கம்‌” என்ற பொருளில்‌ மலைபடுகடாம்‌ மற்றும்‌ பதிற்றுப்பத்தில்‌ இரு 
இடங்களில்‌ காணமுடிகின்றது. “மேம்பட வெறுத்தவன்‌ தொல்‌ திணை மூதாம்‌' 


12 


(மலை:401) எனும்வரியில்‌ நன்னன்‌ என்பவன்‌ தனக்கென்று வாழாதவன்‌, 
பிறருக்காக வாழும்‌ உயர்ந்த ஒழுக்கத்தை உடையவனாகக்‌ குறிக்கின்றது. துளங்குகுடி 
விழுத்தினைதிறுத்தி முரசு கொண்/ டாண்கட னீறுத்தறின்‌ பூண்கீவர்‌ வீயன்மார்பு' 
(பதீ:3 எனும்‌ வரிகள்‌ களங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல்‌ தன்‌ குடிமக்களின்‌ 
வருத்தத்தைப்‌ போக்கி, அம்மக்களின்‌ நலனைப்‌ பேணும்‌ நல்லொழுக்கத்தை உடையவன்‌ 
எனப்பொருள்‌ தருகின்றது. உயர்திணை ஊமன்‌ போலத்‌ (குறு: 224) எனவரும்‌ 
குறுந்தொகைப்‌ பாடலில்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ இனத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ திணை 
என்ற சொல்‌ பயின்று வந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
திணை என்ற சொல்‌ “நிலத்தைக்‌” குறிக்கும்‌ வகையில்‌ மூன்று இடங்களில்‌ 

பயின்று வந்துள்ளது. கரனவர்‌ மருதம்‌ பாட வகவர்நீனீழ முல்லைப்‌ ௦ றிணைறுவல்‌' 
(பொழு: 220-227. இவ்வரிகள்‌, கரிகாற்‌ பெருவளத்தானின்‌ மருதநில மக்கள்‌ அங்கு 
விளைகின்ற நீலநிறமுடைய முல்லைக்கொடி படர்ந்த காட்டு நிலமாகிய முல்லைத்‌ 
திணையைச்‌ சிறப்பித்துக்‌ கொண்டாடுவதாகக்‌ குறிக்கின்றது. பாண்டிய நாட்டின்‌ 
சிறப்பினை எடுத்துரைக்கும்‌ மதுரைக்காஞ்சி பாடலில்‌ ஐந்து நிலங்களும்‌ அழகுபெற்று 
விளங்கியதை ஐம்பரல்‌ திணையும்‌ கவீனி அமைவர' (மது: 326) என்ற வரியின்‌, 
மூலம்‌ அறியலாம்‌. வசையில்‌ வீழுத்திணைம்‌ பீழற்த/ இசைமேல்‌ தோன்றல்‌....' 
(யமம்‌: 159) . இவ்வரிகள்‌ சேரமான்‌ யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேரலின்‌ இறப்பைக்‌ 
குறிப்பிடுகையில்‌, ஒர்‌ எரி நட்சத்திரம்‌ கிழக்கிலும்‌ செல்லாமல்‌, வடக்கிலும்‌ செல்லாமல்‌ 
வானத்திலிருந்து நேரே கடலால்‌ சூழப்பட்ட நிலத்தில்‌ விழுந்ததாகப்‌ பொருள்‌ 
தருகின்றது. இதுமட்டுமின்றி, “திண்ணை” என்ற பொருளில்‌ “ ..... புல்லென்று / 
ஐழுகுபலீி மறந்த மெழுகரப்‌ புன்திணை' (பட்‌: 263-264), 'ஒண்சுவர்‌ நல்இல்‌ 
உயர்திணை இமுற்து' (அகம்‌: 1677 என இரு இடங்களில்‌ பதிவாகியுள்ளன. 

“பொலம்‌ புன அவிழ்‌ இழை, கலங்கல்‌ அம்புனல்‌ மணி 

வலம்சுழி உற்திய திணை பீரி புதல்வர்‌ 

கயந்தலை முச்சிய முஞ்சமொடு தழீஇ (பரி: 16) 
எனும்‌ பரிபாடல்‌ வரிகள்‌ வையை ஆற்றின்‌ சிறப்பினை எடுத்துக்கின்றது. இதில்‌ 
திணை என்ற “இல்லத்தைக்‌” (வீடு) குறிக்கும்‌ வகையில்‌ பயின்று வருவதைக்‌ 
காணலாம்‌. வையை ஆற்றில்‌ நீராடிய மக்களின்‌ அணிகலன்களை அள்ளிக்கொண்டு 
வந்த ஆற்றுநீரில்‌, தம்‌ இல்லத்திலிருந்து நீராட சென்ற சிறுவரின்‌ தலை உச்சியிலுள்ள 
அணியைச்‌ சேர்த்தாகக்‌ கூறப்படுகின்றது. திணை என்ற சொல்‌ இல்லத்தைக்‌ 
குறிக்கும்‌ வகையில்‌ பரிபாடலின்‌ ஒரிடத்தில்‌ மட்டுமே இடம்பெற்றிருப்பது 
குறிக்கத்தக்கது. 


13 


மேற்குறிப்பிட்ட பதிவுகளில்‌ “திணை” என்ற சொல்‌ மிகுந்தளவில்‌ “குலம்‌/குடி” 
என்னும்‌ பொருண்மையில்‌ எட்டு இடங்களில்‌ பயின்று வந்துள்ளமை 
குறிப்பிடத்தக்கது. 
சங்க இலக்கியத்தில்‌ திணை என்ற சொல்‌ மிகக்குறைந்த அளவில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருப்பினும்‌, இச்சொல்லை இலக்கண நூலாசிரியர்கள்‌ அகம்‌, புறம்‌ 
ஆகிய சொற்களுடன்‌ சேர்த்துப்‌ பொருள்‌ கொண்டதற்கான காரணத்தை அறிய 
இயலவில்லை. ஆனால்‌, திணை என்ற சொல்லை ஒரு வாய்பாடாகக்‌ 
கையாண்டிருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகின்றது. அகம்‌, புறம்‌ என்பதற்கான முழுமையான 
பொருளை உரையாசிரியர்கள்‌ விளக்கவில்லை என்பதைக்‌ கா. சிவத்தம்பி பின்வருமாறு 
குறிப்பிடுகின்றார்‌. 
தமிழரின்‌ மிகப்‌ புராதனமான கவீதையிற்கொவகை தமிழின்‌ 
செய்ய்‌ட்‌ படைப்புகளை அகம்‌, புறம்‌ என்ற பொழுன்‌ 
வரையறைக்குள்‌ வைத்துப்‌ பரர்க்கும்‌. அகம்‌, புறம்‌ என்பன யாவை 
என்பது பற்றிய தன்னியல்பான ஒமழுவரைவீலக்கணத்தைத்‌ 
தொல்கரப்பியம்‌ தரவில்லை பெனினும்‌, ஒன்றுக்கொன்று 
துணைநீலைப்பட்டது என்ற ஒறு கெொரவ்கையினைப்‌ 
புறத்திணையியல்‌ முதலாவது றூழ்பாலிலேயே வெட்சிதரானே 
குறிர்சியது புழனே' என எடுத்துக்‌ கூறிச்‌ செல்கின்றது. குறிஞ்சி! 
முல்லை எனவமும்‌ நிலங்களில்‌ நடைபெறும்‌ ஆண்‌-பெண்‌ 
உறவால்‌ அகத்திணை ஒழுக்கமும்‌ அவ்வழ்நீலத்தில்‌ சமூக 
ஜஅட்சிப்‌ பண்புகளாற்‌ புறத்திணைக்குரிய ஒழுக்கங்கனஞாம்‌ 
நீர்ணமிக்கப்படுகின்றன என்ற கருத்தே மேலோங்கி நிற்கின்றது. 
உசரைகாரர்கள்‌ இவற்றிற்கு எழுதிய வீக்கங்கள்‌ இவற்றினை 
வேறுபடுத்திக்‌ காட்டுவனவாகவுளளன: ( 1995 :15) 
இதன்மூலம்‌ அகம்‌ என்பதற்கு ஒரு முழுமையான விளக்கத்தை வாய்பாடுகளான 
இலக்கணத்தின்‌ வழித்தெளிவுபட அறியமுடியவில்லை. ஆனால்‌, ஆண்‌, பெண்‌ உறவு 
சார்ந்த நிலையினை அகம்‌ என்று குறிக்கப்படுவது தெளிவுபடுகின்றது. 


1:2:0 சங்க அகப்பாடல்கள்‌ - வரையறை 

சங்கப்‌ பாடல்களை அகம்‌, புறம்‌ எனப்‌ பகுப்பதற்கு அடிப்படையான காரணத்தை 
நோக்கும்பொழுது, ஆய்வாளர்கள்‌ மரபு ரீதியான கருத்தை முன்வைக்கின்றனர்‌. 
அதுதான்‌ பெயர்‌ சொல்லாத மரபாகும்‌. இதனடிப்படையில்‌ 1862 பாடல்கள்‌ 


அகப்பாடல்களாகக்‌ குறிக்கப்படுகின்றன. 


“மக்கள்‌ நுதலிய அகனைழ்‌ திணையும்‌ 
சுட்டியொழுவர்‌ பெயர்‌ கொளப்‌ பெறா அர்‌” (தொல்‌: அகத்‌.: 54) 
இந்நூற்பாவில்‌ குறிப்பதாவது, மக்களின்‌ அகவாழ்வைக்‌ குறிப்பிடும்பொழுது, 
அங்கு ஆண்‌, பெண்‌ இருபாலாருடைய பெயரைச்‌ சுட்டக்‌ கூடாது என வலியுறுத்தப்‌ 
படுகின்றது. ஏனெனில்‌, பெயர்‌ குறிக்கப்பட்டிருப்பின்‌ அது அம்மனிதனுக்குரிய 
தனிப்பட்ட அகவாழ்வை மட்டும்‌ குறிப்பதாக அமைகின்றது. பெயர்‌ சுட்டாமல்‌ 
அமைந்திருக்கும்‌ பாடல்களைப்‌ பயில்வோர்‌ அப்பாடல்களில்‌ அமைந்திருக்கும்‌ 
மனவுணர்வுடன்‌ தம்‌ உணர்வினைப்‌ பொருத்திப்‌ பார்க்கும்‌ தன்மையுடையனவாக 
அப்பாடல்கள்‌ திகழ்கின்றன. ஆனால்‌, பெயர்‌ குறிப்பு இருக்கும்‌ காதல்‌ 
உணர்வுடைய பாடல்களைப்‌ பயில்வோர்‌ அவ்வுணர்வுடன்‌ தங்கள்‌ உணர்வைப்‌ 
பொருத்திப்‌ பார்க்க முடியாது. எனவேதான்‌ அக்காலப்புலவர்கள்‌ பெயர்‌ சுட்டாத 


மரபைக்‌ கையாண்டு இருக்கலாம்‌ எனக்‌ கருத முடிகின்றது. 


சங்க அகப்பாடல்களில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ பெயர்‌ குறிப்பைக்‌ 
காணமுடியவில்லை. ஆனால்‌, எல்லா அகப்பாடல்களும்‌ கூற்றுகளாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. அக்காலப்‌ புலவன்‌ தான்‌ கூறவந்த கருத்துகளை 
வெளிப்படையாகக்‌ கூறாது, தலைவன்‌, தலைவி, தோழி, செவிலி, பரத்தை, நற்றாய்‌, 
பாங்கன்‌, பாணன்‌, விறலி, கண்டோர்‌, கேட்போர்‌, வாயில்கள்‌ என வாய்பாடுகளான 
பாத்திரங்களின்வழி விளக்கியிருப்பதைக்‌ காணலாம்‌. பெயர்‌ குறிக்கப்பெற்ற 
பாடல்கள்‌ புறப்பாடல்களில்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இக்கருத்தினை 
வ.சுப.மாணிக்கனார்‌ தம்‌ நூலில்‌ தெளிவுபட எடுத்துரைக்கின்றார்‌. 

அகத்திணையின்‌ அரிய றூற்பாக்களுவ்‌ இஃது ஒன்று, முதலடியீல்‌ 

அகத்திணைக்கு உரிய நிலைக்களத்தையும்‌, பீன்னடி௰யல்‌ 

அகத்திணைப்பாடும்‌ இலக்கிய முறையையும்‌ அழியலரம்‌. 

இந்திணைக்‌ கரதலொழுக்கங்கள்‌ எல்லா மக்களையும்‌ கருதியது 

ஆதலின்‌, இவழ்ழைத்‌ தனியொழுவர்‌ பெயர்க்‌ காட்டிப்‌ புலவர்கள்‌ 

பரடரர்‌ என்பது இந்றூற்டாலீன்‌ பொழுவ. தலைவன்‌ டாங்கன்‌, பரணன்‌, 

குகப்பன்‌, அண்ணன்மரர்‌ என்றும்‌, தலைவலி, தோழி, செவிலி, தாய்‌, 

ஸ்ரத்தை, ஊரரர்‌ எனவும்‌ ஐற்திணைக்கண்‌ ஆண்‌, பெண்‌ மரந்தர்கவ்‌ 

வமுவர்‌ இவ்வாட்களைத்‌ தலைவன்‌, தலைவ. தோழி என அழவுப்‌ 

பொரும்‌ கூறலாம்‌. தீடவன்றம்‌பீ சீறுமி நங்கை எனப்‌ பழம 

கூறலாம்‌. அவன்‌, அவன்‌ அவரெனச்‌ சுட்டுப்பெயர1ம்‌ கூறலாம்‌. 

இவ்வாறு யார்க்கும்‌ ஏற்கும்‌ பொதுமையாகக்‌ கூறுதலன்றி இட்டு 


15 


வழங்கும்‌ பெயர்கள்‌ கூறுதல்‌ ஆகரது, கரவீரிப்பூம்பட்டினத்தூ 
மாசரத்துவான்‌ மகன்‌ கேோரவலன்‌ என்பான்‌ மாறழரய்கன்‌ மகன்‌ 
கண்ணகியைக்‌ கரதலித்தான்‌, மணந்தான்‌, பின்னர்‌ கணிகைகுல 
மரதவீமை நாடினான்‌ என்றவாறு இயழ்படெ௫ோடு மெொழீியலாகாது 
என்பது அகமுழை. இம்முறையை வீடுத்துக்‌ கூப்பீடு பெயர்‌ சுட்டிக்‌ 
கரதல்‌ புனையப்படுமாயின்‌, அக்கரதல்‌ எத்துணைச்‌ சீறந்ததரமினூம்‌, 
அகத்திணைப்பாம்‌ படாது என்பது இலக்கணத்‌ துணீபு: சங்க நூலில்‌ 
உவள 1862 அகப்பாடல்களிலும்‌ காதலர்களுக்கு, கிளவி 
மரந்தர்கனுக்கு இயற்பெயர்‌ இல்லை என்பதை அமழிக' (2007: 250. 
அகப்பாடல்கள்‌ எனப்‌ பகுப்பதற்குப்‌ பெயர்‌ சுட்டா மரபு மட்டுமின்றி, முதல்‌, ௧௬, 
உரிப்பொருட்களை அடிப்படையாகக்‌ கொண்டும்‌ அவை பகுக்கப்படுகின்றன. 
சங்ககாலப்‌ புலவர்கள்‌ தங்கள்‌ படைப்பினைக்‌ கைக்கொண்ட விதத்திலும்‌, அதனைப்‌ 
பதிவு செய்த முறையிலும்‌ இவ்வித உத்தியினைப்‌ பயன்படுத்திருப்பதை 
அப்பாடல்களின்‌ வழி அறியலாம்‌. 
இத்தன்மைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு பத்துப்பாட்டில்‌ குறிஞ்சிப்பாட்டு, 
முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை ஆகிய நான்கு பாடல்களை 
அகப்பாடல்‌ எனவும்‌ எட்டுத்தொகையில்‌ அகநானூறு (400), நற்றிணை (400), 
குறுந்தொகை (401, ஐங்குறுநூறு (500), கலித்தொகை (149), பரிபாடல்‌ (வையை 8) என 
ஆக மொத்தம்‌ 1862 பாடல்களை அகப்பாடல்கள்‌ எனவும்‌ குறித்தனர்‌. 


1:2: தொகுப்பு நிலை 

சங்கப்‌ பாடல்கள்‌ பாட்டு, தொகை என இரு பிரிவுகளாகத்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. பத்து நீண்ட பாடல்களின்‌ தொகுப்பாகப்‌ பத்துப்பாட்டு 
அமைகின்றது. எட்டுத்தொகையில்‌ அடங்கியுள்ள அகப்பாடல்களை இரு 
வகையாகப்‌ பகுக்கலாம்‌. 1. புலவர்கள்‌ பலரால்‌ பாடப்பட்ட தனிப்பாடல்களின்‌ 
தொகுப்பு 2. ஒரு திணை குறித்துப்‌ பல பாடல்கள்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களின்‌ 


தொகுப்பு என இரு பிரிவாகப்‌ பகுக்கலாம்‌. 


இதில்‌ முதல்‌ பிரிவில்‌ குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு ஆகிய தொகை 
நூல்களைக்‌ குறிப்பிடலாம்‌. இத்தொகையில்‌ அமைந்துள்ள பாடல்கள்‌ அனைத்தும்‌ 
புலவர்கள்‌ பலரால்‌ பாடப்பட்டுள்ளன. இவை அடிவரையறையை அடிப்படையாகக்‌ 
கொண்டு வேறுவேறு பெயரில்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 4 அடி முதல்‌ 8 அடி 
வரையுள்ள 400 பாடல்களைக்‌ குறுந்தொகை எனவும்‌, 9 அடி முதல்‌ 12 அடி 
வரையுள்ள 400 பாடல்களை நற்றிணை எனவும்‌, 13 அடி முதல்‌ 31 அடிவரையுள்ள 400 


16 


பாடல்களை அகநானூறு எனவும்‌ தொகுக்கப்பட்டுள்ளன.. இம்மூன்று தொகைகள்‌ 
அடிவரையறையால்‌ வேறு வேறு நூற்பெயரில்‌ தொகுக்கப்பட்டிருப்பினும்‌, இவற்றின்‌ 
பொருளமைதியில்‌ சில நுண்ணிய வேறுபாடுகள்‌ காணப்படுகின்றன. 
“நற்றிணையில்‌ தொகுக்கப்பட்ட பாடல்கள்‌ அனைத்தும்‌ முதல்‌, ௧௬, 
உரிப்பொருளாகிய மூன்று பொருளுக்கும்‌ சிறப்பிடம்‌ தந்து நிற்கின்றன. 
குறுந்தொகைப்‌ பாடல்களில்‌ முதல்‌ மற்றும்‌ கருப்பொருளைவிட உரிப்பொருளுக்குச்‌ 
சிறப்பிடம்‌ தரப்பட்டுள்ளது. வருணனை குறைந்தளவிலும்‌ உணர்வுக்கு மிகுந்த 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. பொருளுக்கு ஏற்பப்‌ பொருத்தமான 
உவமைகளும்‌ இதில்‌ காணப்படுகின்றன. இவற்றை உ.வே.சா. குறுந்தொகைப்‌ 
பதிப்பில்‌ கூறியுள்ளார்‌. 
குறழுழ்தொகையில்‌ அகறானுழ்றைப்‌ போல முதல்‌ கருப்பொழுளைப்‌ 
பழ்றிய செய்திகள்‌ வீரிவாகக்‌ காணப்படலீல்லை. தீமுக்குறளைப்‌ 
போல அழவே நீக்கப் படவும்‌ இல்லை என்றும்‌ உரை ரீ டர்கவரல்‌ 
பெரிதும்‌ மேற்கோளிடப்படும்‌ பெருமை இற்றூற்கு உரியது. 236 
குறுந்தொகைப்‌ பாடல்கவ்‌ 29 உரையரசீரிபர்கள்‌ மேற்கோளாகக்‌ 
கரட்டப்பட்டுவளதாக உ.வே சரா குறிப்பீடுகின்றாம்‌ (1937: 27) 
“அகநானூறு” முறைவைப்பில்‌ தனித்த இடத்தைப்‌ பெறுகின்றது. 
ஒற்றைப்படை எண்ணுள்ள பாடல்கள்பாலைத்‌ திணையாகவும்‌, 2, 8, 12, 18 என வரும்‌ 
பாடல்கள்‌ குறிஞ்சித்‌ திணையாகவும்‌, 4, 14, 24 என வரும்‌ பாடல்கள்‌ முல்லைத்‌ 
திணையாகவும்‌, 6,16,26 என வரும்‌ பாடல்கள்‌ மருதத்‌ திணையாகவும்‌, 10, 20, 30 
என வரும்‌ பாடல்கள்‌ நெய்தல்‌ திணையாகவும்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ 
முதல்‌, கருப்பொருளுக்கும்‌, இயற்கைக்‌ காட்சிக்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்தது 
மட்டுமின்றி, வரலாற்றுச்‌ சான்றுகளும்‌ இதில்‌ இடம்பெற்றிருப்பதைப்‌ பாடல்கள்வழி 
அறியமுடிகின்றது. இங்ஙனம்‌ இம்மூன்று நூல்களும்‌ முதல்‌, ௧௬, உரிப்பொருள்‌ 
என்றளவில்‌ சிறு சிறு வேறுபாடுகளுடன்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 
ஒரு திணை குறித்துப்‌ பல பாடல்கள்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களின்‌ 
தொகுப்பு என்ற வகையில்‌ ஐங்குறுநூறு மற்றும்‌ கலித்தொகையைக்‌ குறிப்பிடலாம்‌. 
இதனையும்‌ அடிவரையறை அடிப்படையில்‌ வேறுவேறு பெயரில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. அதாவது 3 அடி முதல்‌ 6 அடி வரையுள்ள 500 பாடல்களை 
ஐங்குறுநூறு எனவும்‌ 11 அடி முதல்‌ 80 அடி வரையுள்ள 150 பாடல்கள்‌ கலித்தொகை 


என்ற பெயரிலும்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 


17 


“ஐங்குறுநூறு”, “கலித்தொகை” ஆகிய நூல்கள்‌ தொகுப்பு முறையிலும்‌, 
பொருளை உணர்த்தும்‌ விதத்திலும்‌ வேறுபட்டு அமைகின்றன. ஐங்குறுநூறு ஒரு 
துறைக்குப்‌ பத்துப்பாடல்கள்‌ வீதம்‌ பத்துத்‌ துறைகளை ஒரு திணையாகக்‌ 
கொண்டது. ஒவ்வொரு திணைக்கும்‌ நூறு பாடல்கள்‌ வீதம்‌, ஐந்திணைக்கு ஐநூறு 
பாடல்களைக்‌ கொண்டது. ஒரு திணைக்குரிய பாடலைப்‌ பாடியவர்‌ ஒருவராவர்‌. 
மருதத்திணையைப்‌ பாடியவர்‌ ஓரம்போகியார்‌, நெய்தல்‌ திணையைப்‌ பாடியவர்‌ 
அம்மூவனார்‌, குறிஞ்சித்‌ திணையைப்‌ பாடியவர்‌ கபிலர்‌, பாலைத்திணையைப்‌ 


பாடியவர்‌ ஒதலாந்தையார்‌, முல்லைத்‌ திணையைப்‌ பாடியவர்‌ பேயனார்‌ ஆவார்‌. 


இதேபோன்று, கலித்தொகையும்‌ ஐந்திணைகளுக்கு நூற்றைம்பது 
பாடல்களைக்‌ கொண்டது. பாலைத்திணையில்‌ அமைந்துள்ள முப்பத்தைந்து 
பாடல்களைப்‌ பெருங்கடுங்கோவும்‌, குறிஞ்சித்திணையில்‌ அமைந்துள்ள 
இருபத்திமூன்று பாடல்களைக்‌ கபிலரும்‌, மருதத்திணையில்‌ அமைந்துள்ள 
முப்பத்தைந்து பாடல்களை மருதனிளநாகனாரும்‌, முல்லைத்‌ திணையில்‌ பதினேழு 
பாடல்களை நல்லுருத்திரனாரும்‌, நெய்தல்‌ திணையில்‌ அமைந்துள்ள 
முப்பத்திமூன்று பாடல்களை நல்லந்துவனாரும்‌ பாடியுள்ளனர்‌. குறுந்தொகை, 
நற்றிணை, அகநானூறு ஆகிய தொகுப்புகளைப்‌ போல்‌ அல்லாமல்‌, இவ்விரண்டு 
தொகுப்பிலும்‌ ஒரு திணையை முழுமையாகத்‌ தனியொரு புலவன்‌ பாடியிருப்பதைக்‌ 
காணமுடிகின்றது. 
அகமும்‌, புறமுமாகக்‌ கருதப்படும்‌ பரிபாடல்‌ 25 அடி முதல்‌ 140 அடி 
வரையறையைக்‌ கொண்டது. 'பரி”இசையிலான எழுபது பாடல்களைக்‌ கொண்டது 
என்பதைப்‌ பழைய வெண்பாவின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
“திமுமரற்கு இமுறான்கு; செவ்வேடகு முப்பத்து 
தொழுடாட்டு; கரடு கிழாட்கு ஒன்று - மமுவீனிய 
வையறைதிமு பத்தாறு மாமதுரை நூன்கென்ட 
செய்ய பரீடாடல்‌ தீறும்‌. ” 
இவ்வெண்பா, பரிபாடலில்‌ எழுபது பாடல்கள்‌ இருப்பதாகச்‌ சுட்டுகின்றது. 
ஆனால்‌, இருபத்திரண்டு பாடல்கள்‌ மட்டுமே கிடைக்கப்பெற்றுள்ளன. 
திருமாலுக்குரிய ஆறு பாடல்களும்‌, முருகனுக்குரிய எட்டுப்‌ பாடல்களும்‌, வையை 
ஆற்றின்‌ சிறப்பினைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ இடம்பெற்றுள்ள எட்டுப்‌ பாடல்களுமே 
தற்போது உள்ள தொகுப்பில்‌ உள்ளன. இதில்‌ வையைக்கு உரியதாகக்‌ கூறப்படும்‌ 
எட்டுப்‌ பாடல்களும்‌ மருதத்திணை மக்களின்‌ வாழ்வியலை மையமாகக்‌ கொண்டு 


அமைந்திருப்பதினால்‌ அகப்பாடல்களுள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


1:2:2 தொகுப்பில்‌ முரண்பாடுகள்‌ 

சங்கப்பாடல்கள்‌ தொகுப்பு நூல்களாக அமைந்திருப்பினும்‌, தொகுப்பில்‌ சில 
முரண்பாடுகள்‌ காணப்படுகின்றன. பாடல்கள்‌ தோன்றிய காலமும்‌ பின்னர்‌, அவை 
தொகுக்கப்பட்ட காலமும்‌ வேறாக இருப்பதே இதற்குக்‌ காரணம்‌ எனக்‌ 
கருதமுடிகின்றது. உதிரிப்பாடல்களாகக்‌ கிடைக்கப்பெற்ற இப்பாடல்கள்‌ 
அடிவரையறை அடிப்படையில்‌ 140 அடிக்கு உட்பட்ட குறும்பாடல்கள்‌ 
எட்டுத்தொகையிலும்‌, 140 அடிக்கு மேற்பட்ட நெடும்பாடல்கள்‌ பத்துப்பாட்டிலும்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. 

எட்டுத்தொகை நூல்களில்‌ ஒன்றான குறுந்தொகையின்‌ அடிவரையறை 4 
அடி முதல்‌ 8 அடிவரையுள்ள பாடல்களின்‌ தொகுப்பாகக்‌ குறிக்கப்படுகின்றது. 
ஆனால்‌ குறுந்தொகையில்‌ 307, 391 எண்ணில்‌ அமைந்துள்ள பாடல்கள்‌ ஒன்பது 
அடி கொண்ட பாடல்களாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதனைத்‌ 
தொகுத்தவர்கள்‌ இப்பாடல்களை நற்றிணையில்‌ தொகுக்காமல்‌ குறுந்தொகையில்‌ 
தொகுத்ததற்கான காரணத்தை விளக்கவில்லை. 


சங்க நூல்கள்‌ பலவற்றைப்‌ பதிப்பித்த உ. வே. சா. அவர்களின்‌ குறுந்தொகைப்‌ 
பதிப்பில்‌ 307, 391 பாடல்கள்‌ இடம்பெற்றுள்ளன. இவர்‌ குறுந்தொகையைப்‌ 
பதிப்பிக்கும்‌ பொழுது, மேற்குறிப்பிட்ட பாடல்கள்‌ தொடர்பான கருத்து வேறுபாடுகள்‌ 
அக்காலத்தில்‌ எழுந்துள்ளதை முகவுரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


இற்றூழ்‌ செய்யுட்கள்‌ நான்கடிச்‌ சிற்றெல்லையும்‌ எட்டடிப்‌ 
பேரெல்லையும்‌ உடையனவென்று மேற்காட்டிய குறிப்பு 
அழிவிப்பீனும்‌ 307, 391 தம்‌ செய்யுட்கவ்‌ ஒன்பதடிரறை 
உடையனவாகக்‌ காணப்படுகின்றன. இவ்வீரண்டினுவனாம்‌ 
991 அம்‌ செய்யுள்‌ சீல பீரதிகளில்‌ எட்டடி உடையதாகச்‌ சில 
பாடபேத்ங்களுடன்‌ எழுதப்பட்டுவளது. அதனை எட்டடிச்‌ 
செய்யுளாகவே கொவளினும்‌ மற்ழறொன்றாகிய 307 அம்‌ 
செய்யுவ்‌ ஒன்பதழி.களையுடை யதாகவே எல்லாப்‌ பீரதிகளிலும்‌ 
இருக்கின்றது. அழி யவவீன்படி தொகுத்த குறுந்தொகை, 
ற்ழ்றி/ணை, அகநானூறு என்பவற்றுவ்‌ பீன்‌ இரண்டும்‌ கடவுள்‌ 
வாழ்த்தொழிய நானூறு செய்யுட்களையே உடையன. 
அவ்வீனத்திற்சேர்ற்த குறுழ்தொகையும்‌ 400 செய்யுட்கள்‌ 


19 


உடையதாகவே கோடல்‌ பொழுத்தமாகும்‌. 9 அடிகளையுடை 
307 ஆம்‌ செய்யுளைக்‌ குறுந்தொகையில்‌ சேராதென்று வீலக்கீன்‌, 
இந்நூல்‌ மேலே குறித்த வரையறழைக்குவ்‌ அடங்கிய 400 
செய்யுட்களை உடையதாகிறழைது' (1937.9. 


மேலும்‌, குறுந்தொகைக்கு உரையெழுதிய பொ. வே. சோமசுந்தரனார்‌ 
தம்முடைய உரைப்‌ பதிப்பின்‌ அணிந்துரையில்‌ கூறுவது இக்குறுந்தொகை 
மூலின்கண்‌ இற்ழைநாள்‌ நானுழ்ழொமு செய்யுவ்கனும்‌ அவையீற்றுவ்‌ ஒன்பதடிப்‌ 
பெரமுமையஸடைய இரண்டு செய்யுவகனாம்‌ (307, 391) கரணப்படுகின்றன. 
இம்மரறுடாடு இற்றூலின்கண்‌ ஒமு செய்யுளையும்‌ மற்றொழு செய்யுளின்கண்‌ ஓர்‌ 
அடியையும்‌ இடையே செருகியதனால்‌ ஏற்பட்டதாகும்‌' (1978: 3) என்பதாகும்‌. 
இவரது கருத்துப்படி ஒன்பது அடியாக உள்ள பாடல்‌ எட்டடியாக இருந்திருக்க வேண்டும்‌ 
என்றும்‌, பிற்காலத்தில்‌ ஒர்‌ அடி சேர்த்திருக்கலாம்‌ என்றும்‌ கூறுவது நோக்கத்தக்கது. 
சங்கப்‌ பாடல்களின்‌ அடிவரையறைகளில்‌ மட்டுமின்றி “திணை?” 
அமைப்புநிலையிலும்‌ ஒரொழுங்கமைப்பைக்‌ காணமுடியவில்லை. திணைத்‌ தொகுப்பு 
நூல்களான ஐங்குறுநூறு மருதம்‌, நெய்தல்‌, குறிஞ்சி, பாலை, முல்லை எனவும்‌, 
கலித்தொகை பாலை, குறிஞ்சி, மருதம்‌, முல்லை, நெய்தல்‌ எனவும்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக உ.வே. சா. கூறுவதாவது, 
இற்றூலைத்‌ தொகுத்தேோமும்‌ தொகுப்பீத்தோமும்‌ முறையே 
மலைறராட்டுப்‌ புலவமும்‌ மலைநாட்டரசமுமாதலால்‌, ஆதனவிீனி 
என்னுஞ்‌ சேரனைத்‌ தலைவனாகப்‌ பெற்ற முதற்பத்தையுடைய 
மருதம்‌ முதலீலும்‌ தொண்டிப்பத்தையுடைய நெய்தல்‌ மமுதத்தின்‌ 
பின்னும்‌ மலைநாட்டரசர்களைப்‌ டாட்‌ மலை டழ்‌ பெறுமா 
வதீழ்து மலைவனம்‌ பாடுதலீம்‌ புகழ்பெற்ற கபீலர்‌ பாடிய குறிகு்சி 
நெய்தலின்‌ பீன்னும்‌ நோக்கப்‌ பெற்றனவென்று இம்மூன்ழற்கும்‌ 
ஒமுவாறு முழை கூறலாமரமினும்‌, பாலையும்‌ முல்லையும்‌ 
இவற்றின்‌ பீன்னர்‌ முறையே அமைக்கப்‌ பெற்றதற்குக்‌ கரரணம்‌ 
ஒமழுவாறழ்றானும்‌ வீளங்கவில்லை' (1944: 3) 
இதன்மூலம்‌, பாடல்களைத்‌ தொகுத்தவர்கள்‌ அவரவர்‌ நிலைக்கேற்பத்‌ 
திணைகளை வகுத்துத்‌ தொகுத்துள்ளனர்‌ என்பதை அறியமுடிகின்றது. எளிதில்‌ 
புலப்படக்கூடிய அடிவரையறையிலும்‌, திணையமைப்பு நிலையிலும்‌ முரண்பாடுகள்‌ 


இருப்பதை நம்மால்‌ உணரமுடிகின்றது. 


20 


1:2: கூற்றுநிலை - முரண்பாடுகள்‌ 
கங்க அகப்பாடல்களில்‌ பெயர்‌ குறிப்பிடுதல்‌ இல்லாமல்‌ கூற்றுநிலையில்‌ 


பாடல்கள்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. அக்காலப்‌ புலவன்‌ தான்‌ கூறவந்த 
கருத்துகளைக்‌ கூற்றுநிலையில்‌ (பாத்திரம்‌) விளக்கியுள்ளான்‌. அகப்பாடல்களின்‌ 
கூற்றுநிலை, புறப்பாடல்களின்‌ கூற்றுநிலையிருந்து வேறுபட்டதாக அமைகின்றது. 
அகப்பாடல்களில்‌ கூற்று கருப்பொருளை முதன்மையாகக்‌ கொண்டுள்ளது. 
கூற்றுகளில்‌ தோழி, தலைவி, தலைவன்‌, செவிலி, பரத்தை, நற்றாய்‌ ஆகியோர்‌ 
கூற்றுகளே மிகுந்தளவில்‌ பயின்று வருவதைக்‌ காணலாம்‌. இதைத்‌ தவிர, பாங்கன்‌, 
கண்டோர்‌, கேட்டோர்‌ ஆகிய கூற்றுகள்‌ குறைந்தளவிலேயே காணப்படுகின்றன. 
சங்க இலக்கியத்தில்‌ கூற்று நிகழ்த்துவோர்‌ பெரும்பாலும்‌ பெண்களாக 
அமைந்திருப்பதைக்‌ காணவாங்பு 


சங்க இலக்கியத்தில்‌ தோழி கூற்றே மிகுந்தளவில்‌ இடம்பெற்றுள்ளது. 
இக்கூற்று தொடர்பான பாடல்களின்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ ஆய்வாளர்கள்‌ 
இடையே சில கருத்து முரண்பாடுகள்‌ காணப்படுகின்றன. 
தோழியின்‌ கூற்று எண்ணீக்கையளவிீல்‌ அறிகுரிடையே கருத்து 
மாறுபடுகின்றது. டாக்டர்‌ வ.சுப.மாணிக்கம்‌ அவர்கவ்‌ தோழி 
தொடர்பாக 842 பாடல்கவைக் குழிப்பீடுவம்‌ டாக்டர்‌ பெரிய கறுப்பன்‌ 
அவர்கள்‌ தோழியின்‌ கூற்று எண்ணிக்கையை 785 ஆகக்‌ கூறுவர்‌ 
டரக்டர்‌ ஈ. கே. பரஸ்கரதாஸ்‌ அவர்களுக்கும்‌ இவ்வெண்ணீக்கை 
உடன்பாடே. டாக்டர்‌ இரத்தினம்‌ அவர்களால்‌ 784 ஆகக்‌ 


கொவளப்படுகீழது. (சரளா இராஜகோடாலன்‌ ; 1986: 24) 


இதில்‌ “தோழி கூற்று' தொடர்பான எண்ணிக்கையில்‌ எத்துணை வேறுபாடு 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, சங்கப்பாடல்களில்‌ பல இடங்களில்‌ கூற்றை 
யார்‌, நிகழ்த்துகிறார்கள்‌ என்பதை அறியமுடிவதில்லை. தோழி, தலைவி இருவர்‌ 
கூற்றில்‌ ஒரே அமைப்புடைய பாடல்கள்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. தலைவன்‌ 
பரத்தைவயிற்‌ பிரிந்து மீண்டும்‌ தன்‌ இல்லத்திற்கு வரும்பொழுது அவனுக்கு வாயில்‌ 
மறுத்ததாகக்‌ கூறப்படும்‌ தலைவி கூற்றுப்‌ பாடல்களுக்கும்‌ தோழி கூற்றுப்‌ 
பாடல்களுக்கும்‌ பெரிதும்‌ வேறுபாடு காணப்படுவதில்லை. சான்றாக ஊர... நீ றயந்தூ 
கொண்டனை என்ப ஓர்‌ குறுமகள்‌/ அதுவே... அலராகின்றது பலர்வாய்ப்‌ பட்டே" 
(அகம்‌: 96) என்ற தோழி கூற்றுப்‌ பாடலையும்‌, ஊர வதுவை அயர்ந்தனையென்ப, 
அலரே பெரிகதே' (அகம்‌:36) என்ற தலைவி கூற்றுப்‌ பாடலையும்‌ கூறலாம்‌. துறை 


21 


வகுத்தோர்‌ இத்தகைய பாடல்களைத்‌ தலைவி கூற்று என்றும்‌, தோழி கூற்று என்றும்‌ 
பிரிப்பதற்கு எதனை அடிப்படையாகக்‌ கொண்டனர்‌ என ஆராயும்பொழுது 
உணர்வுநிலையை முதன்மையாகக்‌ கொண்டு பகுக்கப்பட்டிருக்கலாம்‌ என 


உணரமுடிகின்றதே தவிரத்‌ தெளிவுபட அறியமுடியவில்லை. 


“பரத்தை” கூற்றின்‌ துறை குறிப்பில்‌ “பரத்தை” (நற்‌: 100, அகம்‌: 76), 
“காதற்பரத்தை” (அகம்‌:376), “இற்பரத்தை” (குறுந்‌:364), “இல்லிடப்‌ பரத்தை” 
(அகம்‌:186), “நயப்புப்பரத்தை” (அகம்‌:336) ஆகிய பெயர்களின்‌ குறிப்புகளைக்‌ 
காணமுடிகின்றது. நச்சினார்க்கினியரின்‌ கலித்தொகை உரையில்‌ பரத்தையர்களைக்‌ 
காமக்கிழத்தியர்‌ என்றே ஆள்கின்றார்‌. இதைப்போன்று இளம்பூரணரும்‌ 
பரத்தையரைக்‌ காமக்கிழத்தி எனச்‌ சுட்டுகின்றார்‌ (தொல்‌:பொருள்‌:இளம்‌:149). 
பரத்தை எனும்‌ சொல்லுக்குப்‌ பலவிதமான கருத்துகள்‌ இடம்பெற்றிருப்பதைக்‌ 
காணமுடிகின்றது. ஆனால்‌, சங்கப்‌ பாடல்களில்‌ பரத்தை என்ற பதிவு மட்டுமே 
காணப்படுகின்றது. உரைவகுத்தவர்‌ குறிக்கும்‌ பரத்தையற்கான சொற்கள்‌ 
மூலபாடப்‌ பிரதியில்‌ இடம்பெறவில்லை என்பது குறிக்கத்தக்கது. பரத்தையர்‌ 
தொடர்பான செய்தி குறித்து அ. தட்சணாமூர்த்தி கூறுவதாவது: 


'பரத்தையர்களைக்‌ குறிக்கும்வேறுபட்ட பெயர்கள்‌ யாவும்‌, 
எழுதியவரின்‌ மனப்போக்கிற்‌ கொத்தனவாகவே தோன்றுகின்றன. 
பொதுவாக இவர்கள்‌ யாவரையும்‌ தொல்காப்பியர்‌ கூறும்‌ 
காமக்கிழத்தியர்‌ என்னும்‌ ஒரு பிரிவிலேயே அடக்கிக்‌ காண்பது 
நலம்‌. இக்காமக்கிழத்தியரின்‌ வேறானவராகச்‌ சேரிப்‌ பரத்தையரைக்‌ 
கொள்ளலாம்‌. சேரிப்‌ பரத்தையர்களே பொருட்பெண்டிர்‌ என்றும்‌ மாய 
மகளிர்‌ என்றும்‌ இருமனப்‌ பெண்டிர்‌ என்றும்‌ வள்ளுவரால்‌ 
இழித்துரைக்கப்பட்டனர்‌. பண்டைத்‌ தமிழகத்தில்‌ இவர்கள்‌ 
இருந்தமையை மதுரைக்‌ காஞ்சி, பரிபாடல்‌, புறநானூறு ஆகியவை 
கொண்டு உணரலாம்‌. இவர்கள்‌ பண்‌டூ வாழ்ந்தனரெனினும்‌, 
அகவிலக்கியம்‌, இவர்களைக்‌ கூற்றுக்குரியவர்களாகக்‌ 
கொள்ளவில்லை. அடிக்குறிப்பில்‌ மட்டுமே இவர்கள்‌ சுட்டப்‌ 
பட்டுள்ளனர்‌. கரமக்கிழத்தியர்‌ ஒத்த குலத்தான்‌, இழிந்த குலத்தாள்‌, 
வரையப்பட்டாள்‌ என மூவகைப்படூவர்‌ என்று கூறும்‌ இளம்பூரணர்‌. 
நால்வருண நினைவோடு உரையெழுதியுள்ணர்‌ இவர்‌ கருத்து, சங்கக்‌ 
காலத்திற்குப்‌ டொருந்துவதாகக்‌ கொள்ள முடியாது! (2001 113). 


“தாயரின்‌ கூற்று” நிலையிலும்‌ துறை வகுத்தோர்‌ நற்றாய்‌, செவிலித்தாய்‌ என 
இரு தாயர்‌ கூற்றினைக்‌ கூறியுள்ளனர்‌. கேளாய்‌ மகளே நின்‌ தோழி( அகம்‌: 63), 


22 


தலைவியின்‌ கூந்தலைப்‌ பேணிதான்‌ வளர்த்ததையும்‌' (அகம்‌: 117) , தான்‌ 
தீம்பால்‌ அலைப்பவும்‌ உண்ணாததையும்‌' (அகம்‌: 89) எனும்‌ வரிகளில்‌ 
தலைவியைக்‌ குறித்துச்‌ செவிலித்தாய்‌ உரைப்பது என்பது தெளிவுபடுகின்றது. 
ஆனால்‌, 'ஈனரத்‌ தாயர்‌ மடுப்பவும்‌ உண்ணான்‌' (அகம்‌:105) என்பதில்‌ 
படர்க்கையில்‌ ஈனாத்‌ தாயரைக்‌ குறிப்பிடுவதால்‌ கூற்று நிகழ்த்துவது நற்றாயாகலாம்‌ 
எனக்‌ கருதமுடிகின்றதே தவிரத்‌ தெளிவுபட அறியமுடியவில்லை. 


உ.வே.சா. தம்‌ குறுந்தொகைப்‌ பதிப்பில்‌ கூற்று நிலையில்‌ பாடல்களைத்‌ 
தொகுத்ததற்கான காரணத்தைப்‌ பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்‌. 
'ஒவ்வொமழு செய்யுனஞாம்‌ இன்னாமுடை௰ய கூற்று என்பதைத்‌ 
தலைப்பீல்‌ அமைசத்திமுக்கின்ேன்‌. கிணைப்பெபலரத்‌ 
தலைப்பீடுதல்‌ அகநானூற்றில்‌ கண்டதரமினும்‌ பொழுளிற்‌ 
கருத்துச்‌ செல்வதற்கு இம்முழை தக்கதென்று தோன்றியது. 
அன்றியம்‌ தொல்கரப்பியத்தில்‌ கூற்று வகையாகச்‌ சூத்திரங்கள்‌ 
வகுக்கப்பட்டிருத்தலும்‌ இங்ஙனம்‌ அமைக்கும்‌ கருத்தை 
உண்டாக்கியது. சில செய்யுட்களில்‌ இரண்டு பழைய கறுத்துகள 
இருக்கின்றன. அவற்றில்‌ முதற்கறுத்தின்படியே கூற்று 
அமைக்கப்பட்டது: (1937. 12) 
இதன்வழி, உ.வே.சா. தொல்காப்பிய வாய்பாட்டை அடிப்படையாகக்‌ 
கொண்டு சங்கப்‌ பாடல்களைக்‌ கூற்று நிலையில்‌ தொகுத்துப்‌ பதிப்பித்துள்ளார்‌ 


என்பது தெளிவுபடுகின்றது. 


தொல்காப்பியர்‌ வழங்கிய இலக்கண நூலில்‌ தோழி, தலைவி, தலைவன்‌, 
செவிலி, நற்றாய்‌, பரத்தை, காமக்கிழத்தி, பாங்கன்‌, பாணன்‌, பாடினி, விறலி, 
வாயில்கள்‌, கண்டோர்‌, கேட்டோர்‌ ஆகியோரின்‌ கூற்றைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
ஆனால்‌, தலைவன்‌, தலைவி உடன்பிறந்தோர்‌, புதல்வன்‌, புதல்வி போன்றோர்‌ 
கூற்று விளக்கம்‌ இதில்‌ இடம்பெறவில்லை. ஆனால்‌ சங்க இலக்கியப்‌ பாடல்களில்‌ 
புதல்வர்‌, உடன்பிறந்தோர்‌ ஆகியோர்‌ செய்திகளும்‌ இடம்பெற்றுள்ளன. 
இலக்கணக்காரர்‌ குறிப்பிடாத சிலசெய்திகளும்‌ இவ்விலக்கியத்தில்‌ உண்டு. 
தொகுத்துப்‌ பதிப்பித்தவர்கள்‌ இலக்கண விதிக்குட்பட்டுத்‌ தொகுத்திருப்பதின்‌ 
மூலம்‌, பல கருத்துகளைத்‌ தெளிவுபட அறியமுடியவில்லை. இக்கூற்றுகளின்வழி 
ஆண்‌, பெண்‌ இருபாலினத்திற்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தை 
நம்மால்‌ உணர்ந்து கொள்ளமுடிகின்றது. 


3 


1: 4:0 பொருன்நில அய 
சங்கப்பாடல்களை ஆராய்ந்து நோக்கும்‌ பொழுது, பாடுபொருளுக்கு 
அக்காலப்‌ புலவர்கள்‌ கொடுத்திருக்கும்‌ முக்கியத்துவத்தை உணரலாம்‌. 
இதனை வ.சுப. மாணிக்கனார்‌ அழகுபடக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
'கரமமும்‌ வீரமும்‌ அல்லாது சிறற்த வாழ்க்கை யுணர்ச்சிகவ்‌ 
வேறில்லை. இவ்வீரண்டிற்கும்‌ இரண்டு இலக்கியங்கள்‌ கண்ட 
தமிழ்மொழியின்‌ முழுத்திறம்‌ நமக்குப்‌ பெருமிதம்‌ தழுவதாகும்‌. 
இவ்வீரண்டு உணர்ச்சியுள்‌ வீம்‌ ஒழு பாலார்க்கிடையே நிகழ்வது. 
கரமம்‌ பாரல்மரழி நிகழ்வதாகலின்‌, ஓவியக்‌ காட்சிக்கும்‌ கற்பனைத்‌ 
தொடுப்புக்கும்‌, சுவை மிகுதிக்கும்‌, அகத்திணையிலக்கியமே 
இடங்கொவ்வது என்று புலவேரர்கள்‌ போற்றினர்‌ (2007-98) 
சங்க அகப்பாடல்களின்‌ பாடுபொருள்‌ என்பது காதல்‌ உணர்வை மையமாகக்‌ 
கொண்டது. இக்காதல்‌ உணர்வை வெளிப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பது 
முதல்‌, ௧௬, உரிப்பொருளாகும்‌. “முதற்பொருள்‌” என்பது மக்கள்‌ வாழ்கின்ற 
நிலத்தையும்‌ பொழுதையும்‌ குறிக்கின்றது. இதனை, 


“முதல்‌ எனப்படுவது நிலம்பொழுது இரண்டின்‌ 
இயல்பு எனமொழீப இயல்பு உணர்ற்தோரே (தொல்‌: அகத்‌: 4) 
எனத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதில்‌ நிலம்‌ என்பது ஐந்து வகைப்பட்ட 
(குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம்‌, நெய்தல்‌) நிலத்தையும்‌, பொழுது என்பது 
ஆறுவகைப்பட்ட பெரும்பொழுதையும்‌ (கார்‌, கூதிர்‌, முன்பனி, பின்பனி, இளவேனில்‌, 
முதுவேனில்‌) , சிறுபொழுதையும்‌ (யாமம்‌, வைகறை, விடியல்‌, நண்பகல்‌, எற்படு, 
மாலை) குறிக்கின்றன. “கருப்பொருள்‌” என்பது அந்தந்த நிலத்தில்‌ விளைகின்ற 
மற்றும்‌ கிடைக்கக்கூடிய பொருட்களை அடிப்படையாகக்‌ கொண்டு அமைகின்றது. 
“தெய்வம்‌, உணாவே மர, மரம்‌, புவ்‌, பழை, 
செய்தி, யாழீன்‌ பகுதியொடு தொகைஇ 
அவ்வகை பீறவும்‌ கமுஎன மொழீட்‌ (தொல்‌: அகத்‌: 18) 
இந்நூற்பாவின்‌ மூலம்‌ தெய்வம்‌, உணவு, விலங்கு, மரம்‌, செடி கொடி, பறவை, 
தோற்கருவி, தொழில்‌, யாழ்‌ போன்ற நரம்புக்கருவி, ஊர்‌, நீர்‌, ப ஆகியன 
கருப்பொருள்‌ எனத்‌ தெளிவுபடுகின்றது. தொல்காப்பியத்தைவழி நூலாகக்‌ 
கொண்ட நம்பியகப்பொருள்‌ கருப்பொருள்களைப்‌ பதினான்காக வகுத்துக்‌ 


கூறுகின்றது. 


24 


“ஆரண! குயர்ந்தேோரர்‌ அல்லோர்‌ புவவீலங்‌ 
கூர்நீர்‌ பூர (ண்ட உரம்‌ ப்‌ 
டெொழீலெனக்‌ கமுவீ ரெழுவகைத்தாகும்‌ '(மம்பியகம்‌: 19) 
இதில்‌ தெய்வம்‌, உயர்ந்தோர்‌, அவர்‌ அல்லாத தாழ்ந்தோர்‌, பறவை, விலங்கு, 
ஊர்‌, பூ, மரம்‌, உணவு, பறை, யாழ்‌, பண்‌, தொழில்‌ எனப்‌ பதினான்கு பொருட்கள்‌ 
கருப்பொருள்கள்‌ என்பதைத்‌ தெளிவுபடக்‌ கூறுகின்றது. 
கருப்பொருட்களை அக்கால மக்கள்‌ வாழ்வியலுக்கு அடிப்படையாகக்‌ 
கொண்டதன்‌ மூலம்‌, அவர்கள்‌ இயற்கைக்குத்‌ தந்த முக்கியத்துவமும்‌ இயற்கையோடு 
ஒன்றிய வாழ்வின்‌ தன்மையையும்‌ அறியமுடிகின்றது. இச்சிறப்பினை மு. வரதராசன்‌ 
பின்வருமாறு கூறுகின்றார்‌. 


மானிட உணர்வுகளோடு இயற்கையின்‌ எழிலை இயைபழச்‌ 
செய்வது பண்டைத்‌ தமிழிலக்கிய மரபு என்பதைக்‌ கண்டேரம்‌. 
அதோடு மட்டுமின்றிக்‌ கரதலுணர்வின்‌ பல நிலைகளைக்‌ 
குழிப்பீட்ட நிலப்பகுதிகனஞாக்கும்‌ பமுவங்கஞாக்கும்‌ நேரநகளாுக்கும்‌ 
வகுத்தனர்‌. இம்மரபும்‌ பண்டைத்‌ தமிழிலக்கியத்தில்‌ காணப்படு 
கின்றது. நிலப்பகுதிகள்‌ ஓழ்து; மலையும்‌ மலை சார்ந்த இடமுமான 
குறிஞ்சி காடும்‌ காடு சார்ழ்த இடமுமான முல்லை, வயலும்‌ வயல்‌ 
சார்ற்த இடமுமான மமுதம்‌, கடலும்‌ கடல்‌ சரர்ந்த இடமுமான 
நெய்தல்‌, வளமற்று வழண்ட இடமான பாலை என்பன 
அவ்வைநழ்துமாம்‌. இவ்வகை நிலங்கனாக்கும்‌ உரியனவாய்த்‌ 
தனித்தனியே பயீரினங்கஞாம்‌ எனை உயீரினங்கனாம்‌ பீறவும்‌ 
உண்டி அவை யாவும்‌ அவ்வத்திணைக்குரிய கருப்டொழுவகளிலே 
அடங்கும்‌. ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ ஒவ்வொமு குறிப்பிட்ட 
பமுவத்தீலும்‌ ஒவ்வொழு நாளிலும்‌ ஒவ்வொழு குறிப்பீட்ட நேரத்தில்‌ 
குறிப்பட்ட ஒவ்வொழு நீலப்பகுதி மிக்க எழில்‌ படைத்து 
வீவங்குவதோடு மக்களின்‌ வாழ்வையும்‌ பிணிக்க வல்லதாய்‌ 
உவளது என்னும்‌ உண்மையைப்‌ பண்டைத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
தெரிற்துகொண்டனரம்‌ இயற்கை வழங்கும்‌ காட்சிகள்குறிப்பீட்ட சீல 
பமுவங்களிலும்‌ இடங்களிலும்‌ எல்லையற்ற சீழப்புடையனவா! 
மனிதனுடைய நாடி நரம்புகளையும்‌ இச்செயல்கவ்‌ கட்டுப்‌ 
படுத்துகின்றன என்று அவர்கள்‌ கண்டூுணர்ந்தனம்‌ இவ்வகையாலும்‌ 
காதல்‌ உணர்லீன்‌ பல்வேறு நிலைகள்‌ இயற்கையின்‌ பற்பல 
குழ்நிலைகளோடு தொட ர்டுத்தப்பட்டுள்ளன ' (1964: 15). 


25 


இதன்மூலம்‌ இயற்கைக்கும்‌ மனிதனுக்குமான வாழ்வு எவ்வகையில்‌ 
தொடர்புடைய நிலையிலுள்ளது என்பது தெரிகின்றது. இயற்கையோடு ஒன்றிணைந்த 
வாழ்வை மனிதன்‌ மேற்கொண்டான்‌ என்பது தெளிவுபடுகின்றது. மேலும்‌, 
படைப்பாளன்‌ தன்‌ உணர்வுகளைப்‌ பிறருக்கு உணர்த்தும்‌ வகையில்‌ தன்னைச்‌ சுற்றிக்‌ 
காணப்படுகின்ற இயற்கைக்‌ காட்சிகளையும்‌ அங்கு விளைகின்ற பொருட்களையும்‌ 
கருவாகக்‌ கொண்டு, அதனைச்‌ செறிவுபடக்‌ கையாண்ட விதத்தினையும்‌ உணர்ந்து 
கொள்ளமுடிகின்றது. 


“முதல்‌” மற்றும்‌ “கருப்பொருட்கள்‌” ஆகிய இரண்டும்‌ இயற்கைப்‌ பொருட்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு அமைகின்றன. ஆனால்‌ “உரிப்பொருள்‌” மட்டும்‌ 
மனிதனின்‌ உணர்வு சார்ந்த நிலையை மையமாகக்‌ கொண்டு அமைகின்றது. 
இவ்வுரிப்பொருளை விளக்குவதற்குப்‌ பெரிதும்‌ உறுதுணையாக அமைவது முதல்‌ 
மற்றும்‌ கருப்பொருட்களாகும்‌. இவற்றினை இலக்கண நூலாசிரியர்கள்‌ உள்ளுறை, 
இறைச்சி எனக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 

“முதல்‌ கமு உரிப்பொழுள என்ற மூன்றே 

றுவலு௩்‌! காலை முழைசிழழ்‌ தனவே 

பாடலுட்‌ பமின்றவை நாடுங்‌ காலை ” (தொல்‌: அகத்‌: 3) 

இந்நூற்பாவிற்கு உரை வழங்கிய இளம்பூரணர்‌ கூறுவதாவது, “ஒரு 

செய்யுட்கண்‌ ஒரு திணைக்குரிய முதல்‌, ௧௬, உரி என்ற மூன்றும்‌ வரினும்‌, 
முதற்பொருள்‌ வாராமல்‌ ஏனையிரண்டும்‌ வரினும்‌, உரிப்பொருள்‌ ஒன்றே வரினும்‌ 
அச்செய்யுள்‌ அகத்திணையாற்‌ பெயர்‌ பெறும்‌ என்பதில்‌ ஐயப்பாடில்லை” எனக்‌ 
குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 

இதன்வழி அகப்பாடல்களில்‌ முதல்‌ மற்றும்‌ கருப்பொருட்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டி ருக்கும்‌ முக்கியத்துவத்தைவிட , உரிப்பொருளுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பெற்றிருக்கும்‌ முக்கியத்துவத்தின்‌ சிறப்பை அறிந்து கொள்ளமுடிகின்றது. 
உரிப்பொருள்‌ என்பது புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, இரங்கல்‌, ஊடல்‌ என ஐந்து 
நிலையால்‌ குறிக்கப்படுகின்றது. 

“புணர்தல்‌ பீரிதல்‌ இருத்தல்‌ இரங்கல்‌ 

அடல்‌ இவற்றி னிமித்த மென்றிவை 

தேறும்‌! காலைத்‌ திணைக்குரீப்‌ பொருளே” (தொல்‌.: அகத்‌: 14) 
இந்நூற்பாவின்‌ விளக்கத்தை நச்சினார்க்கினியர்‌ உரைப்பதாவது: 


26 


அப்பொருவாவது புணர்ச்சியாகலானும்‌ ௮௦து இமுவர்க்கும்‌ ஒப்ட்‌ 
நிகழ்தலானும்‌ புணர்ச்சியை முற்கூறி புணர்ந்துழியல்லது 
பீரிவின்மையானும்‌ அது தலைவன்கண்ணதாகீய சீழப்பானுற்தலைவீ 
ீரீலீற்குப்‌ புலனெறி வழக்கு இன்மையானும்‌ பீரிவினை அதன்பீம்‌ 
கூறி, பிரிற்துழித்‌ தலைவலி ஆறழ்றியிறாப்பது முல்லையாகலின்‌ 
இருத்தலை அதன்பீற்கூறி அங்ஙனம்‌ ஆற்றியிராது தலைவன்‌ 
எவலிற்சீறீது வேறுடட்டிருந்து இரங்கல்‌ பெரும்பான்மைதலைமகவே 
அ்தலின்‌ அவ்வீரங்கற்‌ பொருளை அதன்பீற்கூறி, இற்றான்கு 
பொருட்கும்‌ பொதுவாதலானு௩! காமத்தீற்குச்‌ சீழத்தலானூம்‌ அடலை 
அதன்பீழ்‌ கூறி இங்ஙனம்‌ முழைப்படுத்தீனர்‌ ( 1934:58-59. 
இதன்வழிப்‌ புணர்தல்‌ குறிஞ்சிக்குரியது, பிரிதல்‌ பாலைக்குரியது, இருத்தல்‌ 
முல்லைக்குரியது, இரங்கல்‌ நெய்தலுக்குரியது, ஊடல்‌ மருதத்திணைக்குரியது என 
ஒவ்வொரு நிலத்திற்கும்‌ ஒர்‌ உரிப்பொருள்‌ வகுக்கப்பட்டுள்ளது. இவ்வைந்து 
உரிப்பொருளும்‌ ஒரு நிலத்திலே நிகழக்கூடும்‌. ஆனால்‌, ஐந்து நிலத்துக்கு 
உரியதாகப்‌ பகுத்தற்கான காரணம்‌, அந்நிலத்தில்‌ அவ்வுரிப்பொருள்‌ அதிகமாக 
நிகழ்ந்திருக்கக்கூடும்‌ என்பதே இதன்‌ காரணமாக இருக்கலாம்‌. இவ்வுரிப்‌ 
பொருள்களை நோக்கும்பொழுது, குறிஞ்சித்திணையில்‌ மட்டுமே ஆண்‌, பெண்‌ 
கூடுவதற்கான தன்மை குறிக்கப்படுவதைக்‌ காணமுடிகின்றது. ஏனைய நான்கு 
திணையின்‌ உரிப்பொருள்கள்‌ “பிரிவை” மையமிட்டு அமைந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. இதனை “ரா. வேங்கடாசலம்‌ பிள்ளை” தம்முடைய அகநானூற்று 
உரையில்‌ பின்வருமாறு விளக்கியுள்ளார்‌. 
ஓநழ்திணைப்‌ பொழுவகளில்‌ கயிஞ்சி மொன்றே கூடுதழ்‌ பொழுனைப்‌ 
பழ்ழி வழுவதாகும்‌. இதுதானூம்‌ கூடலும்‌ கூடல்‌ நீமித்தமும்‌ என இறு 
கூறுபடும்‌. இங்கு கூடல நிமித்தம்‌ என்பது ஜமுவகையீழ்‌ பீரிற்துநிற்கும்‌ 
நிலையினைக்‌ கூறுவதேயாகும்‌. இக்குறிஞ்சி யொழிந்த ஏனைய 
திணைகளெல்லாம்‌ முற்றும்‌ பீரிற்த நிலையினைக்‌ கொண்டு 
வமழுவனவேயாகும்‌. இப்பீரிவுகவ்‌ வெவ்வேறு வகையீன. 
பொழருவதேடல்‌ முதலாய கரரணங்களால்‌, ஒழு தலைவன்‌ தன்‌ 
துலைலீமிடமேோ அவவ கோழியிடமேோ கூறி விடைபெற்று 
அழ்றொணர வெப்பம்‌ மிக்க காலத்து, செலற்கரிய அமுக்குரா 
ஸ்ரஸலை வழியே நானாம்‌ நூாணாம்‌ தொலைவிற்கு ௭௧, அவள்தலைலிீயும்‌ 
இல்லிருற்து வழுழ்தல்‌ பாலையாகும்‌. அங்ஙனம்‌ சென்றவன்‌, சென்ற 
வீனைமுழ்மி பீனத்‌ தொடக்கி நூஞாக்கு நாள்‌ அண்மையில்‌ வாரநீழ்க 


27 


தலைவி எதிர்நோக்கி ஆழ்றியிமுக்க முல்லை. பன்னாடுகவ்‌ கடற்தோ 
கடல்‌ கடற்தோ சென்ற தலைவன்‌ குறித்த காலத்தூம்‌ வரராதொழீல்‌, 
குலைவிஆழ்மாமை கைமிக்கு வாய்வீட்டுப்புலம்பும்‌ அளவீறழ்கு வறழ்து 
இரங்குதல்‌ நெய்தல்‌. இங்ஙனமெல்லாம்‌ அன்றித்‌ தலைவன்‌ 
ஸப்ரத்தையர்‌ இன்பம்‌ கருணமாகத்‌ தலைவீபைமப்‌ பீரீட்தொழுகும்வழீ 
அத்தலைவிக்குப்‌ புலவ. அடல்‌ முதலிய நிகழ்வது மருதம்‌'(1957. 9 
சங்கப்பாடல்களில்‌ பிரிவு உணர்வே மிகுந்தளவில்‌ பயின்று வந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. அக்காலப்‌ புலவர்கள்‌ தங்கள்‌ பாடல்களில்‌ பிரிவினை உரிப்பொருளாகக்‌ 
கொள்வதற்கான காரணத்தை நோக்கும்பொழுது, பிரிவுக்‌ காலத்தில்தான்‌ ஆண்‌, 
பெண்‌ இருபாலர்‌ தாங்கள்‌ கூடி மகிழ்ந்த காலத்தை நினைப்பதற்கு ஒரு தளமாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. அத்தகைய இனிமையான வாழ்க்கை இனி 
எக்காலத்தில்‌ கிடைக்குமோ என ஏங்கித்‌ தவிக்கும்‌ காலமாகப்‌ பிரிவுக்காலப்‌ 
பாடல்களின்‌ உணர்வுகள்‌ பொதிந்திருப்பதை உணரலாம்‌. இக்காலத்தில்‌ ஆண்‌, 
பெண்‌ உணர்வுநிலை வலிமையுடையதாக இருப்பதைப்‌ பாடல்கள்‌ தெளிவுபட 
உணர்த்துகின்றன. இதனால்தான்‌ புலவர்கள்‌ பிரிவு உணர்வையுடைய பாடல்களை 
மிகுதியாகக்‌ கையாண்டிருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகின்றது. 
அக்காலப்‌ புலவர்களில்‌ சிலர்‌ ஒரு குறிப்பிட்ட திணை, துறைகளைப்‌ பாடுவதில்‌ 
வல்லவர்களாகத்‌ திகழ்ந்துள்ளனர்‌. கபிலர்‌, நல்லுருத்திரனார்‌ ஆகியோர்‌ குறிஞ்சித்‌ 
திணையின்‌ உரிப்பொருளான புணர்தலைப்‌ பாடுவதிலும்‌, ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌, 
இடைக்காடனார்‌ ஆகியோர்‌ முல்லைத்திணையின்‌ உரிப்பொருளான இருத்தலைப்‌ 
பாடுவதிலும்‌, மருதனிளநாகனார்‌ மருதத்திணையின்‌ உரிப்பொருளான ஊடலைப்‌ 
பாடுவதிலும்‌, அம்மூவனார்‌, நல்லந்துவனார்‌ ஆகியோர்‌ நெய்தல்திணையின்‌ 
உரிப்பொருளான இரங்கலைப்‌ பாடுவதிலும்‌ பாலை பாடிய பெருங்கடுங்கோ, 
இளங்கீரனார்‌ ஆகியோர்‌ பாலைத்திணையின்‌ உரிப்பொருளான பிரிதலைப்‌ 
பாடுவதிலும்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றனர்‌. 
இதுபோன்று 'திணை'யைத்‌ தவிர “துறைகளைப்‌ பாடுவதிலும்‌ சிறப்புடையவர்கள்‌ 
உள்ளனர்‌. ஒதலாந்தையார்‌ உடன்போக்கைப்‌ பாடுவதிலும்‌, இளங்கீரனார்‌ தலைவன்‌ 
நெஞ்சிற்கு உரைக்கும்‌ கூற்றினைப்‌ பாடுவதிலும்‌, கயமனார்‌ மகட்போக்கிய தாயின்‌ 
மனநிலை குறித்துப்‌ பாடுவதிலும்‌, உலோச்சனார்‌ அலர்ச்செய்திகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்துப்‌ பாடுவதிலும்‌, மாதங்கீரனார்‌ மடல்‌ பாடுவதிலும்‌ , 
இளங்கடுங்கோ வாயில்‌ மறுப்பிலும்‌, காமக்கண்ணியார்‌ வெறிபாடுவதிலும்‌, 
ஒரம்போகியார்‌ உள்ளுறையைச்‌ சிறிப்பித்துப்‌ பாடுவதிலும்‌ சிறந்து விளங்குகின்றனர்‌. 


28 


மேலும்‌ பரணர்‌ பாடல்களைக்‌ காணும்பொழுது, அவர்‌ பாடல்களில்‌ அதிகளவில்‌ 
வரலாற்றுச்‌ செய்திகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டிருப்பதை 
அறியமுடிகின்றது. 

இதனடிப்படையில்‌ அக்காலப்‌ புலவர்களில்‌ பலர்‌, அவரவர்‌ வாழ்ந்த சூழ்நிலையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு திணை, துறை பாடுவதிலும்‌, அந்நிலத்தில்‌ நிகழ்கின்ற 
சிறப்பான செயல்களைச்‌ சிறப்பித்துப்‌ பாடுவதிலும்‌ வல்லவர்களாக இருந்துள்ளனர்‌ 
என்பதை அறியமுடிகின்றது. இப்பதிவுகளின்வழிச்‌ சங்க அகப்பாடல்களில்‌ பொருள்‌ 
நிலையில்‌ உரிப்பொருளுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தை 
உணரமுடிகின்றது. 


1: ௮:1 பிரிவுக்‌ காலப்‌ பாடல்கள்‌ (தலைவி) 
தலைவன்‌ வினைகாரணமாகவோ, பொருள்‌ காரணமாகவோ தலைவியை 
விட்டுப்பிரிந்து செல்கிறான்‌. பிரிந்து சென்ற தலைவன்‌ வருவதாகக்‌ குறிப்பிட்ட காலம்‌ 
வந்தது. ஆனால்‌, அவன்‌ வாராததால்‌ தலைவி தலைவனை நினைத்து ஏங்குவதாகப்‌ 
பல பாடல்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ காணப்படுகின்றன. 
£தளவீன்‌ பைங்கொடி தழீஇ, பையென 
நிலவின்‌ அன்ன நேர்‌ அமும்பு போ 
கரந்ற்பந்து எய்தும்‌, முல்லை, அவர்‌ 
கேர்‌ நயந்து உழையும்‌, என்‌ மரமைக்‌ கவீனே ”(ங: 454) 
இப்பாடல்‌, கார்காலத்தை உணர்த்தும்வகையில்‌ முல்லையின்‌ அரும்புகள்‌ 
மலர்ந்திருந்தன. அக்காலத்தில்‌ வருவதாகப்‌ பிரிந்து சென்றவனின்‌ தேர்‌ வரவில்லை. 
அவன்‌ வரவை எதிர்ப்பார்த்துக்‌ காத்திருப்பதாகப்‌ பெண்‌ கூறுவதாக அமைந்துள்ளது 
“ஆனாது எழீதமும்‌ வாடைரெொடு 
தோனேன்‌ தோழீஎன்‌ தனிமை மானே” (அகம்‌: 294) 
இவ்வரிகளில்‌, பிரிவினை ஆற்றாதவளின்‌ மேனி பசலை பாய்ந்து அவள்‌ அழகிய 
நலனை இழந்ததாகவும்‌ அவர்‌ வராமையை நினைத்த கண்கள்‌ நீரைக்‌ சொரிவதாகவும்‌ 
கூறப்படுகின்றது. பிரிந்து சென்றவர்‌ என்னை மறந்தாரோ ? இருப்பினும்‌ என்னால்‌ 
அவரை மறக்க முடியவில்லையே எனப்‌ புலம்புவதைக்‌ காணலாம்‌. 
'நடுங்கல்‌ ஆனா நெஞ்சமொடு இடும்பை 
பர௩ஙனம்‌ தாங்குவென்‌ ” முற்‌: 387 
'நம்றேோர்‌! தன்வயின்‌ அழியா 
எம்றெரழ்து புலக்கும்கொல்‌ (அகம்‌: 304) 
மாது செய்வோம்‌ கொல்‌ (அகம்‌: 364) 


29 


“ஏன்னா குவன்கொல்‌ அளியென்‌ யானை" (ஐந்‌: 460) 
“நின்‌ குறி வரய்த்தனம்‌ தீர்கினிப்‌ படரே” (ஓங்‌: 494) 
“பமுவரல்‌ எவ்வம்‌ கனைமா யேய்‌ எனக்‌ 
கரட்டவும்‌ கரட்டவும்‌ கரணாள கலும்‌ சிறந்து 
பூப்போல்‌ உண்கண்‌ புலம்புமுத்துழைப்ப” (முல்‌: 21-22) 
இப்பாடல்‌ வரிகள்‌ “முல்லை” நிலத்தில்‌ வாழும்‌ பெண்ணின்‌ புலம்பலாகவும்‌, 
தனக்குரியவனின்‌ வரவை எதிர்நோக்கி ஆற்றியிருப்பதாகவும்‌ கூறப்படுகின்றன. 
“ஏக்கர்‌ நண்ணிய எம்கூர்‌ வீயன்துழை 
நறேரிறை முன்கை பற்றிச்‌ 
சூர மகளிரொ டுற்ற சூனே” (குறும்‌: 53) 
இப்பாடலில்‌, காதலன்‌, தன்னை ஒரு நாளும்‌ பிரியமாட்டேன்‌ எனக்‌ கூறி, தன்‌ 
முன்கையைப்‌ பிடித்துக்‌ கடல்தெய்வத்தின்‌ முன்‌ சூளுரைத்தான்‌. அத்தகையவன்‌ 
இன்று வேறொரு பெண்ணுடன்‌ இருப்பதை நினைத்து வருந்தும்‌ பெண்ணின்‌ 
தன்மையை அறியமுடிகின்றது. 
பெருந்தண்‌ மரரீப்‌ பேதைப்‌ பித்திகத்து' (குறும்‌:94) , ஞாயிறு பட்ட 
அகல்வாய்‌ வானத்து' (குறும்‌: 92). இவ்வரிகளில்‌, காதலி தான்‌ கண்ட 
இயற்கைக்‌ காட்சிகளைக்‌ காதலன்‌ பிரிந்து சென்ற நாட்டில்‌ அவரும்‌ காண்பார்‌ 
எனில்‌, என்னை நினைத்துத்‌ திரும்பிவருவார்‌ எனக்‌ கூறுகிறாள்‌. நம்மினும்‌ சிறந்த 
அமும்பொழுன்‌' (குறும்‌: 337, அம்ம வாழி தோழி பொழுள்‌ புரிந்து / உவவரர்‌ 
கொல்லோ காதலர்‌ உவீளியும்‌/ சிறந்த செய்தியின்‌ மறந்தனர்‌ கொல்லோ" 
(அகம்‌:235) 'முயக்கினும்‌ இனிய மன்றதாமே/ பனியிமுங்‌ குன்றம்‌ 
சென்றமோர்க்குப்‌ பொழுனே' (ஐங்‌:337) ஆகிய பாடல்களில்‌ “பொருள்‌” 
காரணமாகப்‌ பிரிந்து சென்றவன்‌ திரும்பி வாராது நினைத்தும்‌, அவன்‌ முற்றிலும்‌ 
நினையாது போயினானோ ? தன்னை நினைந்தும்‌ பொருள்‌ ஈட்டும்‌ முயற்சியால்‌ 
முற்றிலும்‌ மறந்தானோ ? தன்னைவிட, அவனுக்குச்‌ சிறந்ததாகப்‌ பொருள்‌ 
மாறியதோ ? எனப்‌ பிரிந்து சென்றவனை நினைத்துப்‌ பெண்‌ ஆற்றாது புலம்பிய 
தன்மையை மேற்குறிப்பிட்ட பாடல்களின்‌ மூலம்‌ அறியமுடிகின்றன. 


1 & 1: 2 பிரிவுக்காலப்‌ பாடல்கள்‌ (தலைவன்‌) 
பிரிவுக்‌ காலத்தில்‌ காதலியின்‌ நினைவுகள்‌ காதலனை வருத்தியதாகவும்‌ 
கொல்லுவதாகவும்‌ பல பாடல்களில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


நம்நறோம்‌! தன்வயீன்‌ அறியாள்‌ 
எம்றெழ்‌்து புலக்கும்கொல்‌ (அகம்‌: 304) 


30 


யாமுறு துயரம்‌ அவன்‌ அழியினோ நன்றே (௩! : 447 

இவ்வரிகளில்‌ காதலன்‌ தன்‌ காதலி கூறிச்‌ சென்ற காலம்‌ வந்தது. ஆனால்‌ 
அக்காலத்தில்‌ அவனால்‌ தன்‌ காதலிடத்துச்‌ செல்லமுடியவில்லை. தன்வரவை 
எதிர்நோக்கி காத்திருப்பவள்‌, நான்‌ வரவில்லை என்பதை அறிந்து, எத்தகைய 
துன்பத்தை அடைந்தாளோ எனக்‌ காதலியை நினைத்துக்‌ காதலன்‌ வருந்துவதாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

இறப்ட்‌ எண்ணுதி ராமின்‌ அறழத்தாறு/அன்று என மொழிந்த தொன்றுபடு 
கிளவி (அகம்‌: 5), புல்லென்‌ மாலை யாம்‌ இவண்‌ தழிய/ ஈட்டமுங்‌ குரைய 
பொழுவ்வமயீற்‌ செலினேநீட்டுவீர்‌ அல்லிரோ' (அகம்‌:239), இருதலைக்‌ கொள்ளி 
இடைநீன்று வமழுழ்‌/ஒமுதலைப்படரா எறும்புடன்‌' (அகம்‌: 339), எய்தவழ்‌ தனவால்‌ 
தாமே/ எற்தெழில்‌ மழைக்கண்‌ எம்கரதலீி குணனே (அகம்‌: 83), மொழிதல்‌ 
செல்லாது ஒண்டெடி குணனே” (ஓங்‌: 32), வந்த நெசு்சம்நீ நயறழ்தோவ்‌ பண்பே” 
(ஐங்‌: 323), எம்வெம்‌ காதலி பண்பு துணைப்‌ பெற்றே (ஓங்‌: 326), தன்மை 
செய்தஇத்‌ தகையோன்‌ பண்பே” (ஐங்‌: 327 எனும்‌ வரிகள்‌, இடைச்சுரத்துச்‌ சென்ற 
ஆண்மகன்‌, தனக்குரியவளின்‌ குணநலன்களை நினைத்தும்‌, அவள்‌ தன்னைப்‌ 
பிரிந்ததால்‌ எத்தகைய துயரத்தைக்‌ கொண்டாளோ என அவளை நினைத்து 
வருந்துவதாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. ஐங்குறுநூற்றில்‌ “விரவுப்பத்தில்‌” 
அடங்கியுள்ள பத்துப்‌ பாடல்களில்‌ வினைமுற்றி மீண்டுவருபவன்‌ காதலியைக்‌ 
காணவேண்டும்‌ எனும்‌ வேட்கையோடு விரைந்து வருவதைக்‌ காணலாம்‌. 

மேற்குறிப்பிட்ட பதிவுகள்‌ அனைத்திலும்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தார்‌ 
“பிரிவுக்காலத்தில்‌' ஏங்கித்‌ தவிப்பதையும்‌, பெண்டிர்‌ ஆடவரைப்‌ பிரிந்ததினால்‌ 
தங்கள்‌ உடல்‌ நலன்களை இழந்த நிலையினையும்‌ அறியமுடிகின்றன. 


1:3:2 பொருள்‌ - முரண்பாடுகள்‌ 

சங்க அகப்பாடல்களின்‌ பாடுபொருள்‌ என்பது காதல்‌ உணர்வை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. அவ்வுணர்வை வெளிப்படுத்துவதற்கு முதல்‌, ௧௬, உரிப்பொருள்களைப்‌ 
புலவர்கள்‌ கையாண்டுள்ளனர்‌. இவ்விதத்‌ தன்மை அகப்பாடல்களுக்கு மட்டும்‌ உரியது 
என இலக்கணமரபு வரையறை படுத்தப்பட்டுள்ளது. ஆனால்‌ புறப்பாடல்களில்‌ முதல்‌, 
கருப்பொருள்‌ வருணனை, உரிப்பொருளின்‌ தன்மை ஆகியன காணமுடிகின்றன. 


“பனிவனரை நீவற்த பாசிலைப்‌ பலவீன்‌ 
கனி கவர்ற்துண்ட கமுவீரல்‌ கடுவன்‌ 


31 


செம்முக மற்தியொடு சீழழ்து சேண்வீவா்கி 

மைமிசை அழியா மால்‌ வரை அடுக்கத்து 

கமழைமிசை துஞ்சும்‌ கல்லக வெற்ப” (பழம்‌: 200) 

இப்பாடலில்‌, விச்சிக்கோன்‌ என்ற மலைநாட்டுச்‌ சிற்றறசனைக்‌ கபிலர்‌ 

பாடியுள்ளார்‌. இதில்‌ குறிஞ்சித்‌ திணையின்‌ கருப்பொருளான மலைப்பகுதி, கடுவன்‌, 
மந்தி (குரங்கு, ஆகிய வருணனைகள்‌ இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, 
அந்நிலமக்களின்‌ தலைவனைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ “வெற்பன்‌” என்ற சொல்லைக்‌ 
கையாண்டிருப்பதை அறியலாம்‌. இதைப்‌ போன்று பேகனைப்‌ பற்றிய பாடலில்‌ 
£மலைவான்‌ கொள்க என உயிர்‌ பலி தூஉய்‌,/ மாரி ஆன்று, மழை மேக்கு உயர்க 
எனக்‌/டவுட்‌ பேணிய குறவர்‌ மாக்கவீ/ பெயல்‌ கண்‌ மழிம உவகையர்‌, சாரழ்‌/ 
புனத்தினை அமீலும்‌ நாட” (புறம்‌: 143) ஆகிய வரிகளில்‌, குறிஞ்சித்‌ திணையின்‌ 


கருப்பொருள்‌ வருணனை அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


கொண்டைக்‌ கூழைத்‌ தண்தமழைக்‌ கடைசியர்‌' (புறம்‌: 67 எனத்‌ தொடங்கும்‌ 

புறநானூற்றுப்‌ பாடலில்‌ , கடைசியர்‌ எனும்‌ உழவர்மகளிர்‌ விலாங்கு மீன்கள்‌ துள்ளும்‌ 
வயல்களில்‌ நெய்தலுடன்‌ ஆம்பல்‌ செடிகளையும்‌ சேர்த்துப்‌ பறித்தனர்‌. தளம்பு 
என்பது வயலைச்‌ செப்பம்‌ செய்யும்‌ கருவி. இக்கருவியின்‌ துணைகொண்டு வாளை 
மீன்களைப்‌ பருத்த துண்டுகளாக்கி, அதனைப்‌ புதிய நெற்சோறுடன்‌ விலாப்‌ புடைக்க 
உழவர்கள்‌ உண்டதாகப்‌ பாடல்‌ காட்டுகின்றது. இதில்‌ ஆம்பல்‌, பழனம்‌, கழனி, வயல்‌, 
விலாங்குமீன்‌, வெண்ணெல்‌, கழனிச்சூடு, வன்கை வினைஞர்‌ (உழவர்‌, கடைசியர்‌ 
ஆகிய சொற்கள்‌ மருதத்திணையின்‌ கருப்பொருளைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
மேலும்‌, மருதத்திணையின்‌ நிலமும்‌ கருப்பொருளும்‌ மற்றும்‌ அந்நிலமக்களின்‌ 
வாழ்க்கையும்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டிருப்பதை அறியலாம்‌. 

“பொய்கை நர பேோர்லில்‌ சேக்கும்‌ 

நெய்தல்‌ அம்கழனி நெல்‌ அரி தொழுவர்‌ 

கூம்புவீடு மென்பீணி அவிழ்ந்த ஆம்பல்‌ 

அகல்‌ அடை அரியல்‌ மாந்தி தெண்கடல்‌ 

படுதிரை இன்சீர்ப்‌ பாணி தாங்கும்‌ 


மென்புல வைப்பீன்‌ நல்றாட்டுப்‌ பெொமு்‌” (புற்‌: 209) 
எனும்‌ புறப்‌ பாடலிலும்‌ மருதத்திணையின்‌ கருப்பொருள்‌ அமைந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. இதைப்போல்‌ £ீன்‌ நொடுத்து நெல்‌ குவைஇ (புறம்‌: 343) எனத்‌ 
தொடங்கும்‌ பாடலில்‌, பாணர்கள்‌ அகநாடுகளுக்குக்‌ கழிகள்‌ மூலமாக மீனைக்‌ 
கொண்டு அதன்‌ விலையாக நெல்லைப்‌ பெறுவதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 
மருதநிலத்தின்‌ தொழிலினைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதைப்போன்றே பல 


32 


புறப்பாடல்களில்‌ ஆங்காங்கே கருப்பொருள்‌ இடம்பெற்றிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 

இதனைக்‌ கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ தெளிவுபட எடுத்துரைக்கின்றார்‌. 
நீல இயல்பும்‌ கமுப்பொழறுன்‌ வளத்தால்‌ அமையும்‌ பொழுளியல்‌ 
நிலையும்‌, இவழற்றினடிப்படையில்‌ அமையும்‌ வாழ்க்கைப்‌ 
போக்குகனாம்‌, மன உணர்வுகனாம்‌, பேரர்க்குரிய காரணங்களாக 
மலமுகின்றன என்பதை எண்ணுங்கால்‌, பழத்திணைகஞாுக்கும்‌ முதல்‌, 
கரு, உரிப்பொழுவ்கனளுக்கும்‌ உவள இயைபு புலனாகும்‌. கரதலமும்‌ 
கவ்வமும்‌ மழைற்து ஒழுகுதற்குரீ!' மலைக்கான சூழல்‌, இமுவகைக்‌ 
களவிற்கும்‌ ஏற்றவகையில்‌ மக்கள்‌ ஒதுங்கியுறைகின்ற கூதிர்‌, 
முன்பனிக்கால நிலைகவ, யரமப்பொழுது, கொண்டு செல்வரரின்‌ 
லீரைந்த உள்ள, உடலிறக்கங்கள்‌ பொழுஞுக்குமீபரிீன்‌ றம்‌, நீட்ட 
முயற்சி தகிய ஒவ்வொமழு நீலையிீலும்‌ வெட்சிறும்‌ குறிஞ்சியும்‌ 
இயைநழ்துவரக்‌ காணலாம்‌. எனினும்‌ அகத்திணைக்குப்‌ போன்று 
பறுத்திணைக்குப்‌ புலணெறிவழக்கம்‌ இன்மையின்‌ பழப்பாடல்களின்‌ 
முதல்‌, கழு, உரி வழுணனைகஞாம்‌, உவ்னழையும்‌ இழைச்சியம்‌ பெயர்‌ 
மழைத்தூப்‌ பாடுதலும்‌ இல்லாது போயின. அதனால்‌ திணைமயியைடு 
லீிவங்காது பேய ற்று என உணரலாம்‌: (1986: 36-37. 

இவர்‌ தம்‌ கூற்றுப்படி புறத்திணைப்‌ பாடல்களாகப்‌ பகுக்கப்படுவதற்குரிய 
காரணம்‌ பெயர்‌ சுட்டும்‌ பண்பே எனத்‌ தெளிவுபடக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


1: 3:2 :1 புறத்தில்‌ அகக்‌ கருத்துகள்‌ 

அகப்பாடல்களாகக்‌ கருதப்படும்‌ அனைத்துப்‌ பாடல்களும்‌ உரிப்பொருளுக்கே 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வுரிப்பொருள்களில்‌ காணப்படும்‌ 
உணர்வுநிலைச்‌ சில புறப்பாடல்களிலும்‌ காணப்படுகின்றது. பெயர்க்குறிப்பு 
இடம்பெற்றிருப்பதின்‌ ஒரே காரணத்தினால்‌, அவ்வுணர்வுடைய பாடல்கள்‌ புறத்தில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. கடையெழு வள்ளல்களுள்‌ ஒருவனான பேகன்‌ என்பவன்‌ தன்‌ 
மனைவியை விட்டுப்‌ பிரிந்து வேறொரு பெண்ணை நாடினான்‌. அவன்‌ பிரிந்து 
சென்ற காலத்தில்‌ அவன்‌ மனைவி கண்ணகி அனுபவித்த துயரங்கள்‌, அவளின்‌ 
மணவுணர்களைப்‌ புலவர்கள்‌ பேகனிடம்‌ எடுத்துக்‌ கூறுவதாகப்‌ புறநானூற்றில்‌ ஐந்து 
பாடல்கள்‌ (புறம்‌: 143-147) இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. 

'£மலைவான்‌ கொள்க என உயர்பலிதாஉய ஞால) 


மரரீ ஆன்று மழையேக்கு உயர்க' எனக்‌ 


சசககக சரசா. சச்சார்‌. சசசசசசசசசசசசs 


33 


கைவள்‌ ஈகைக்கடுமான்‌ பேக்‌ 

முலையகம்‌ நனைப்ப; வீம்மி 

குழல்‌ இனைவது போல்‌ அழுதனள, பெரிதே” (புறம்‌: 143) 

இப்பாடல்‌, பேகனை நாடிய பாணர்கள்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. பேகனே, 

நானும்‌ பாணர்களும்‌ பண்‌ இசைத்துக்‌ கொண்டு உன்‌ நாட்டைப்‌ பாடினோம்‌. அதனைக்‌ 
கேட்ட பெண்ணொருத்தி நெய்தல்‌ மலர்போன்ற தம்‌ கண்கள்‌ நீர்‌ சொரிய, 
அக்கண்ணீர்‌ அவள்‌ பூண்‌ நிறைந்த மார்பை நனைத்திருந்தது. அத்தகைய பெண்ணை 
வணங்கி உனக்கு உரிமை உடையோர்‌ யார்‌ எனக்‌ கேட்டோம்‌. அதற்கு அவள்‌, 
“கரந்தன்‌ முகை புரை வீரலின்‌ கண்ணீர்‌ துடையர, / மரம்‌ அவன்‌ கிளைகுரேம்‌ 
அல்லேம்‌; கேவ, இனி;/ எம்போல்‌ ஒமுத்தி லம்‌ நயந்து, என்றும்‌, வமூஉம்‌ என்ப - 
வயங்கு புகழ்ப்‌ பேகன்‌ / முல்லை வேலி நல்‌அரானை' (புறம்‌: 144) என்றாள்‌. 
இவ்வரிகளில்‌, தன்னைப்‌ போல்‌ ஒத்த அழகுடைய பெண்ணுடன்‌ சென்றான்‌ என நீர்‌ 


செறிந்த கண்களை உடையவள்‌ கூறியதாகப்‌ கூறப்படுகின்றது. 


“அழகிய மயில்‌ குளிரால்‌ நடுங்குமென்று எண்ணி, போர்வைக்‌ கொடுத்து, 
அழியாத புகழையுடைய பேகனே, நாங்கள்‌ எங்கள்‌ சுற்றம்‌ வளம்‌ பெறுவதற்காக 
உன்னை இந்நேரத்தில்‌ நாடவில்லை. நின்‌ சுற்றமாகிய உன்‌ மனைவியுடன்‌ 
சேரவேண்டும்‌ என்பதற்காகவே நாங்கள்‌ வந்துள்ளோம்‌” எனக்‌ கபிலர்‌, பரணர்‌, 
அரிசில்கிழார்‌, பெருங்குன்றுகிழார்‌ ஆகிய புலவர்கள்‌ பேகனைக்‌ குறித்துப்‌ பாடிய 
பாடல்கள்‌ (புறம்‌ : 143-147) புறநானூற்றில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
இப்பாடல்களில்‌ பேகன்‌ தன்‌ மனைவியின்‌ துயரைப்‌ போக்குவதற்கு விரைந்து 
செல்லவேண்டும்‌. இதுவே நாங்கள்‌ வேண்டும்‌ பரிசில்‌ எனப்‌ புலவர்கள்‌ 


குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 


இப்பாடல்களில்‌ முல்லை, பாலை, மருதம்‌ ஆகியவற்றின்‌ உரிப்பொருள்களின்‌ 
தாக்கம்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, தன்‌ கணவனைப்‌ பிரிந்த பெண்ணொருத்தி 
அவன்‌ பிரிவினை நினைத்து அடைகின்ற மனத்துயரங்களைப்‌ புலவர்கள்‌ திறம்பட 
அழகாகப்‌ பதிவு செய்துள்ளனர்‌. பேகன்‌ என்பவனின்‌ பெயர்க்குறிப்பு இடம்பெற்றதின்‌ 
மூலம்‌, இப்பாடல்கள்‌ “பெருந்திணையில்‌”, “பொருந்தாக்காமம்‌” எனக்‌ கூறி, புறத்தில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. இதன்மூலம்‌ பேகனின்‌ மனைவியின்‌ மனவுணர்வுகள்‌ 
உண்மையற்றவையா ? அல்லது பெண்‌ தன்‌ மனத்துயரத்தைப்‌ பிறரிடத்துக்‌ 
கூறினால்‌ அது இழிவானது எனக்‌ கருதிப்‌ புறத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளதா ? என்பது 
ஐயத்திற்குரியதாக அமைகின்றது. இப்பாடல்களை அகவுணர்வின்‌ அடிப்படையில்‌ 


34 


நோக்கும்பொழுது, பேகனின்‌ மனைவியின்‌ உணர்வுகள்‌ சரியானவை என்பது 


தெளிவுபடுகின்றது. 


இதேபோன்றே “நக்கண்ணையார்‌” பாடல்‌ அமைந்துள்ளது. ஆமூர்‌ மல்லனை 
சோழன்‌ கோப்பெருநற்கிள்ளி மற்போரில்‌ வென்றான்‌.அவனது வெற்றிச்‌ 
சிறப்பைக்கண்டு அவன்‌ மீது காதல்‌ கொண்டதாகப்‌ புறத்தில்‌ நக்கண்ணையாரின்‌ 
மூன்று பாடல்கள்‌ உள்ளன (புறம்‌: 83-85). 
“» “அழிபுஸனை தொடுகழல்‌,மையணல்‌ காவலைக்கு என்‌ 

தொழி கழித்திதெல்‌ யான்‌ யாய்‌ அக்சுவலே 

அமடுிதோள்‌ முயங கல்‌ அவை நாணுவலே 

என்போல்‌ பெரு வீதுப்புறுக என்றும்‌ 

ஒமழுபரழ்‌ படாது தாகி, 

இருபரழ்‌ பட்ட இம்மையல்‌ அரே” (பறம்‌:83) 


இப்பாடலில்‌, வீரக்கழல்‌ அணிந்த இளையவன்‌ மீதுற்ற காதலால்‌ தன்‌ 

கைத்தொடிகள்‌ கழலுகின்றன. இதன்‌ காரணத்தைத்‌ தன்‌ தாய்‌ அறிந்திடுவாளோ 
என ஒரு பக்கம்‌ அவள்‌ அஞ்சுவதாகவும்‌, இன்னொரு பக்கம்‌ பகையை வெல்லும்‌ 
அவனுடைய தோளைத்‌ தழுவுதற்கு எண்ணியதாகவும்‌ கூறுகிறாள்‌. எந்நாளும்‌ ஒரு 
தன்மை உடையதாய்‌ இல்லாமல்‌ இரு தன்மை உடையதாய்‌ மயக்கத்தை உடைய 
இவ்வூர்‌, தன்னைப்‌ போல பெரும்‌ நடுக்கமுறுவதாகக்‌ கூறுகின்றாள்‌. 

“என்னைக்கு ஊர்‌ இஃது அன்மை யானும்‌ 

என்னைக்கு நாடு இஃது அன்மை மரனும்‌ 

ஆட ஆடு என்ப! ஒழு சாரோ ரோ 

அடு அன்று என்ப ஒமு சார 

நல்ல பல்லோர்‌ இழுழன்‌ மொழியே 

அம்சிலம்பு ஒலிப்ப ஒடி எம்‌இல்‌ 

முழா அரைப்‌ போரற்தை பொழுந்தி நின்று 

மரன்‌ கண்டனன்‌ அவன்‌ ஆடு ஆகுதலே ” (புறம்‌: 88 

எனும்‌ பாடல்‌, தன்‌ தலைவனாகிய பெருநற்கிள்ளி ஊர்‌ இஃதன்று, நாடும்‌ 

இஃதன்று அவன்‌ வெற்றிகளைப்‌ பெறுபவன்‌. அவனைக்‌ கண்டளவிலே 
தன்‌ அணிகலன்கள்‌ நெகிழ்ந்ததாகவும்‌ (புறம்‌:83), அவனைக்‌ காணும்‌ 
பொழுதெல்லாம்‌ தன்‌ நாணத்தை மறந்து அவனைக்‌ கூடக்‌ கருதியதாகவும்‌ 
அவனை மெய்யுறத்‌ தழுவ முடியாததால்‌ தன்‌ மேனியில்‌ பசலை பாய்ந்ததாகவும்‌ 
(புறம்‌: 84), அத்தகைவன்‌ தன்னை ஆண்மையால்‌ வென்றுவிட்டான்‌ எனக்‌ 
நக்கண்ணையார்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. இதில்‌ “என்னை”, “என்னைக்கு” 


என அவனைத்‌ தம்‌ தலைவனாகவே அவர்‌ சுட்டுகின்றார்‌. 


பம்‌ 


மேற்குறிப்பிட்ட இவருடைய மூன்று பாடல்களும்‌ ஒருதலைக்‌ காமமாகக்‌ 
கருதப்படுகின்றன. இதனைப்‌ “பெருங்கோழிநாய்கன்‌ மகள்‌ ஒருத்தி, ஒத்த அன்பினால்‌ 
காமுறாத வழியும்‌ குணச்சிறப்பின்றித்‌ தானே காமுற்றுக்‌ கூறியது இதனின்‌ அடக்குக” 
என்று நச்சினார்க்கினியர்‌ விளக்குகின்றார்‌ (தொல்‌. புறம்‌. நச்‌. 28). 
“....ன்‌/ உயவு நேம்‌! அழியாது துஞ்சும்‌ ஊர்க்கே 
முட்டுவேன்‌ கொல்‌ ? தூக்குவேன்‌ கொல்‌? 
ஆஅ, ஒல்‌ ' எனக்‌ கூவுவேன்‌ கொல்‌ ? ” (குறும்‌: 28) 
இப்பாடலில்‌ காதலுற்றுப்‌ பிரிவுத்துயர்‌ தாங்காத பெண்ணொருத்தி, 
நிம்மதியாக உறங்கும்‌ ஊரைப்‌ பழித்துப்‌ புலம்புவதை ஒளவையார்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
இதைப்‌ போன்றே பல அகப்பாடல்களில்‌ பெண்‌ தன்‌ காமத்தை வெளிப்படுத்த 
இயலாது தவிக்கும்‌ நிலையைக்‌ காணலாம்‌. இத்தகைய தன்மையைத்தான்‌, 
நக்கண்ணையாரின்‌ பாடல்களிலும்‌ காணமுடிகின்றது. ஆனால்‌, அவர்‌ பாடல்கள்‌ 
பொருந்தாக்‌ காமம்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டுப்‌ புறநானூற்றில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 
நக்கண்ணையாரின்‌ இன்னபிற மூன்று பாடல்கள்‌ நற்றிணை மற்றும்‌ 
அகநானுற்றுத்‌ தொகுப்பில்‌ இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. *தலைவனைப்‌ பிரிந்த 
தலைவி இனி உயிர்‌ வாழமாட்டாள்‌” (நற்‌: 19), “கலைவனைச்‌ சேர்ந்த அந்தக்‌ கானலும்‌, 
அந்தப்‌ பகலும்‌ கனவாய்ப்‌ போனது எனத்‌ தலைவி புலம்புகிறாள்‌” (ற்‌: 87) எனவரும்‌ 
நற்றிணைப்‌ பாடல்கள்‌ இரண்டிலும்‌ பெண்‌ தன்‌ துயரத்தை வெளிப்படுத்துவதைக்‌ 
காணலாம்‌. இரவு பொழுதில்‌ தன்னைக்‌ காணும்‌ வேட்கை கொண்ட தலைவன்‌ 
தனியாக வருவதற்கு அஞ்சவில்லை. அத்தகையவனைப்‌ பிரிந்தால்‌, காதல்‌ நோய்‌ 
அவளை வருத்தியதாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 252). இம்மூன்று பாடல்களும்‌ 
களவுக்‌ காலத்தில்‌ பெண்ணின்‌ மனவுணர்வுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
அமைந்திருப்பதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களைத்‌ தொகுத்தவர்களும்‌, உரை 
வகுத்தவர்களும்‌ தொல்காப்பியர்‌ மரபைப்‌ பின்பற்றிக்‌ கைக்கிளை, பெருந்திணை என்ற 
வாய்பாட்டிற்கு முதன்மை கொடுத்திருப்பதை அறியலாம்‌. 


பத்துப்பாட்டில்‌ அமைந்துள்ள “நெடுநல்வாடை பாடலில்‌ முல்லைத்‌ 
திணைக்குரிய முதல்‌, ௧௬, உரிப்பொருள்‌ கூறப்பட்டுள்ளன. இதில்‌ இடம்பெற்ற 
'வேம்புதலையாத்த நேோன்கரழ்‌ எஃகம்‌' (நெடு 176) என்ற வரியின்‌ மூலம்‌ 
இப்பாடலைப்‌ புறத்தில்‌ ஆய்வாளர்கள்‌ சேர்த்தனர்‌. இவ்வரியைத்‌ தவிரப்‌ பாடலில்‌ 


காணப்படும்‌ அனைத்துக்‌ காட்சிகளும்‌ முல்லை நிலத்தன்மை, பாசறையில்‌ இருக்கும்‌ 


36 


தலைவனின்‌ நிலை, தலைவனைப்‌ பிரிந்த தலைவி நிலை ஆகியன குறித்து விரிவுபடப்‌ 
பேசுகின்றன. உணர்வுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு பார்க்கும்பொழுது அகம்‌, 
புறம்‌ என்ற வாய்பாட்டை முறைப்படுத்தியமை புலனாகவில்லை. அடையாவமாலை 
வேற்தர்க்கே அன்றிச்‌ சிற்றூசர்களுக்கும்‌ கூறப்படுதலுண்டு, அச்சிழ்றாசன்‌, 
அம்மாஹலையைத்‌ தன்‌ வேலிீல்சகுட்டி மிமுக்கலாம்‌. மேலூம்‌ பாண்டியன்‌ என்பது டபடலீல்‌ 
வமும்‌ அடிக்குறிப்பீனால்‌ தான்‌ பெறப்படுகீழது: இங்குப்‌ பரண்டியனின்‌ இடற்பெயர்‌ச்‌ 
சுட்டப்பட்டவீல்லை'எனச்‌ செ. வேங்கடராமன்‌ குறிப்பிடுகின்றார்‌. (1972: 19-29 
1:3:2:2 அகத்தில்‌ புறக்கருத்துகள்‌ 

புறப்பாடல்களில்‌ அகச்செய்திகள்‌ இருப்பதைப்‌ போன்றே, அகப்பாடல்களிலும்‌ 
புறச்செய்திகள்‌ பல விரவிக்‌ காணப்படுகின்றன. அகநூல்களில்‌ மிகுதியான புறச்‌ 
செய்திகள்‌ அடங்கிய தொகுப்பு * அகநானூறு ” ஆகும்‌. இந்நூலின்‌ 400 பாடல்களில்‌ 149 
பாடல்களில்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ காணப்படுகின்றன. சோழன்‌ கரிகால்வளவனின்‌ 
மகளான ஆதிமந்தியின்‌ கணவன்‌ ஆட்டனத்தியாவான்‌. இவன்‌ புனல்‌ விளையாட்டில்‌ 
சிறந்த வீரனாவான்‌. தனது கழல்‌ இசைக்கக்‌ காவிரி வெள்ளத்தில்‌ குதித்துப்‌ புனல்‌ 
விளையாடினான்‌. அப்போது ஆற்றில்‌ வந்த பெருவெள்ளம்‌ அவனை அடித்துச்‌ 
சென்றது. அவனைக்‌ காணாது ஆதிமந்தி, காவிரி கரையோரமும்‌, அதனைச்‌ 
சுற்றியுள்ள பல இடங்களில்‌ தேடி அலைந்ததாகவும்‌ இறுதியில்‌, மருதி என்பவள்‌ மூலம்‌ 
தன்‌ கணவனுடன்‌ ஆதிமந்தி சேர்ந்தாள்‌ என்ற வரலாற்றுச்‌ செய்தியைப்‌ பரணர்‌ தம்‌ 
பாடல்களில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ . அப்பாடல்கள்‌ அகநானூற்றுத்‌ தொகுப்பில்‌ (அகம்‌: 45, 
76, 222, 236, 376, 396) இடம்பெற்றுள்ளன. 


“மவீனர்‌ குழீஇய வீழலி னானும்‌ 
மகளிர்‌ தழிஇய துணங்கை யானும்‌ 
பாணடும்‌ காரணன்‌ மாணடக்‌ கோனை 
பானுமேோர்‌ ஆடுகள மகளே என்கைக்‌ 
கோர:.ர்‌ இலங்குவனளை நெகிழ்த்த 


பரீடிகெழு குரிசிலுமேோர்‌ ஆடுகள மகனை “(குறு 37 
இப்பாடலைப்‌ பாடியவர்‌ ஆதிமந்தியாவார்‌. இப்பாடலில்‌ ஆதிமந்தி வீரர்கள்‌ 
கூடியிருக்கும்‌ விழாக்‌ களத்திற்குச்‌ செல்கிறாள்‌. அங்கு தன்‌ தலைவனை அவள்‌ 
காணவில்லை. மகளிர்‌ கைக்கோத்தாடும்‌ துணங்கை அரங்கத்திற்குச்‌ செல்கிறாள்‌. 
அவ்விடத்திலும்‌ அவனை அவள்‌ காணவில்லை. பிற இடங்களுக்கும்‌ சென்றலைகிறாள்‌. 
அங்கும்‌ அவன்‌ இல்லை என அவள்‌ புலம்புவதாக இப்பாடல்‌ அமைந்திருப்பதைக்‌ 


காணலாம்‌. 


37 


இக்கருத்துப்‌ புறநானூற்றில்‌ குறிக்கப்பட்ட பேகன்‌ என்பவனின்‌ மனைவியின்‌ 
துயரோடு ஒத்திருக்கின்றது. ஆதிமந்தியின்‌ பாடலில்‌ பெயர்க்குறிப்பு 
இடம்பெறவில்லை. பேகன்‌ பற்றிய பாடல்களில்‌ பெயர்க்குறிப்பு இருப்பதால்‌ 
அப்பாடல்கள்‌ புறத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால்‌, உணர்வுகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டு நோக்கும்பொழுது கணவனைப்‌ பிரிந்த இருபெண்களின்‌ 


மனநிலை ஒரே தன்மையுடையதாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


மேலும்‌, குறுநில மன்னர்களான அதிகன்‌ சைபிழைப்பு அறியாக்‌ கழல்தொடி 
அதிகன்‌ ' (அகம்‌:162), அன்னி திதியனொடு பொருத அன்னி போல” (துகம்‌ 126) 
இவன்‌ திதியனுடன்‌ போரிட்டு இறந்துபட்டான்‌. ஆய்‌எயினன்‌ “சுடர்‌ மணிப்‌ 
பெரும்பூண்‌ ஆஅய்‌ கானத்துத்‌ ' (அகம்‌ 169), கடும்பரிக்‌ குதிரை ஆஅய்‌ எயினன்‌ ' 
(அகம்‌ 148), ஆஅய்‌ நல்நாட்டு அணங்குடைச்‌ சிலம்பில்‌  (அகம்‌.98), “வெளியன்‌ 
வேண்மான்‌ ஆஅய்‌ எயினன்‌ ' (அகம்‌.208) இவன்‌ “ஞிமிலி” என்னும்‌ மன்னனுடன்‌ 
போரிட்டுத்‌ தோல்வியுற்றான்‌. எழினி சில்பரிக்‌ குதிரை, பல்‌ வேல்‌ எஏழினி/ கெடல்‌ 
அருந்‌ துப்பின்‌ விடிதொழில்‌ முடிமார்‌ * (அகம்‌ 105) மறம்மிகு தானை, கண்ணன்‌ 
எழினி” (அகம்‌ 1977, ஆதன்‌ எழினி அருநிறத்து ' (அகம்‌.216), கல்லா எழினி பல்‌ 
எறிந்து அழுத்திய/ வன்கண்‌ கதவின்‌ வெண்மணி வாயில்‌/ மத்தி நாட்டிய கல்கெழு 
பணித்துறை ' (அகம்‌.217 எனும்‌ அகநானூற்றுப்பாடல்‌ வரியில்‌ யானை வேட்டைக்கு 
எழினி என்பவன்‌ வாராத காரணத்தால்‌ சினங்கொண்ட சோழமன்னன்‌ அவனைப்‌ 
பிடித்துவர மத்தி என்பானை ஏவினான்‌. அவனும்‌ படை கொண்டு எழினியுடன்‌ 
போரிட்டு, முதற்படையிலேயே அவனை அகப்படுத்தி, அவன்‌ பல்லினைப்‌ பிடுங்கி 
வந்து, வெண்மணி என்னும்‌ ஊரினது வாயிற்‌ கதவில்‌ பதித்தான்‌. அவ்வெற்றிக்கு 
அடையாளமாக அவ்வூர்‌ நீர்த்துறையில்‌ கல்‌ ஒன்று நாட்டினான்‌ என்பதும்‌ இப்பாடல்‌ 


கொண்டு அறியலாகும்‌ வரலாற்றுச்‌ செய்தியாகும்‌. 


கடலன்‌ மரவண்‌ கடலன்‌ விளங்கில்‌ அன்ன” (அுகம்‌.87, கோசர்‌ என்பவன்‌ 
அகுதை (அஃதை) என்ற குறுநிலத்‌ தலைவனோடு நட்பு கொண்டிருந்தனர்‌. போரில்‌ 
அவனுக்குத்‌ துணைபுரிந்து காத்ததாகக்‌ கூறப்படுகின்றது. (அகம்‌113), “பல்வேல்‌ 
கோசர்‌ இளங்கள்‌ கமழும்‌ நெய்தலம்‌ தெரு ' (அகம்‌ 133), மாகெழு தானை வம்ப 
மோரியர்‌” (அுகம்‌.251, 69) எனும்‌ வரிகள்‌ மோகூர்‌ மன்னனான பழையன்‌ என்பவன்‌ 
கோசர்க்குப்‌ பணிய மறுத்ததால்‌ கோசர்க்கு ஆதரவாக மெளரியர்கள்‌ தங்கள்‌ 


படைகளோடு வந்ததாகக்‌ குறிப்புக்‌ காணப்படுகின்றது. 


38 


“திதியன்‌” என்பவன்‌ வில்போரில்‌ பேராற்றல்‌ உடையவன்‌. பொதியமலைத்‌ 
தலைவனாவன்‌. “பெொியிற்‌ செல்வன்‌, பொலந்தோத்‌ திதியன்‌ ' (அகம்‌29), அன்னி 
குறுக்கைப்‌ புறத்தலை, திதியன்‌ '(அகம்‌.45, 149), திதியனொடு பொருத அன்னி போல 
(அகம்‌: 126), ஒளிறுவேற்‌ தானைக்‌ கடுந்தோத்‌ திதியன்‌ ' (அகம்‌:322) ஆகிய 
பாடல்களில்‌ திதியன்‌ பற்றிய செய்தியை அறியமுடிகின்றது. பெண்‌ கொலைப்புரிந்த 
“நன்னன்‌” என்பவனைப்‌ பற்றி அகநானூற்றில்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ காணப்படுகின்றன. 
கூழி யானைச்‌ சுடர்ப்‌ பூண்‌ நன்னன்‌ ' (அகம்‌ 19) நன்னன்‌, ஏற்றை நறும்பூண்‌ அத்தி' 
(அசும்‌.44), “கறை அடி யானை நன்னன்‌ பாழி” (அகம்‌ 142), 'பாரத்துத்‌ தலைவன்‌, ஆர 
நன்னன்‌ ' (அகம்‌ 152), இன்களிநறவின்‌ இயெல்தோ நன்னன்‌ ' (அகம்‌ 173), பொலம்பூண்‌ 
நன்னன்‌ பொருதுகளத்த ஒழிய” (அகம்‌ 199) ஆகிய குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 
பண்ணன்‌ பண்ணன்‌ சிறுகுடிப்‌ படப்பை” ( அகம்‌.54), 'கழற்கால்‌ பண்ணன்‌ ' 
(அகம்‌1777. ஞிமிலி அடுபோர்‌ மிஞிலி செருவேல்‌ கடைஇ)” (அகம்‌: 187 குறுநில 
மன்னன்‌ ஆ அய்‌ எயினனை வீழ்த்தியவன்‌. இக்குறுநிலமன்னர்களில்‌ அன்னிமிஞிலி, 
அன்னி, கோசர்‌, திதியன்‌ ஆகியோர்‌ தொடர்புடையவர்களாகப்‌ பரணர்‌ பாடல்களின்‌ 


(அசம்‌196, 262) வழி அறியமுடிகின்றது. 


சங்க அகப்பாடல்களில்‌ சேர, சோழ, பாண்டிய வேந்தர்களின்‌ 
“குடிப்பெயர்‌'களைச்‌ சில இடங்களில்‌ காணமுடிகின்றன. பல பாடல்களில்‌ 
மூவேந்தர்களின்‌ சிறப்பைக்‌ குறிக்கும்வகையில்‌ இவர்களுடைய போர்கள்‌, வெற்றி 
நிகழ்வுகள்‌ அகப்பாடல்களில்‌ உவமைகளாக இடம்பெற்றுள்ளன. சேரன்‌ 
குட்டுவன்‌ “லிசிபிணி முழவின்‌ குட்டுவன்‌ காப்ப” (அகம்‌:91), “களங்காய்க்‌ 
கண்ணி நார்முடிச்‌ சேரல்‌ ” (அகம்‌: 199), “கோதை சேரன்‌” ( அகம்‌: 263, 11, 
பெருஞ்சோற்று உதியக் சேரலாதன்‌ 'நாடுகண்‌ அகற்றிய உதியஞ்சேரல்‌ ' 
(அகம்‌: 68), 'வலம்படு முரசிற்‌ சேரலாதன்‌ ' (அகம்‌: 127, 347), பொறையன்‌ 
களிறுகெழு தானைப்‌ பொறையன்‌ கொல்லி” (அுகம்‌.62), வானவன்‌ 'வில்கெழு 
தடக்கை வெல்போர்‌ வானவன்‌ (அகம்‌: 159) ஆகிய பாடல்வரிகளில்‌ 


சேரமன்னர்களுடைய குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 


சோழமன்னர்களில்‌ கிள்ளி (அகம்‌: 205), தித்தன்‌ சினம்‌ கெழுதானை, தித்தன்‌ 
வெசரியன்‌ ' (அகம்‌ 152), 'நொச்சி வேலித்‌ தித்தன்‌ உறந்தை ' (அகம்‌ 122,226), 
அதியமானஞ்சி (அகம்‌:352) சோழரின்‌ படைத்தலைவன்‌ பழையன்‌ என்பவன்‌ 
பெரும்போரில்‌ அறுவர்‌ கூடி வந்து போரிட்டுக்‌ கொல்ல அதற்குப்‌ பழி தீர்க்க சோழன்‌ 
கழுமலப்‌ போரில்‌ சேரனை வென்றான்‌ (அகம்‌:44) எனும்‌ செய்தியை அறியமுடிகின்றது. 


39 


கரிகாற்சோழன்‌ குறித்து ஐந்து பாடல்கள்‌ காணப்படுகின்றன (அகம்‌: 55, 125, 141, 
246, 376) எனும்‌ பாடல்களில்‌, கரிகாலன்‌ வெண்ணி என்னும்‌ ஊரில்‌ சேரலாதன்‌ 
என்னும்‌ சேரமன்னனுடன்‌ போர்‌ செய்தான்‌. இதில்‌ சேரன்‌ தோற்றான்‌. அவன்‌ 
வடக்கு நோக்கி உண்ணா நோன்போடிருந்து உயிர்‌ நீத்ததாகக்‌ கூறப்படுகின்றது 
(அகம்‌:55). கரிகாலன்‌ வடநாட்டு மன்னர்களை வென்று இமயமலையிலும்‌ தன்‌ 
சின்னமாகிய புலியினைப்‌ பொறித்து வைத்தவன்‌. காடு கெடுத்து நாடாக்கிக்‌ 
குளத்தொட்டுக்‌ காவிரிக்குக்‌ கரையெடுத்துப்‌ பெரும்புகழ்‌ பெற்றவன்‌ ஆவான்‌. 
அம்மன்னன்‌ வெண்ணிப்‌ போர்க்களத்தில்‌ பதினொரு வேளிர்‌ என்னும்‌ குறுநில 
மன்னரையும்‌ சேரனையும்‌ பாண்டியனையும்‌ ஒருசேர வென்று வாகை சூடினான்‌ 


(அகம்‌:246) ஆகிய வரலாற்றுக்‌ குறிப்பு அகநானூற்றுப்‌ பாடல்களில்‌ காணப்படுகின்றன. 


பசும்பூண்‌ பாண்டியன்‌ வில்கெழு தானைப்‌ பசும்பூண்‌ பாண்டியன்‌ ” (அகம்‌: 162) 
பாண்டியன்புழுதி' (அகும்‌:1 312 , 315), பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ “ கெரய்‌ சுவல்‌ 
பரவிக்‌ கொடித்‌ தேர்ச்‌ செழியன்‌ ' (அகம்‌: 36, 57, ஒளிறு வாட்‌ தானைக்‌ கொற்றச்‌ 
செழியன்‌ (அகம்‌: 46), இைஅணி நெடுந்‌ தோக்‌ கைவண்‌ செழியன்‌” (அகம்‌: 47, 
திண்தோச்‌ செழியன்‌ பொருப்பில்‌ ” (துகம்‌: 137, கால்ழியல்‌ நெடுந்தோக்‌ கைவண்‌ 
செழியன்‌ ' (அகம்‌: 178), நெல்‌ யானை அடிபோர்ச்‌ செழியன்‌ * (அகம்‌: 149) 
இப்பாடலில்‌ சேர மன்னர்க்குரிய சுள்ளி என்னும்‌ பெரிய யாற்றின்‌ வழியாக, 
யவனர்களிடம்‌ இருந்து பொன்னைப்‌ பெற்றுக்கொண்டு அதற்குப்‌ பண்டமாற்றாக 
மிளகுப்‌ பொதிகளைக்‌ கொடுப்பர்‌. அத்தகைய வளம்‌ பொருந்திய முசிறி என்னும்‌ 
பட்டினத்தைச்‌ செழியன்‌ போரிட்டு வாகை சூடினான்‌ என்பதை அறியமுடிகின்றது. 

“ தம்மு ரோளை நன்னுதல்‌ யாமே 

கழு.மதீற்‌ கதவம்‌ பாய்தலின்‌ தொடி பீவற்து 
நுதிமுகம்‌ மழுகிய மண்ணை வெண்கோட்டு 
சிறுகண்‌ பானை நெடு! ஒமa 

கழிப்பீணிக்‌ கழைத்தோல்‌ பொழிகனை யுதைப்பத்‌ 
தழங்காகுரல்‌ முரசமொடு முழங்கும்‌ பாமத்துக்‌ 
கழித்துழை செறியா வாஞனுடை ரெறுழ்த்தோன்‌ 
இரவுத்‌ துயில்‌ மடிந்த தானை 

உரவுச்சின வேற்தன்‌ பாசறை யேமே ' (அகம்‌: 24) 

எனும்‌ பாடலில்‌ ஒன்பது அடிகளில்‌ கடும்போர்‌ குறித்த செய்திகள்‌ மற்றும்‌ 
பாசறையிருப்பு ஆகிய குறிப்புகளைத்‌ தெளிவுபட ஆவூர்மூலங்கிழார்‌ கூறியுள்ளார்‌. 
இப்பாடல்‌ புறப்பாடலைப்‌ போல்‌ அமைந்திருப்பது நோக்கத்தக்கது. 


40 


அகநானூற்றுப்‌ பாடல்களின்‌ மூலம்‌ அதிகன்‌, அன்னி, ஆய்‌, எயினன்‌, எழினி, 
கரிகாலன்‌, ஞிமிலி, திதியன்‌, நன்னன்‌, பசும்பூட்‌ பாண்டியன்‌, சேர, சோழ, பாண்டியர்கள்‌ 
ஆகியோர்‌ தொடர்புடைய பல செய்திகள்‌ விரவி வருவதைக்‌ காணலாம்‌. பரணர்‌ 
பாடல்களில்‌ மட்டும்‌ 31 இடங்களில்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ இடம்பெற்றிருப்பது 
குறிப்பிடத்தக்கது. வரலாற்றை அதிகளவில்‌ உவமையாகக்‌ கையாண்ட புலவர்‌ பரணர்‌ 
ஆவார்‌. 
இதைப்போன்றே நற்றிணை மற்றும்‌ குறுந்தொகையிலும்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 
இடம்பெறுவதைக்‌ காணலாம்‌. இது பற்றிக்‌ கு.வெ. பாலசுப்பிரமணியன்‌ 
குறிப்பிடுவதாவது: 


'நற்றிணையில்‌ 58 இடங்களில்‌ வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. இதில்‌ ஊர்ப்பெயர்களான தொண்டி, மாந்தை, 
கிடங்கில்‌, சாயக்காடு, நெடூந்தெரு, ஆர்க்காடு, கூடல்‌, பொறையாறு, 
கழுமலம்‌, உறந்தை, மரூங்கூர்ப்பட்டினம்‌, இருப்பை, பாரம்‌, குன்றூர்‌, 
கழாஅர்‌, முள்ளூர்‌, ஊணூர்‌, குடந்தை ஆகிய ஊர்ப்பெயர்களே 
உவமைகளவாகக்‌ பயன்படுத்தப்பட்டேளளன. குறுந்தொகையில்‌ 28 
பாடல்களில்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ உள்ளன. பெருவேந்தர்களினும்‌ 
குறுநில மன்னர்களே மிகுதியாக இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளனர்‌. 
ஐங்குறுநூற்றில்‌ தேனூர்‌, ஆமூர்‌, இருப்பை, கழார்‌, தொண்டி, ஆகிய 
ஊர்கள்‌ உவமைகளாகக்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. (1986: 256) 
பத்துப்பாட்டில்‌ அடங்கியுள்ள அகப்பாடல்களான முல்லைப்பாட்டு, 
நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய நான்கு நெடும்‌ பாடல்களிலும்‌ 
போர்‌ வருணனைகள்‌, நகர்‌ வருணனைகள்‌, இயற்கை வருணனைகள்‌ ஆகியனவும்‌ 
இடம்பெறுவதைக்‌ காணலாம்‌. பட்டினப்பாலையில்‌ முழுவதும்‌ கரிகால்பெருவளத்தானின்‌ 
சிறப்பை உருத்திரங்கண்ணன்‌ பாடுவதாக அமைந்துள்ளது. இதில்‌ சோழனின்‌ வீரம்‌, 
போர்த்திறம்‌, கொடை, நாட்டின்‌ வருணனை, அந்நாட்டில்‌ விளைகின்ற பொருட்கள்‌, 
கடல்வழி வாணிபம்‌ ஆகியவை தெளிவாகப்‌ பதிவு செய்யப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 
இது அகவிலக்கியம்‌ எனக்‌ கருதுவதற்குச்‌ சில வரிகளே அமைந்துள்ளன. 
'முட்டரச்‌ சீழ்ப்பின்‌ பட்டினம்‌ பெறினும்‌ 
வார்இரு௩! கூந்தல்‌ வயங்கிறை ஒழிய 
வாரேன்‌ வாழிய நெகுசே' (பட்‌: 218 -220) 
“வேலீனும்‌ வெய்ய கானமவன்‌ 


கோலினும்‌ தண்ணீய தடமென்‌ தோளை” ( பட்‌: 300 -307 


41 


என்ற வரிகளில்‌ மட்டுமே அகப்பாடலுக்குரிய தன்மை காணப்படுகின்றது. 

தலைவன்‌ பொருள்‌ தேடும்பொருட்டு, தன்‌ தலைவியை விட்டுப்‌ பிரிந்து 
செல்லமாட்டேன்‌ எனக்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. இப்பாடலில்‌ ஏனைய வரிகள்‌ 
அனைத்திலும்‌ புறத்‌ தொடர்புடைய செய்திகள்‌ விரவியிருப்பதைக்‌ காணலாம்‌. 

இதன்வழிப்‌ புறப்பாடல்களில்‌ அறியமுடியாத பல வரலாற்றுத்‌ தரவுகளை 
1:4:0 சங்கப்‌ பாடல்களில்‌ அகம்‌ 

சங்கப்பாடல்களில்‌ காதலன்‌, காதலி, தலைவன்‌, தலைவி ஆகிய சொற்கள்‌ 
பயின்றுவருவதைக்‌ காணலாம்‌. இச்சொற்கள்‌ அனைத்தும்‌ ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவரின்‌ உறவு நிலையைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
இவர்களின்‌ உறவு நிலையை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ “காதல்‌”, “காமம்‌” ஆகிய 
சொற்களைப்‌ புலவர்கள்‌ கையாண்டுள்ளனர்‌. மனிதனின்‌ அகவுணர்வை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ புலவர்கள்‌ இத்தகைய சொற்களைக்‌ (காதல்‌, காமம்‌- 
பார்க்க: பின்னிணைப்பு: 1 கையாண்டிருப்பது குறிக்கத்தக்கது. ஆனால்‌, இவ்விரு 
சொற்களுக்கு இடையே சிறு வேறுபாடுகள்‌ காணப்படுகின்றன. 

சங்க இலக்கியத்தில்‌ “காதல்‌” என்ற சொல்‌ 89 இடங்களில்‌ பயின்று வந்துள்ளது. 
ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ உறவுநிலையைக்‌ குறிக்கும்‌ வகையிலும்‌ அன்பு, நட்பு 
(கேண்மை) ஆகிய பொருள்‌ நிலையிலும்‌ இச்சொல்‌ பயின்று வந்துள்ளது. நினையீன்‌/ 
யரதனின்‌ பீரிகோ? - மடழ்தை/ கரதல்‌ தானம்‌ கடலீனும்‌ பெரிதே” முற்‌: 166) எனும்‌ 
பாடலில்‌, காதலன்‌ தன்‌ காதலியிடம்‌ கொண்ட காதலைக்‌ குறிப்பிடுகையில்‌ கடலினும்‌ 
பெரியது எனக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. “காதலியின்‌ ஆரம்‌ தாங்கிய மார்பிடத்தே ஆராக்‌ 
காதலுடன்‌ காதலன்‌ தார்‌ குழைய முயங்கியதாகக்‌ கூறப்படுகின்றது” (அகம்‌: 75, 206). 
காதலன்‌ கூறிச்சென்ற பருவம்‌ கழிந்ததாகக்‌ கூறிக்‌ காதலி வருத்தம்‌ கொள்கிறாள்‌ 
(நற்‌: 218). காதலன்‌ இன்பத்துடன்‌ காதலியின்‌ மேனியைக்‌ காதல்‌ உள்ளத்தோடு 
முயங்குதலின்றிச்‌ சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌:399). இளவேனிற்‌ காலம்‌ 
வந்தது. ஆனால்‌ நம்‌ காதலன்‌ மட்டும்‌ வரவில்லை எனக்‌ காதலி ஏங்குவதாகக்‌ 
கலித்தொயயில்‌ பாடல்‌ அமைந்துள்ளது (குலி: 36). மேற்கூறிய பதிவுகளில்‌ எல்லாம்‌ 
“காதல்‌” என்ற சொல்‌ ஆண்‌, பெண்‌ இருவரின்‌ உறவு நிலையைக்‌ குறிப்பதாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

பொழுனைக்‌ கரதலர்‌ கரதல்‌' (அகம்‌: 53) எனவும்‌ தலைவன்‌ மறத்தற்கரிய 


காதலுடைய தலைவி இறந்துபடும்படி பொருள்வயிற்‌ பிரியக்‌ கருதியதாகக்‌ 


42 


கூறப்படுகின்றது (கலி: 2) . ப்ரீவு அமர்‌ கரதலின்‌ புணர்ச்சியும்‌ தமும்‌ என! பீரிவு 
எண்ணிப்‌ பொழுவ்வயீற்‌ சென்ற நம்‌ கரதலர்வமுவர்‌ கொல்‌....'(கலி :1 எனும்‌ 
வரிகளில்‌, காதலன்‌ பொருள்‌ மீது காதல்‌ கொண்டவனாகக்‌ காட்டப்படுகின்றான்‌. 
தலைவி மீது தாய்‌ கண்ணினும்‌ மிகவும்‌ காதலுடையவள்‌ (அகம்‌: 12). * தலைவி நல்ல 
மலை நாடனின்‌ காதல்‌ மகளாவாள்‌” (நற்‌: 44), “தலைவி குன்றக்‌ குறவனின்‌ காதல்‌ 
மடமகளாவாள்‌” (ஐங்‌: 256, 258,260) என்பதில்‌ பெற்றோர்கள்‌ குழந்தைகள்‌ மீது 
கொண்ட அன்பைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ காதல்‌ என்ற சொல்‌ கையாளப்பட்டுள்ளது. 
மேலும்‌, புலவர்கள்‌ மன்னர்கள்‌ மீது காதல்‌ கொண்டதாகவும்‌ மன்னர்கள்‌ புலவர்கள்‌ 
மீது காதல்‌ கொண்டதாகவும்‌ பல பாடல்கள்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
திண்தேர்‌ அண்ணல்‌ நீழ்‌ பாராட்டி 
கரதல்‌ பெருமையின்‌ கனவீனும்‌ அரற்றும்‌ என்‌ 
கரமர்‌ நெஞ்சம்‌ ஏமாந்து உவப்ப” (புறம்‌: 198) 
எனும்‌ புறநானூற்று வரிகளில்‌ “பாண்டியன்‌ இலவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய 
நன்மாறன்‌” இடத்துக்‌ காதல்‌ கொண்ட “பேரிசாத்தனார்‌” கனவிலும்‌ அவன்‌ புகழைப்‌ 
பாடுவதாகக்‌ கூறப்படுகின்றது. இதன்வழி அப்புலவன்‌ பாண்டியன்‌ மீது கொண்ட 
அன்பைக்‌ “கரம்‌ நெஞ்சம்‌ ஏமாந்து உப்ப எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“கன்பெமயர்‌ கீளக்கும்‌ காலை என்‌ பெய! 
பேதைச்‌ சோழன்‌ என்றும்‌, சிறந்த 
கரதற்‌ கீழமையும்‌ உடையன்‌” (பழம்‌: 216) 
இப்பாடலில்‌, பிசிராந்தையர்‌ கோப்பெருஞ்சோழன்மீது கொண்ட காதல்‌ 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ தன்‌ பெயரைப்‌ “'பேதைச்சோழன்‌” என்றே குறிப்பதை அறியலாம்‌. 
மேற்கண்ட பாடல்களில்‌ நட்பைக்‌ குறிப்பதற்குக்‌ காதல்‌ என்ற சொல்லைப்‌ 
பயன்படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. காதல்‌ என்ற சொல்‌ அன்பு, நட்பு எனப்‌ பல 
நிலைகளில்‌ பொருள்‌ தருவதை நம்மால்‌ உணரமுடிகின்றது. ஆனால்‌, “காமம்‌” 
என்பது பருவம்‌ வாய்ந்த ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ உறவுநிலையை மட்டும்‌ 
குறிப்பதாகச்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ அமைந்துள்ளது. 
“சிறுகோட்டுப்‌ பெரும்பழம்‌ தூ கியாஙகு, இவள்‌ 
உயிர்தவச்‌ சீறிது காமமோ பெரிதே ” (குனு: 18) 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, பெண்‌ தன்‌ உயிரைவிடக்‌ காமத்தைப்‌ 
பெரியளவில்‌ பேசுவதைக்‌ காணலாம்‌. காமத்தை நன்மை என்று உணராதவர்‌ 
அறிவில்லாதவர்‌ என நக்கீரர்‌ குறிப்பிடுகின்றார்‌ (குறுந்‌: 78). காமம்‌ பெரிதாகவும்‌ 
அதனால்‌ தேய்ந்த உயிர்‌ சிறிதாகவும்‌ இருப்பதினால்‌ நாணைத்‌ தன்னிடம்‌ நிறுத்துதல்‌ 


43 


பெண்ணுக்கு அரியதாகக்‌ கூறப்படுகின்றது (கலி: 137). காதலனின்‌ பிரிவினை 
ஆற்றாதவள்‌ தன்காதலனை நினைத்தால்‌ உள்ளம்‌ வேகுவதாகவும்‌, அவனை 
நினைக்காமலும்‌ இருக்க முடிவதில்லை எனவும்‌ அவன்‌ மீதுகொண்ட காமம்‌ தன்னை 
வருத்தி வானளவு பெருகிவிட்டதாகவும்‌ கூறுகிறாள்‌ (குறுந்‌: 102). “கரமம்‌ தாங்குமதி 
- என்போர்‌ (குறு: 290). இப்பாடலில்‌ காமத்தைப்‌ பிறருக்குத்‌ தெரியாத வகையில்‌ 
பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என வற்புறுத்துவோர்‌, அக்காமத்தின்‌ தன்மையையும்‌ 
அதன்‌ வலிமையையும்‌ முழுமையாக அறிந்தவர்களாக இருக்கமாட்டார்கள்‌ எனத்‌ தன்‌ 
காமத்தின்‌ வலியினைப்‌ பெண்ணொருத்திக்‌ கூறுகிறாள்‌. “காமமாகிய தீ, நீரில்‌ 
புகுந்தாலும்‌ அந்த நீர்‌ சுடும்‌. அத்தகைய காமத்தைப்‌ பெற்றவள்‌, அதனை நினைத்துப்‌ 
புலம்புவதாகக்‌ கூறப்படுகின்றது” (கலி: 144). 

“கரமம்‌ கரமம்‌ என்ப, காமம்‌ 

அணங்கும்‌ பீணீயம்‌ அன்றே; றுணஙகிக்‌ 

கடுத்தலும்‌ தணிதலும்‌ இன்றே; யானை 

குவகு மென்று ஆஅன்மதம்‌ போலப்‌ 


பாணியும்‌ உடைத்து அது காணாுறர்ப்‌ பெறினே” (குறு: 136) 

இப்பாடலில்‌, காமம்‌, காமம்‌ என்று உலகினர்‌ அதனைக்‌ குறை கூறுவர்‌. அக்காமம்‌ 
புதிதாகத்‌ தோன்றுவோர்க்கு வருத்தமுண்டாக்கும்‌ நோயும்‌ அன்று. அக்காமம்‌ 
மிகுவதும்‌, குறைவதும்‌ இல்லை. அக்காமம்‌ தோன்றுதற்குக்‌ காரணமானவரைக்‌ 
காணப்பெற்றால்‌ மட்டுமே அது வெளிப்படும்‌ தன்மையுடையதாகக்‌ கூறப்படுகின்றது. 
இதில்‌ காண்போர்‌ அனைவரின்மீதும்‌ காமம்‌ வெளிப்படுவதில்லை எனக்‌ குறிப்பது 
கவனித்தக்கதாகும்‌. காமத்தைக்‌ குறைகூறுபவர்‌ அதன்‌ இன்பத்தை அறியாதவர்‌ 
எனக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 


காமம்‌ வருத்தமுறும்‌ நோய்‌ அன்று. அக்காமத்தை நினைக்கும்‌ பொழுதெல்லாம்‌ 
புதுமையான இன்பத்தை அடைவது போல்‌ உணர்வு ஏற்படும்‌. ஆதலால்‌ , கரமத்தைப்‌ 
பழீிக்காதீ!்‌' (குனு! 204) என்றும்‌, -...... உலகத்துப்‌ பண்பே! /..... அனைப்பெமுககமம்‌ 
(ணு: 99 எனவரும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்வரிகளில்‌, உலகத்தில்‌ உள்ள உயிரினங்கள்‌ 
அனைத்திற்கும்‌ காமமே முதன்மையானது என்பதை விளக்குகின்றது. அரீதே கரம்‌ 
குறுகல்‌ ஓம்புமின்‌ அறிவுடையீோ' (குறு: 206) இவ்வரியில்‌, அறிவுடையவர்கள்‌ 
காமத்தைப்‌ பழிக்காமல்‌, அக்காமத்தைப்‌ போற்றுங்கள்‌ என்கின்றது. “காதலனின்‌ 
மார்பை அணைத்துப்‌ பெற்ற இன்ப நினைவுகள்‌ என்‌ உள்ளத்தில்‌ நிலைபெற்றுள்ளன. 
இத்தகைய இன்பத்திற்குத்‌ துன்பம்‌ சேரும்வகையில்‌ அன்னையின்‌ காவல்‌ 
அமைந்தது. இந்நிலையில்‌ காதலன்‌ வாராமையால்‌ அளவுக்கு மிஞ்சிய காமம்‌ 


44 


என்னைத்‌ துயரத்தில்‌ ஆழ்த்தியது மட்டுமல்லாது என்‌ உடலையும்‌ மெலியச்‌ செய்தது” 
எனக்‌ காமம்‌ கொண்ட பெண்ணொருத்தி வருந்தியதாக அகநானுூற்றுப்பாடல்‌ 
அமைந்துள்ளது (அகம்‌: 332). 

“றர! அலைக்‌ கலங்கிய மதன்‌ அழி பொழுதில்‌ 

கரமம்‌ செப்பல்‌ ஆண்மகற்கு அமையும்‌ 

[ரனே பெண்மை தட்ட நுண்ணிதின்‌ தாங்கி ” முற்‌: 94) 

இவ்வரிகள்‌, காமம்‌ மிகும்பொழுது, அது நோயாக மாறுகின்றது. இக்காமத்தைக்‌ 

கட்டுப்படுத்தவும்‌ முடியாது, பிறரிடம்‌ வெளிப்படையாக எடுத்துரைக்கவும்‌ முடியாது. 
இதனால்‌ இந்நோய்‌ தன்‌ மனத்தை அழுத்தி, தன்‌ உடலைக்‌ குலைக்கிறது எனப்‌ 
பெண்ணொருத்தி புலம்புவதாக அமைந்துள்ளது. இதனால்‌, ஆண்மகன்‌ காமத்தைப்‌ 
பிறரிடம்‌ சொல்லுதல்‌ இயல்பு. ஆனால்‌ பெண்ணுக்கு அவ்வுரிமை இல்லை என்பது 
வெளிப்படுகின்றது. 

“கைவளை நெகீழ்தலும்‌ மெய்பசப்பு ஊர்தலும்‌, 

மைபடு சிலம்பன்‌ ஐவனம்‌ வித்தி 

அமுலியின்‌ விளைக்கும்‌ நூடனெொடு 

மருவேன்‌ - தோழி அது காமமே பெரிதே” (குனு: 377 

எனும்‌ பாடலில்‌, பெண்ணொருத்தி தன்காமத்தைப்‌ பிறரிடம்‌ வெளிப்படுத்தாது 

இருக்க முடிவதில்லை என்கிறாள்‌. அவள்‌ ஆற்றியிருந்தாலும்‌ அவள்‌ மேனியில்‌ 
ஏற்படும்‌ பசப்பு, வளை நெகிழ்தல்‌ ஆகியன காமம்‌ கொண்டவள்‌ எனப்‌ பிறரிடம்‌ 
காட்டிக்‌ கொடுப்பதாகக்‌ கூறுகிறாள்‌. இதில்‌ வளைநெகிழ்தல்‌, மெய்பசப்பூர்தல்‌ மூலம்‌ 
காமம்‌ வெளிப்பட்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 

“இனமையீல்‌ சிறந்தது வவமையும்‌ இல்லை 

இவமை கழிந்த பீன்னர்‌ வவமை 


கரமம்‌ தருதலும்‌ இன்றே அதனால்‌ 
நில்லாப்‌ பொருட்‌ பணிச்‌ சேறி 


வல்லே - நெஞ்சம்‌ - வாய்க்க நின்‌ வினையே ” முற்‌: 126) 
எனவரும்‌ வரிகளில்‌, காமம்‌ இளமைக்காலத்தில்‌ வருவதே சிறந்தது எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. இளமைப்‌ பருவம்‌, சிறந்த வளமை வாய்ந்த பருவமாகும்‌. 
இவ்விளமைக்‌ காலம்‌ கழிந்த பிறகு, வளமையான காமம்‌ யாருக்கும்‌ வருவதும்‌ 
இல்லை எனச்சுட்டுவதைக்‌ காணலாம்‌. எனவே பொருள்கருதி இளமைக்‌ காலத்தை 
வீண்செய்வது தவறுயென அறிவுறுத்தும்‌ வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

தலைவன்‌ பொருள்‌ கருதித்‌ தலைவியை விட்டுப்பிரிவான்‌ எனில்‌, அவன்‌ 
வரும்வரை இருவரின்‌ இளமையும்‌ காமமும்‌ கையிடத்து இல்லாது போகும்‌. எனவே 
இளமைக்காலமே காமத்திற்குரிய காலம்‌ என்று கூறப்படுகின்றது (கலி: 12) . 


45 


“கரலையும்‌ பகலும்‌ கையறு மாலையும்‌ 
ஊர்துக்சு யாமும்‌ விடியலும்‌ என்றிப்‌ 
பொழுதிடை தெரியின்‌ பொட கரமம்‌ (குறும்‌: 32) 
எனும்‌ வரிகள்‌ மூலம்‌, காதல்‌ வயப்பட்ட ஆண்மகன்‌ காலவுணர்வு அறியாதவனாக 
இருக்கிறான்‌ என்பதும்‌, காமம்‌ கொண்டவர்கள்‌ காலப்பொழுதுகளைத்‌ தெளிவாக 
அறிவார்கள்‌ எனில்‌ அவர்கள்‌ காமம்‌ பொய்யானது என்பதும்‌ தெரியவருகின்றது. 
மேற்குறிப்பிட்ட பாடல்கள்‌ அனைத்திலும்‌ “காமம்‌” என்ற சொல்‌ பதிவாகியிருக்கும்‌ 
இடங்களை நோக்கினால்‌ அங்கு ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ உறவுநிலையைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ கையாளப்பட்டிருப்பதை அறியலாம்‌. ஆனால்‌, சில பாடல்களில்‌ 
காதல்‌, காமம்‌ ஆகிய சொற்கள்‌ இரண்டும்‌ இணைந்து வருவதைக்‌ காணலாம்‌. 
“மரமஸலை ழரடனெொடு மறு இன்று அகிய 
காமம்‌ கலந்த கரதல்‌ உண்டு எனீன்‌ 


நன்றுமன்‌ அதுநீ நாடாய்‌, கூறுதி ' (அகம்‌: 268) 
என்ற பாடலில்‌ காமம்‌ கலந்த காதல்‌ உண்டெனின்‌ அதுமிகவும்‌ நன்று எனக்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. 
“என்‌ நெகுசம்‌ எவல்‌ செயின்‌? 
றெக்சு எவல்‌ செய்யாத என நீன்ழாய்க்கு, எர்சீம 
கரதல்‌ கொள்‌ கரமம்‌ கலக்குற எதீலார்‌ ” (கலி: 113) 
எனும்‌ கலித்தொகை வரிகளில்‌, காதல்‌ கொண்ட காமம்‌ கலங்குவதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌ ஆண்‌, பெண்‌ இருவரின்‌ கூடல்‌ நிலை விளக்கப்படுகின்றது. 
“கரதற்‌ கரமம்‌ காமத்துச்‌ சிறந்தது 
லீமுப்போ ரெொத்து மெப்யுழு பரச” (Lf: 9) 
எனவரும்‌ பரிபாடல்‌ வரிகள்‌, காமத்தில்‌ சிறந்தது காதற்‌ காமம்‌ என்றும்‌, 
இக்காமம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ அன்பொத்துத்‌ தாமே மெய்யுற்றுப்புணரும்‌ 
புணர்ச்சியே காமம்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


இப்பதிவுகளின்‌ வழிக்‌ காதலினால்‌ ஏற்படும்‌ காமவுணர்வு சிறந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. இக்காம உணர்வினை மெய்யுறு புணர்ச்சி எனக்‌ குறிப்பதினால்‌ 
இங்கு ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ புணர்வினை மையமாகக்‌ கொண்டு குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. இக்காமம்‌ குறித்த செய்தியை வ. சுப. மாணிக்கனார்‌ குறிப்பதாவது: 
'கரமம்‌' என்னும்‌ சொல்லுக்கு மெய்யுணர்ச்சி என்பது பொழுவ்‌. 
மெய்யில்‌ தீரா மேவமு காமம்‌ (அகம்‌: 28) என்பர்‌ கபீலர்‌ இச்சொல்‌ 


பண்டு நறழ்பொமுனில்‌ பயின்றது. பாலுற்வைக்‌ கரமக்கூட்டம்‌” (10377 
என்றும்‌, காதலனைக்‌ காமக்‌ கிழவன்‌ (1058) என்றும்‌ கூறுவர்‌ 


46 


தொல்கரப்பீயர்‌ திறுக்குறவ்‌ மூன்றாவது இயல்‌ காமத்துப்பால்‌ என 
வழங்கப்பெறும்‌. மலரினும்‌ மெல்லியது காமம்‌, கரமம்‌ கூடிய! 
பெற்ற பயன்‌, காமத்துக்‌ காழில்‌ கனி, கவீளினும்‌ கரமம்‌ இனிது எனப்‌ 
பல குறள்களில்‌ காமச்‌ சொல்‌ பயின்று வமுகின்றது. மன்மதனைக்‌ 
காமக்கடவுன்‌ என்று மொழிவர்‌ இனங்கேோர. காமம்‌ என்பது 
பழுவவுணர்ச்சி, மெல்லிய உடலுணர்ச்சி, இவ்வுணர்ச்சி பெருகி 
வளமு௩! காலம்‌ இவமை எனவும்‌, குழைந்து அது சீறுகுங்காலம்‌ 
முதுமை எனவும்‌ படும்‌. ஆதலின்‌ குறைவு தொடங்குவதற்கு 
முன்னுள்ள இனமைமில்‌, பாலின்பாம்‌ தூய்ப்பதைக்‌ கறுத்தீறழ்கொவ்ள 
வேண்டும்‌. தமிழ்த்திணை எனத்தகும்‌ அகத்திணைக்கு வெறும்‌ 
உவளக்கரதலும்‌ பெொழுனன்று, வெறும்‌ மெய்க்கரமமும்‌ பொருவன்று. 
உளனம்‌ இயைந்த உடலுறவும்‌, உடல்‌ இயைந்த உவளவழவும்‌, 
சுமுங்கக்கூறின்‌ உயீர்மெய்ப்‌ புணர்ச்சியே அதன்‌ பாடுபொழுவரம்‌ 
காமவுணங்வும்‌ கரதலும்‌ தனீஇயல்பீனவாயீனும்‌, ஒன்றினை ஒன்று 
சரர்ந்து நீற்பன. தம்முன்‌ துணையாவன: முழ்றிய பமுவச்‌ செம்மை 
அடைந்த மக்களிடத்துத்‌ தான்‌ பாலுணர்ச்சியம்‌ கரதல்‌ நோக்கமும்‌ 
மிக இணைந்து நீற்கின்றன எனப்‌ பாலுழவீயல்‌ நூலாசிரியர்‌ 
அகவால்‌ சரர்ச்சு குறிப்பீடுவதாகக்‌ கூறுகீறார (2007. 187 

இதன்வழிக்‌ காமம்‌ என்பது ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ மெய்யுணர்ச்சி 


> 


எனக்‌ கூறப்படுவது “பாலுணர்ச்சி”யைக்‌ குறிப்பது என்பது தெளிவுபடுகின்றது. 
இதனைத்‌ தொல்காப்பியர்‌, 

“எல்லா உயீர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 

தானமர்ந்து வமாூஉம்‌ மேவழ்‌ றாகும்‌ ” (தொல்‌. 1169 
எனும்‌ நூற்பாவில்‌, இன்பம்‌ என்பது எல்லா உயிர்களுக்கும்‌ பொதுவானது. 
உள்ளத்தோடு பொருந்திவரும்‌ உணர்வினைத்‌ தான்‌ விரும்பிய பொருள்களின்‌ 
நுகர்ச்சியே இன்பமாகக்‌ கொள்ளப்படுவதால்‌ தரன்‌ அமாரந்து வரூஉ மேற்று ' எனக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


தொல்காப்பியருடைய கருத்தை உளவியல்‌ தந்தை எனப்‌ போற்றப்படும்‌ 
சிக்மெண்ட்‌ ஃபிராய்டு அவர்கள்‌ தம்‌ நூலில்‌ மனிதனின்‌ செயல்பாடுகள்‌ 
அனைத்திற்கும்‌ பாலுணர்வே முதன்மையானது எனக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 
இவர்‌ உளவியல்‌ ஆய்வில்‌ எல்லா உயிரினத்திற்கும்‌ அடிப்படையானது பாலுணர்ச்சி 
என்பதைக்‌ கண்டறிந்தார்‌. பாலுணர்ச்சியை வெறுமனே உணர்ச்சியாகப்‌ 


பார்க்காமல்‌ உள்ளுணர்ச்சியாக ஃப்ராய்ட்‌ பார்க்கின்றார்‌. உயிர்ப்பின்‌ அடிப்படைக்‌ 


47 


கூறுகளாக இயற்கை வழங்கும்‌ உள்ளுணர்ச்சிகள்‌ அனைத்து உயிரினங்களிலும்‌ 


பொதிந்திருப்பதாக ஃபிராய்டு குறிப்பிடுகின்றார்‌. 


உளலீயலுக்குப்‌ (ஏenetic psychology) பாலுணர்ச்சி மையக்‌ 
கமுலியாக அமைந்தது. மற்ற உயீரியத்‌ தேவைகளைப்‌ போல 
(தூகம்‌, பசீ!) பரலுணர்ச்சியம்‌ முக்கியமானதாகும்‌. இவ்வுணர்ச்சி 
இல்லையேல்‌ இனவிீமுத்தி இல்லை. பசீ தாரகம்‌ போன்றவை 
இல்லையேல்‌ இனவவர்ச்சி இல்லை. எனவே ஐவவொமு 
உயீரீனத்தீற்கும்‌ உயீரியத்‌ தேவைகவ முக்கிபமானவலையாகும்‌. 
அவற்றில்‌ பாலுணர்ச்சிமின்தன்மைகவ்‌ அடிப்படை பானது என 
ப்ராட்‌ குறிப்பீடுகிறா! (2005: 149) 
எனும்‌ மேற்கோளில்‌, பாலுணர்ச்சி என்பது இனவிருத்திக்கு அடிப்படையானது 
என்பதை உளவியல்‌ ரீதியாக ஃப்ராய்டு குறிப்பிடுகின்றார்‌. மனிதனின்‌ இனவிருத்தி/ 
இனவிழையவுக்கு அடிப்படையாக அமைவது பாலுணர்ச்சியே ஆகும்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ பேசப்படும்‌ காதல்‌, காமம்‌ ஆகிய சொற்களில்‌ பொதிந்திருக்கும்‌ 
உணர்வுகள்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்‌ உறவின்‌ (புணர்வின்‌) பின்புலமாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதனைச்‌ சுப்பிரமணிய அய்யர்‌ கூறுவதாவது, 
எல்லா ஆண்கனாம்‌ பெண்கனாம்‌ அவரவர்‌ பமுவ காலத்தில்‌ 
இணைவீிமழைச்சால்‌ ஏற்படும்‌ இன்பத்தை நுகர்ந்தே, அதன்‌ பயனாக 
மணித குலத்தைப்‌ பெருக்கி வழ்திமுக்கிறார்கவ்‌. தவீரவும்‌, இற்த 
இன்பத்தின்‌ நாரனாலீதமான தன்மைகளைக்‌ கவிதையில்‌ 
வரைவதே அகப்பொழுன்‌ பாடல்களின்‌ பெரழுநேோக்கமாம்‌ 
இமுற்திமுக்கிறது. இற்த நேோரக்கத்தை நிறைவேற்றும்‌ முறையில்‌ 
பண்டைக்காலத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ டாடி மீறுக்கும்‌ பாடல்களே தமிம்‌ 
அகப்பொழுள்‌ இலக்கியத்தின்‌ தனிச்சீறப்பு (1959:17. 
எனக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. இவர்‌ கருத்துப்படி, இணைவிமைச்சால்‌ ஏற்படும்‌ 
இன்பத்தையும்‌ அதன்‌ ஊடாகப்‌ பெறப்படும்‌ மனித இனப்பெருக்கத்தையும்‌ 
அகப்பாடல்கள்‌ வலியுறுத்துவதாகச்‌ சுட்டுகின்றார்‌. இவ்வித தன்மை கொண்ட 
காதல்‌ பாடல்களையே அக்காலப்‌ புலவர்கள்‌ பெரிதும்‌ பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
சங்கப்‌ பாடல்களை இலக்கண விதிகளுக்கு உட்படுத்தாமல்‌, உணர்ச்சிகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்துப்‌ பயின்றால்‌ அதன்‌ முழுமையான பொருளை 
அறிந்துகொள்ள இயலும்‌. அவ்வகையில்‌, சங்ககால மக்கள்‌ பாலுணர்ச்சியை (அகம்‌) 
எவ்வகையில்‌ எல்லாம்‌ வெளிப்படுத்தினர்‌ என்பதை அடிப்படையாகக்‌ கொண்டு 


இந்த ஆய்வு அமைகின்றது. 


48 


தொகுப்புரை 


அகம்‌ என்ற சொல்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ மனதில்‌ அல்லது 
உள்ளத்தில்‌ எழுகின்ற காதல்‌ உணர்வு மற்றும்‌ அவ்வுணர்வு தொடர்பாக 
நிகழ்கின்ற செயல்பாடுகள்‌ அனைத்தையும்‌ சுட்டுகின்றது. 

அகவுணர்வினைப்‌ போகநுகர்ச்சி, புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ எழுகின்ற பேரின்பம்‌, 
காதல்‌ உணர்வு, உள்ளத்துப்புணர்ச்சி என்றெல்லாம்‌ உரையாசிரியர்கள்‌ மற்றும்‌ 


ஆய்வாளர்கள்‌ விளக்கம்‌ அளிப்பதைக்‌ காணலாம்‌. 


தொல்காப்பியத்தில்‌ “திணை” என்ற சொல்‌ நிலத்தினையும்‌ அந்நிலத்தில்‌ 
வாழுகின்ற மக்களின்‌ ஒழுக்கத்தையும்‌ குறிக்கும்வகையில்‌ இருபொருண்மை 
நிலையில்‌ பயின்று வருவதைக்‌ காணலாம்‌. மேலும்‌ உயர்திணை, அஃறிணை, 
திணைமயக்கம்‌, திணைப்பெயர்‌ எனப்‌ பலநிலைகளில்‌ இச்சொல்லைத்‌ 
தொல்காப்பியர்‌ கையாண்டிருப்பதை அறியலாம்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ “திணை” என்ற சொல்‌ குடி (குலம்‌), ஒழுக்கம்‌, இனம்‌, 
நிலம்‌ (இடம்‌, பூமி), இல்லம்‌, திண்ணை ஆகிய பொருட்களில்‌ 18 இடங்களில்‌ 
பயின்று வந்துள்ளது. 

சங்க இலக்கியத்தில்‌ திணை என்ற சொல்‌ மிகக்குறைந்த அளவில்‌ 
பயன்படுத்தப்பட்டி ௬ுப்பினும்‌ இச்சொல்லை இலக்கண நூலாசிரியர்கள்‌ அகம்‌, 
புறம்‌ ஆகிய சொற்களுடன்‌ சேர்த்துப்‌ பொருள்‌ கொண்டதற்கான 
காரணத்தை அறிய இயலவில்லை. ஆனால்‌, திணை என்ற சொல்லை ஒரு 
வாய்பாடாகக்‌ கையாண்டிருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகின்றது. அகம்‌, புறம்‌ 
என்பதற்கான முழுமையான பொருளை உரையாசிரியர்கள்‌ விளக்கவில்லை 


என்பது தெளிவுபடுகின்றது. 


சங்கப்‌ பாடல்களை, அகம்‌, புறம்‌ எனப்‌ பகுப்பதற்கு அடிப்படையான காரணத்தை 
நோக்கும்பொழுது, மரபு ரீதியான கருத்தை உரையாசிரியர்கள்‌ 


முன்வைக்கின்றனர்‌. அதுதான்‌ பெயர்‌ சொல்லாத மரபாகும்‌. 


அகப்பாடல்கள்‌ எனப்‌ பகுப்பதற்குப்‌ பெயர்‌ சுட்டா மரபு மட்டுமின்றி, முதல்‌, ௧௬, 
உரிப்பொருட்களை அடிப்படையாகக்‌ கொண்ட தன்மையும்‌ காரணமாகும்‌. சங்க 
காலப்‌ புலவர்கள்‌ தங்கள்‌ படைப்பினைக்‌ கைக்கொண்ட விதத்திலும்‌ அதனைப்‌ 


பதிவு செய்த முறையிலும்‌ இவ்வித உத்தியினைப்‌ பயன்படுத்திருப்பதைப்‌ 


49 


பாடல்களின்‌ வழி அறியலாம்‌. இதனை அடிப்படையாகக்‌ கொண்டு 1862 
பாடல்கள்‌ அகப்பாடல்களாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. சங்கப்‌ பாடல்களில்‌ 


மூன்றில்‌ இரண்டு பங்கு அகப்பாடல்களாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


சங்கப்பாடல்கள்‌ தொகுப்பு நூல்களாக அமைந்திருப்பினும்‌, இத்தொகுப்பில்‌ 
அடிவரையறை, திணை அமைப்பு, கூற்று நிலை ஆகியவற்றில்‌ சில 
முரண்பாடுகள்‌ காணப்படுகின்றன. இதற்கு பாடல்கள்‌ எழுதப்பட்ட காலமும்‌ 
பின்னர்‌, அவை தொகுக்கப்பட்ட காலமும்‌ வேறாக இருப்பதே காரணமாகும்‌. 


அகப்பாடல்களில்‌ முதல்‌ மற்றும்‌ கருப்பொருட்களைவிட, உரிப்பொருளுக்குக்‌ 
கொடுக்கப்‌ பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தினை உணரலாம்‌. 

உரிப்பொருள்களை நோக்கும்பொழுது, குறிஞ்சித்‌ திணையில்‌ மட்டுமே 
ஆண்‌, பெண்‌ கூடுவதற்கான தன்மை கூறப்படுகின்றது. ஏனைய நான்கு 
திணையின்‌ உரிப்பொருள்கள்‌ “பிரிவை” மையமாகக்‌ கொண்டு 


அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


பிரிவுக்காலப்‌ பாடல்கள்தான்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலார்‌ தாங்கள்‌ கூடி மகிழ்ந்த 
காலத்தை நினைப்பதற்கு ஒரு தளமாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


மேலும்‌ அத்தகைய பாடல்களில்‌ உணர்ச்சிகள்‌ மிகுந்திருப்பதை அறியலாம்‌. 


சங்கப்‌ பாடல்களில்‌, புலவர்களில்‌ பலர்‌, அவரவர்‌ வாழ்ந்த சூழ்நிலையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு திணை, துறை மற்றும்‌ அந்நிலத்தில்‌ சிறப்பான 
நிகழ்வுகளைச்‌ சிறப்பித்துப்‌ பாடுவதில்‌ வல்லவர்களாக இருந்த நிலையைக்‌ 
காணமுடிகின்றது. 

பிரிவுக்காலப்‌ பாடல்களில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தார்‌ வருந்தித்‌ தவித்த 
நிலையைக்‌ காணலாம்‌. பெண்டிர்‌, ஆடவரைப்‌ பிரிந்ததினால்‌ தங்கள்‌ உடல்‌ 
நலன்களை இழந்த நிலையினைப்‌ பல பாடல்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 
சங்க அகப்பாடல்களின்‌ பாடுபொருள்‌ என்பது காதல்‌ உணர்வை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. அவ்வுணர்வைவெளிப்படுத்துவதற்கு முதல்‌, ௧௬, 
உரிப்பொருள்களைப்‌ புலவர்கள்‌ கையாண்டுள்ளனர்‌. இவ்விதத்தன்மை 
அகப்பாடல்களுக்கு மட்டும்‌ உரியது என இலக்கணமரபு வரையறைசெய்யதுள்ளது. 
ஆனால்‌ புறப்பாடல்களிலும்‌ முதல்‌, கருப்பொருள்‌ வருணனை மற்றும்‌ 
உரிப்பொருளின்‌ தன்மை ஆகியன குறித்த செய்திகளை அறியமுடிகின்றது. 


50 


உரிப்பொருளின்‌ தன்மை கொண்ட உணர்வுமிக்க பாடல்கள்‌ சில புறநானூற்றில்‌ 
காணப்படுகின்றன. பெயர்க்‌ குறிப்பு இடம்பெற்ற ஒரே காரணத்தினால்‌, 
அவ்வுணர்வுடைய பாடல்கள்‌ புறத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. இப்பின்புலத்தில்‌ 
பேகன்‌ மனைவியின்‌ நிலை, நக்கண்ணையார்‌, ஆதிமந்தி ஆகியோர்‌ பாடல்கள்‌ 
தெளிவுபட எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. 
அகநானூற்றுப்‌ பாடல்களில்‌ அதிகன்‌, அன்னி, ஆய்‌, எயினன்‌, எழினி, 
கரிகாலன்‌, ஞிமிலி, திதியன்‌, நன்னன்‌, பசும்பூட்‌ பாண்டியன்‌, சேர, சோழ, 
பாண்டியர்கள்‌ ஆகியோர்‌ தொடர்புடைய பலசெய்திகள்‌ விரவி வருவதைக்‌ 
காணலாம்‌. இதைத்தவிர, நற்றிணை மற்றும்‌ குறுந்தொகையிலும்‌ வரலாற்றுச்‌ 
செய்திகள்‌ இடம்பெறுவதை அறியலாம்‌. 


புறப்பாடல்களில்‌ அறியமுடியாத பல வரலாற்றுத்‌ தரவுகளை அகப்பாடல்களின்‌ 
வழித்‌ தெரிந்துகொள்ள முடிகின்றது. புறப்பாடல்களில்‌ அகக்கருத்துகளும்‌ 
சங்கப்பாடல்களில்‌ காதலன்‌, காதலி, தலைவன்‌, தலைவி எனப்‌ பயின்றுவரும்‌ 
சொற்கள்‌ அனைத்தும்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ உறவு நிலையைக்‌ 
குறிக்கும்வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

“காதல்‌, “காமம்‌” ஆகிய சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 
தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காதல்‌ என்ற சொல்‌ அன்பு, நட்பு (கேண்மை) 
ஆகிய பொருள்‌ நிலையில்‌ பயின்று வந்துள்ளது. ஆனால்‌, “காமம்‌” என்ற சொல்‌ 
ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ உறவுநிலையைத்‌ தெளிவுப்படுத்தும்‌ வகையில்‌ 
கையாளப்பட்டி ருப்பதை அறியலாம்‌. 

காமத்தை மெய்யுறு புணர்ச்சி எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறுகின்றார்‌. 
இவ்வுணர்வினை உளவியலார்‌ பாலுணர்ச்சி எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
மனிதனின்‌ இனவிருத்தி/இனவிழைவுக்கு அடிப்படையாக அமைவது 
பாலுணர்ச்சியே ஆகும்‌. சங்க இலக்கியத்தில்‌ பேசப்படும்‌ காதல்‌, காமம்‌ ஆகிய 
சொற்களில்‌ பொதிந்திருக்கும்‌ உணர்வுகள்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவரின்‌ உறவின்‌ பின்புலமாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதில்‌ 
புணர்தல்‌ நிகழ்வு முதன்மைப்‌ படுத்தப்பட்டிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 


இயல்‌: இரண்டு 


மலர்கள்‌ - அக வெளிப்பாடு 


- மலர்‌- விளக்கம்‌ 

- சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ 
- மலர்மாலை வகைகள்‌ 

- மலர்கள்‌ - அகவெளிப்பாடு 


- மலர்கள்‌ - புறவெளிப்பாடு 


51 


தொடக்கக்‌ காலகட்டத்தில்‌ மக்கள்‌ இயற்கையோடு இயைந்த வாழ்வை 
மேற்கொண்டிருந்தனர்‌. ஆதலால்‌ அவர்கள்‌ வாழ்விற்கும்‌ இயற்கைக்குமான உறவு 
மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தது. நாடோடியாகச்‌ சுற்றித்‌ திரிந்த 
மனிதர்கள்‌ தங்களைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துள்ள இயற்கைப்‌ பொருட்களை எல்லாம்‌ கண்டு 
ரசிக்கவும்‌ சுவைக்கவும்‌ ஆரம்பித்தனர்‌. இதைத்தவிரத்‌ தட்பவெட்பக்‌ 
காரணங்களால்‌, தங்கள்‌ உடல்நிலைகளைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்கு 
இயற்கையில்‌ கிடைக்கப்பெற்ற பொருட்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டனர்‌. 
இதனைத்‌ தொடர்ந்து அவர்கள்‌ அழகியல்‌ உணர்வு காரணமாக, அவரவர்‌ 
வாழுகின்ற நிலத்தில்‌ கிடைக்கக்கூடிய இயற்கைப்‌ பொருட்களைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. அவ்வகையில்‌ அவர்கள்‌ பயன்படுத்திய இயற்கைப்‌ பொருட்கள்‌ பல. 


அவற்றுள்‌ “மலர்கள்‌” குறிப்பிடத்தக்க இடத்தைப்‌ பெறுகின்றன. 


சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ தொடர்பான பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றன. அதற்கான காரணத்தை ஆய்வு செய்யும்பொழுது, மலர்கள்‌ 
அகம்‌ சார்ந்த பதிவுகளில்‌ புணர்தலுக்குரிய குறியீட்டுப்‌ பொருளாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருப்பதையும்‌, புறம்‌ சார்ந்த பதிவுகளில்‌ அடையாளக்‌ குறியீடாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருப்பதையும்‌ அறியமுடிகின்றது. அவ்வகையில்‌ இவ்வியலில்‌ 
மலர்கள்‌ தொடர்பான செய்திகள்‌, சங்க இலக்கியத்தில்‌ பதிவாகியுள்ள 
மலர்களின்‌ பெயர்ப்‌ பட்டியல்‌, அகவெளிப்பாட்டில்‌ மலர்கள்‌, புறநிகழ்வுகளில்‌ 


மலர்களின்‌ முக்கியத்துவம்‌ ஆகியன குறித்து விரிவாகக்‌ காணலாம்‌. 


2:1: 0 மலர்‌-விளக்கம்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ மலரைக்‌ குறிப்பதற்கு அலர்‌, அலரி, பூ, மலர்‌, வீ எனப்‌ 
பலவகையான சொற்கள்‌ கையாளப்பட்டுள்ளன. இச்சொற்கள்‌ அனைத்தும்‌ 
மலர்களின்‌ தன்மையைப்‌ பொறுத்தே குறிக்கப்படுகின்றன. மலர்கள்‌ நிலம்‌ மற்றும்‌ 
நீரில்‌ மலரும்‌ தன்மையுடையன. அத்தன்மையினை அடிப்படையாகக்‌ கொண்டு 
நிலத்தில்‌ மலரும்‌ மலர்கள்‌ கொடிப்பூ, கோட்டுப்பூ, செடிப்பூ, புதற்பூ, புற்பூ எனப்‌ 
பகுக்கப்படுகின்றன. இதில்‌ மலரைக்‌ குறிக்கும்‌ சொற்களான அலர்‌, அலரி, பூ ஆகிய 


சொற்கள்‌ “கொடி” மற்றும்‌ “கோட்டு” மலர்களைக்‌ குறிக்கின்றன. “மலர்‌” என்ற சொல்‌ 


> ¥. 


மலர்தல்‌ என்ற நிலையைக்‌ குறிப்பதாகும்‌. இதுதவிர நீரில்‌ மலரும்‌ மலர்களான 
நெய்தல்‌, குவளை, தாமரை ஆகியவை மலர்‌ என்றே பதிவுகளில்‌ குறிக்கப்படுகின்றன. 
மரத்தில்‌ மலரும்‌ கோட்டு மலர்‌ “வீ' என்று கூறப்படுகின்றது. இதுதவிர முற்றும்‌ மலர்ந்து 
கீழே வீழ்கின்ற மலரின்‌ நிலையும்‌ “வீ” என்றே குறிக்கப்படுகின்றது. மேற்குறிப்பிட்ட 
அலர்‌, அலரி, பூ, மலர்‌, வீ ஆகிய சொற்கள்‌ அனைத்தும்‌ மொட்டு நிலையிலிருந்து 
இதழ்கள்‌ விரிந்த தன்மையினைச்‌ சுட்டும்‌ வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ 


காணலாம்‌. 
2:1: 1 மலரின்‌- பருவங்கள்‌ 


மலரின்‌ பருவங்கள்‌ ஏழு நிலையாகக்‌ கூறப்படுகின்றன. அவை நனை, அரும்பு, 

முகை, போது, மலர்‌, அலர்‌, வீ என்பனவாகும்‌. இதில்‌ “கனை” என்பது மலரின்‌ 
தோன்றல்‌ பருவத்தைக்‌ குறிப்பதாகும்‌. நனைப்‌ பருவத்தின்‌ அடுத்தகட்ட வளர்ச்சி 
நிலை அரும்பாகும்‌. மலராக மலர்வதற்குரிய அடிப்படை வடிவம்‌ தோன்றும்‌ பருவம்‌ 
“அரும்பு பருவமாகும்‌. அரும்பின்‌ அடிப்பக்கம்‌ சற்றுப்‌ பருத்துக்‌ காணப்படும்‌ நிலை 
“முகை” எனக்‌ கூறப்படுகின்றது. இதனைக்‌ “குவிமுகை”, *கொழுமுகை”, 
“கூர்முகை' என அடைமொழியால்‌ கூறப்படுவதும்‌ உண்டு. குமில்வாய்‌ அன்ன 
கூர்முகை அதிரல்‌ (புறம்‌: 269) எனும்வரி அதிரல்‌ மலரின்‌ முகையைக்‌ 
குறிக்கும்பொழுது கூர்முகை எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. பின்னர்‌, இதழ்கள்‌ 
நெகிழ்ந்து இடைவெளி கொண்டு முகை வாய்விட்டுப்‌ பிரியும்‌ நிலை “போது” 
எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 

'அணீிமிக கொழுமுகை உடையும்‌ பொழுதே ' (ஐ௩!: 343), 

முகீழ்வீரி றாட்டோது' (சீறு: 183) 
எனும்‌ அடிகளால்‌ அறியலாம்‌. முகை விரியும்‌ நிலையைப்‌ போது எனக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. போது பருவத்தின்‌ அடுத்த நிலை “மலர்‌”ப்‌ பருவமாகும்‌. இதனைப்‌ பேரது 
அனலிம்‌ புதுமலர்‌' (மது: 564), போது அவிழ்‌ தவவம்‌' (ஐங்‌: 412) எனும்‌ அடிகள்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. மலர்ப்‌ பருவத்தில்‌ நன்கு இதழ்கள்‌ விரிந்த நிலை அலர்தல்‌, 
அவிழ்தல்‌ எனக்‌ கூறப்படுகின்றது. 

'சினைய டாசமும்‌[$ன்ற செம்முகை முழுக்கினப்‌ 

போதுஅவீம்‌ அலரி கொழுதீ, தாது அமுற்து,” (அகம்‌: 229) 
எனவரும்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. மலரின்‌ 
முதுமைப்‌ பருவம்‌ “வீ” எனக்‌ குறிக்கப்படுகின்றது. இது காம்பின்‌ பற்றிலிருந்து மலர்‌ 


53 


கீழே விழுகின்ற நிலையினைக்‌ குறிப்பதாகும்‌. “கழன்று உகுவீ (புறம்‌: 307, 
குவிகுலைக்‌ கழன்ற/ ஆலி யெொரப்பின்‌ தூம்புடைத்‌ தீரன்‌ வீ (அகம்‌: 93), 


பொன்மலர்‌ புதுவீ (ஓங்‌: 208) எனவரும்‌ வரிகள்‌ விளக்குவதைக்‌ காணலாம்‌. 


2:2:0 சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ தொடர்பான பதிவைப்‌ புலவர்கள்‌ பல 
நிலைகளில்‌ கையாண்டு இருப்பதைப்‌ பாடல்களின்வழி உணரமுடிகின்றது. 
குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டுமே 99 வகையான மலர்களின்‌ பெயரைக்‌ கபிலர்‌ 
குறிப்பிட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. குறிஞ்சிப்பாட்டில்‌ குறிப்பிட்ட மலர்களைத்‌ தவிர 
இன்னபிற மலர்களின்‌ பதிவுகளும்‌ சங்க இலக்கியத்தில்‌ இடம்பெற்றுள்ளன. 


அம்மலர்களின்‌ பெயர்ப்பட்டிலை இங்குக்‌ காண்போம்‌. 


அவற்றின்‌ பெயர்களாவன: 1. அடும்பு, 2. அதிரல்‌ (புனலி), 3. அந்தி, 4. 
அரலை (அலரி), 5. அவரை, 6. அல்லி, 7. அனிச்சம்‌, 8. ஆத்தி (ஆர்‌), 9. ஆம்பல்‌, 
10. ஆரம்‌, 11. ஆவிரை, 12. இருப்பை, 13. இருவாட்சி, 14. இலவம்‌, 15. ஈங்கை, 16. உந்தூம்‌, 
17. உழிஞை, 18. உன்னம்‌, 19. ஊகம்புல்‌ (ஊகு), 20. எருக்கு, 21. எருவை, 22. எறுழ்‌, 
23. கடம்பு, 24. கணவீரம்‌, 25. கரந்தை, 26. கரும்பு, 27. கருவிளை, 
28.கல்லகாரம்‌, 29. கவிர்‌, 30. கழுநீர்‌, 31. காஞ்சி, 32. காந்தள்‌, 33. காயா, 34.காவி, 
35. காழ்வை, 36. காளாம்பி, 37. குடசம்‌, 38. குமிழ்‌, 39. குரவம்‌, 40. குருக்கத்தி, 
41.குருந்து, 42. குல்லை, 43. குவளை, 44. குளவி, 45. குறிஞ்சி, 46.குறுநறுங்கண்ணி, 
47. கூதாளம்‌, 48. கூவிரம்‌, 49. கூவிளம்‌, 50. கைதை, 51. கொகுடி, 52. கொன்றை, 
53. கோங்கு, 54. கோடல்‌, 55. சண்பகம்‌, 56. சிந்துவாரம்‌, 57. சிறுசெங்குரலி, 
58. சிறுமாரோடம்‌, 59. சுரபுன்னை, 60. சூரல்‌, 61. செங்கொடுவேரி, 62. செம்மல்‌, 
63. செயலை, 64. செருந்தி, 65. செருவிளை, 66. சேடல்‌, 67. ஞாழல்‌, 68. தணக்கம்‌, 
69. தளவம்‌, 70. தாமரை, 71. தாழை, 72. தில்லை, 73. திலகம்‌, 74. தும்பை, 
75. துழாய்‌, 76. தெறுழ்‌, 77. தேறு, 78. தோன்றி, 79. நந்தி, 80. நரத்தம்‌, 
81. நள்ளிருணாறி, 82. நறவம்‌, 83. நாகம்‌, 84. நீலம்‌, 85. நுணவம்‌ ரணா,நுணவு,, 
86. நெய்தல்‌, 87. நெருஞ்சி, 88. நொச்சி, 89. பகன்றை, 90. பயினி, 91. பரேரம்புழுகு, 
92. பலாசம்‌, 93. பனை, 94. பாங்கர்‌, 95. பாதிரி, 96. பாரம்‌, 97. பாலை, 98. பிடவம்‌ 
(பிடவு), 99. பிண்டி, 100. பித்திகம்‌ (பித்திகை ), 101. பீர்க்கு (பீரம்‌), 102. புன்கம்‌ 
(புன்கு), 103. புன்னை, 104. பூளை, 105. போங்கம்‌, 106. மணிச்சிகை, 107. மராம்‌ 
(மரவம்‌), 108. மருதம்‌, 109. மல்லிகை, 110. மா (மாம்பூ) 111. முசுண்டை, 112. முண்டகம்‌ 


54 


(முள்ளி), 113. முந்தூழ்‌, 114. முருக்கு, 115. முருங்கை, 116. முல்லை, 
117.மெளவல்‌, 118. வகுளம்‌, 119. வஞ்சி, 120. வடவனம்‌, 121. வழை, 122. 
வள்ளை (வள்ளி), 123. வாகை, 124. வாழை, 125. வாள்வீரம்‌, 126. வானி, 
127. வெட்சி, 126. வெள்ளோத்திரம்‌, 129. வேங்கை, 130. வேம்பு, 131. வேரல்‌, 
132. வேரி, 133. வேழம்‌, 134. வேளை (பார்க்க: பின்னிணைப்பு: 2, 3, 4) 

மேற்குறிப்பிட்ட மலர்கள்‌ அனைத்தும்‌ ஒரே காலத்தில்‌, ஒரே நேரத்தில்‌ மலர்பவை 
அல்ல. பல காலங்களில்‌ பல இடங்களில்‌ மலர்வனவாகும்‌. இவற்றில்‌ சில மலர்களின்‌ 
தன்மையினை முழுமையாக அறியமுடியவில்லை. மேலும்‌, ஒரினப்பூவிற்கே பல 
பெயர்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. அம்மலர்களின்‌ நிறம்‌, மணம்‌, காலம்‌ ஆகியன 
குறித்தும்‌ அப்பெயர்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 

சான்றாக: தோன்றி, காந்தள்‌, கோடல்‌ இவற்றைக்‌ குறிக்கலாம்‌. தோன்றி 
செங்காந்தளையும்‌, கோடல்‌ வெண்காந்தளையும்‌ குறிக்கின்றன. இதன்மூலம்‌, 
நிறத்தன்மையால்‌ வேறுவேறு பெயர்கள்‌ குறிக்கப்பட்டுள்ள நிலையைக்‌ 
காணலாம்‌. இதைப்போன்றே அதிரல்‌, முல்லை, தளவம்‌, குளவி, மல்லிகை, 
மெளவல்‌, கொகுடி, சேடல்‌ ஆகிய மலர்கள்‌ முல்லை இனத்தைச்‌ சேர்ந்ததாக 
நச்சினார்க்கினியர்‌ தம்‌ உரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இவர்‌, “அதிரல்‌ மலரைக்‌ 
'காட்டு முல்லை” என்றும்‌, குளவீ மலரைக்‌ 'காட்டூமல்லிகை என்றும்‌, 'கொகுடி 
மலரை, முல்லையின்‌ ஒருவகை என்றும்‌, சேடல்‌ மலரைப்‌ 'பவழக்கால்‌ மல்லிகை 
என்றும்‌, தளவம்‌ மலரைச்‌ 'செம்முல்லை' என்றும்‌, மெளவல்‌ மலர்‌, மல்லிகையின்‌ 
ஒருவகை என்றும்‌ குறிப்பிடூுகின்றார்‌ (1931: 36). இதன்வழி, மலர்களின்‌ பெயர்கள்‌ 
இடந்தோறும்‌, காலந்தோறும்‌ வேறுபட்டிருப்பதை உணர்ந்து கொள்ளமுடிகின்றது. 


சங்கப்பாடல்களில்‌ பல மலர்கள்‌ தொடர்பான செய்திகள்‌ பதிவாகியிருப்பினும்‌ 
அவற்றுள்‌ சில மலர்களின்‌ தன்மையை முழுமையாகப்‌ பாடல்களின்‌ வழி 
அறியஇயலவில்லை. அம்மலர்களாவன: அலரி, எருவை, உந்தூழ்‌, இருவாட்சி, 
குடசம்‌, குறுநறுங்கண்ணி, குல்லை, கொகுடி, கூவிரம்‌, சிறுமாரோடம்‌, சிந்துவாரம்‌, 
செம்மல்‌, செருவிளை, சேடல்‌, சூரல்‌, தணக்கம்‌, திலகம்‌, தில்லை, தெறுழ்‌, தேறு, 
நந்தி, பரேரம்புழுகு, பலாசம்‌, பாங்கர்‌, பாரம்‌, போங்கம்‌, மகிழ்‌, மணிச்சிகை, 
மல்லிகை, முந்தூழ்‌, வகுளம்‌, வடவனம்‌, வஞ்சி, வாள்வீரம்‌, வானி, வேரி, வேரல்‌ 


ஆகிய மலர்களின்‌ தன்மையைச்‌ சங்கப்‌ பாடல்களின்வழி அறியமுடியவில்லை. 


ல 


2:3: 0 மலர்கள்‌ - அகவெளிப்பாடு 

சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ தொடர்பான பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ 
இடம்பெற்றுள்ளன. இதற்கான காரணத்தை ஆராயும்பொழுது, அக்கால மக்கள்‌ 
இயற்கையோடு இயைந்த வாழ்வினை மேற்கொண்டிருந்தனர்‌ என்பது 
புலனாகின்றது. இதுமட்டுமின்றி, அவர்கள்‌ வாழ்வியல்‌ நிகழ்வுகளுக்கு மலர்களை 
முதன்மைப்‌ படுத்தியதே இதற்கான காரணம்‌ எனலாம்‌. மலர்களின்‌ மணமும்‌, 
வண்ணமும்‌, அழகும்‌, மென்மையும்‌ அனைவரின்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்து ஈர்க்கும்‌ 
தன்மையுடையதாகத்‌ திகழ்கின்றன. ஆதலால்‌, மக்கள்‌ மலர்களை விரும்பிச்‌ 
சூட்டிக்‌ கொண்டனர்‌ எனலாம்‌. இதைத்தவிர மலர்களை விரும்பி அணிந்து 
கொள்வதற்கு மற்றொரு காரணமுண்டு, அதுதான்‌ பாலினக்‌ கவர்ச்சியாகும்‌. 
உயிரினங்கள்‌ அனைத்தும்‌ இணைவிமைச்சு சார்ந்து ஒன்றைப்‌ பிரிதொன்று கவர்தல்‌ 
முக்கிய நிகழ்வாக நடைபெறுகின்றது. அவ்வகையில்‌ மனிதர்கள்‌ 
எதிர்பாலினத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ ஆண்‌- பெண்ணையும்‌ பெண்‌-ஆணையும்‌ 


கவர்தல்‌ அவசியமாகின்றது. 


மனித இனம்‌ கவர்ச்சியின்‌ ஊடாகத்‌ தங்களைப்‌ பலவிதங்களில்‌ ஒப்பனை 
செய்து கொள்கின்றனர்‌. இதற்கு அவர்கள்‌ இயற்கையில்‌ கிடைக்கக்கூடிய 
பொருட்கள்‌ மட்டுமின்றிச்‌ செயற்கையாக உருவாக்கப்படும்‌ பொருட்களையும்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. இவ்வகையில்‌ மலர்களை மக்கள்‌ இனக்கவர்ச்சிக்கு 
அடிப்படைப்‌ பொருளாகப்‌ பயன்படுத்தினர்‌ எனில்‌ அது மிகையாகாது. அழகியல்‌ 
நிமித்தமாகவும்‌ இனக்கவர்ச்சியின்‌ ஊடாகவும்‌ புனையப்பெற்ற மலர்கள்‌, பின்னர்‌ 
ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ ஒரு குறியீட்டுப்‌ 
பொருண்மையில்‌ பயன்படுத்தப்பட்டி ருப்பதை இலக்கியங்களின்‌ வழி அறியமுடிகின்றது. 
இன்றளவும்‌ மக்கள்‌ இனக்கவர்ச்சிக்கு அடிப்படைப்‌ பொருளாக மலர்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்‌. சங்ககால மக்கள்‌ 
அகத்தை வெளிப்படுத்துவதற்கு மலர்களை எவ்வகையில்‌ எல்லாம்‌ பயன்படுத்தினர்‌ 


என்பதை இப்பகுதியில்‌ காணலாம்‌. 
2: 3:1 மலர்கள்‌ - நாற்றம்‌ 


“வண்ணம்‌ வடிவே அளவே சுவையே 


osssessssosssssssos sosorssosssse sasosssessseses  sesssosessssors 


இன்மை உடைமை நரற்றம்‌ தீர்தல்‌ ” (தொல்‌. வேற்‌. மய! 7) 


56 


இந்நூற்பாவில்‌ மணத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ “நாற்றம்‌” என்ற சொல்‌ 
பயன்படுத்தப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ மணத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ நாற்றம்‌, மணம்‌, 
விரை, வாசம்‌ போன்ற சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. இதில்‌ நாற்றமே 
முதன்மையானதொரு இடத்தைப்‌ பெறுகின்றது. “நறிய”, “நறு”, “நறும்‌','நறை”, 
“நாறி”, “நாறும்‌” ஆகிய சொற்கள்‌ நாற்றத்தின்‌ வேர்ச்சொற்களாக இலக்கியத்தில்‌ 


இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. 


“அரிவை கூந்தலின்‌ நறியவும்‌ உளவோ நீயறியும்‌ பூவே” குறு: 2, நறிய 
நாறும்‌ நின்‌ கதுப்பு என்றேனே” நற்‌: 143), “நறுந்தண்‌ நீரள்‌ ஆரணங்கினளை ' 
(குறுந்‌:70), 'நறுந்தாது கொழுதும்‌ பொழுதும்‌/வறுங்குரல்‌ தை வருவேளேை' 
(குறுந்‌:192), தண்‌ கமழ்‌ *நறுந்தார்‌ விறலோன்‌ மார்பே” நற்‌: 304), தண்‌ 
நறுந்தகரம்‌ கமழ மண்ணி” (குறி:108), குவளையொடு பொதிந்த குளவிநாறு நின்‌ 
நறநுதல்‌ ” (குறு: 59), போதுஆர்‌ நறுந்துகள்‌ கவினிப்புறவில்‌ * ஓங்‌: 416), நறை 
அகில்‌ வயங்கிய நளிபுனம்‌ நறும்புகை ' குறு: 339), “வேங்கையும்‌ காந்தளும்‌ நாறி 
ஆம்பல்‌/மலரினும்‌ தான்‌ தண்ணியளை ' (குறு:84), “குளவி நாறும்‌ நறுநுதல்‌ 
மறப்பரொ*” (குறு: 59), “சாந்தம்‌ நாறும்‌ நறியோள்‌/கூந்தல்‌ நாறும்‌ நின்‌ மார்பே 
செய்யொ” (ஓங்‌: 240), “மெளவல்‌ நாறும்‌ பல்‌ இருங்‌ கூந்தல்‌” (குறு: 19) என்ற 
பாடல்‌ வரிகள்‌ எல்லாம்‌ நாற்றத்தைக்‌ (மணம்‌) குறிக்கும்‌ வகையில்‌ “நறிய”, “நறு”, 
*நறும்‌','நறை”, “நூறி”, “நாறும்‌” ஆகிய சொற்களால்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ நாற்றம்‌ எனும்‌ சொல்‌ பயின்றுவரும்‌ இடங்களைக்‌ 
காணும்பொழுது, அது பெரும்பான்மையான இடங்களில்‌ காமத்தின்‌ வெளிப்பாடாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. ஆதலால்‌ காமத்திற்கும்‌ நாற்றத்திற்கும்‌ மிகுந்த 
தொடர்புண்டு எனக்‌ கருதலாம்‌. அவ்வகையில்‌ மனிதர்கள்‌ தங்களுடைய காமத்தை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ நாற்றம்‌ மிகுந்த பொருட்களைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டனர்‌ என அறியமுடிகின்றது. அவ்வாறு, அவர்கள்‌ பயன்படுத்திய பொருட்கள்‌ 
பல. அவற்றுள்‌ மலர்களும்‌ ஒன்றாகும்‌. நாற்றமிகுந்த மலர்களை மக்கள்‌ விரும்பிச்‌ 
சூட்டிக்‌ கொள்வதற்கான காரணம்‌ காமவெளிப்பாடாகும்‌. 


2: 3:2 மலரணிதல்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ பதிவாகியுள்ள அனைத்து மலர்களையும்‌ மக்கள்‌ 


விரும்பிச்‌ சூட்டிக்கொள்ளவில்லை. நாற்றம்மிகுந்த மலர்களே மிகுந்தளவில்‌ 


57 


ஆண்‌, பெண்‌, இருபாலினத்தவர்கள்‌ விரும்பிச்‌ சூட்டிக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ 
காணப்படுகின்றன. அவ்வகையில்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ மணம்மிகுந்த 
மலர்களான அதிரல்‌, ஆம்பல்‌, காஞ்சி, குவளை, ஞாழல்‌, தாழை, நரந்தம்‌, நெய்தல்‌, 
பாதிரி, வேங்கை ஆகிய மலர்களைச்‌ சூட்டிக்கொண்டதைக்‌ கரந்தன்‌ நறும்‌ வண்டு 
இமீர்‌ சுடந்றுதற்‌ குறுமகவ்‌' (ஐங்‌: 254), குவளை நாறும்‌ கூந்தல்‌" முற்‌: 262), றரந்தம்‌ 
றறும்குவை இமுங்கூற்தல்‌' (குறு: 52), தண்‌ நானும்‌ நெய்தல்‌ நாறும்‌/ பீன்‌இமுங! 
கூற்தல்‌' ங்‌: 173), வெட்சி... கமழும்‌ மைஇமுங்கூற்தல்‌! (குறு: 209, தேம்கமழ்‌ 
கதுப்பீனுள்‌, அமும்பு அவிழ்நறு முல்லை” (கலி: 66) ஆகிய வரிகள்‌ 
புலப்படுத்துகின்றன. 


இதைப்‌ போன்றே ஆடவரும்‌ அதிரல்‌, அல்லி, ஆத்தி, கடம்பு, காந்தள்‌, கோடல்‌, 
காயா, குருத்து, குல்லை, குவளை, குளவி, கூதளம்‌, கூவிளம்‌, கொன்றை, செருந்தி, 
தளவம்‌, தாமரை, நறவம்‌, நீலம்‌, நெய்தல்‌, நொச்சி, பகன்றை, பனை, பாங்கர்‌, பாதிரி, 
பிடவம்‌, பிண்டி, முல்லை, வாகை, வெட்சி, வேங்கை ஆகிய மலர்களைக்‌ 
கண்ணியாகவும்‌ தாராகவும்‌ சூட்டிக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ 


காணப்படுகின்றன. 


இவ்விரு பாலினத்தவரும்‌ மலர்களை எத்தன்மையில்‌ அணிந்து 

கொள்கின்றனர்‌ என நோக்கும்பொழுது, அவர்கள்‌ தனித்த மலரினைச்‌ 
சூட்டிக்கொண்டதற்கான பதிவுகள்‌ மிகக்‌ குறைந்தளவில்‌ காணப்படுகின்றன. 
மலர்களைக்‌ கொத்தாகவோ, கோர்த்தோ, தொடுத்தோ சூட்டிக்‌ கொண்டதற்கான 
பதிவுகளே பல பாடல்களின்வழி அறியமுடிகின்றன. ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட மலர்கள்‌ 
சேர்த்துத்‌ தொடுக்கப்பட்ட கோவை “மாலை” எனக்‌ குறிக்கப்படுகின்றது. இதனைச்‌ 

“சுக்கை தொடையல்‌ தொங்கல்‌ கத்திகை 

அலங்கல்‌ கண்ணி தெரியல்‌ தாரே 

அணீியல்‌ தாமம்‌ ஒலியல்‌ சூட்டு 

கோதை மசு்சரி மாலையின்‌ கூற்றே ” (நீ: 1326) 

“சூட்டே இலம்பகம்‌ நுதலணி மாலை ” (மீற! :1327 

“கோத்து மலரே மத்தக மாலை ” (பங்‌: 1328) 

“பிணைய வென்பது பீன்னிய மாலை "(ந :1329) 
எனப்‌ பிங்கல நிகண்டு மாலை வகையின்‌ பல அமைப்பினைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
ஆனால்‌, சங்க இலக்கியத்தில்‌ கண்ணி, கோதை, தாமம்‌, தார்‌, தெரியல்‌, தொடலை, 
தொடை, பிணையல்‌, படையல்‌, மாலை ஆகிய சொற்கள்‌ மலர்மாலையைக்‌ குறிக்கும்‌ 


வகையில்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. (பார்க்க: பின்னிணைப்பு: 5) 


58 


2: வ: 2:1 கண்ணி - மாலை 
ஆடவர்‌ தலையில்‌ சூட்டிக்கொள்ளும்‌ மலர்மாலையின்‌ வகை “கண்ணி 
என்பர்‌. கண்ணி (பூச்சரத்தில்‌) நாரில்‌ கட்டப்பட்டிறுக்கும்‌ இரண்டு அல்லது 
இரண்டிற்கும்‌ மேற்பட்ட பூத்தொகுப்பு' என அகராதி (க்ரியா.: த: அ: ப: 244) 
குறிப்பிடுகின்றது. இதன்மூலம்‌ ஒன்றிற்கும்‌ மேற்பட்ட மலர்வகைகளைச்‌ சேர்த்துக்‌ 
கட்டப்பட்ட மாலையைக்‌ கண்ணி எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதனைக்‌ கரர்‌ 
நறு! கடம்பின்‌ கண்ணி சூடி முற்‌: 34), கரயம்பூங கண்ணீ” (கலி: 103), கரந்தன்‌ 
அம்‌ கண்ணி, கொலைவில்‌ வேட்டுவர்‌ (பதி: 30), குல்லை கண்ணி: (குறு: 17, 
குவவியொடு மிடைந்த கூதுவங்‌! கண்ணீ' (அகம்‌: 272), முல்லை நறவோடு 
அமைந்த தெரி மலர்க்‌ கண்ணி' (கலி: 97, தேம்பாய்‌ புன்னை மெல்இணர்க்‌ கண்ணி 
மிலைந்த மைந்தர்‌ (புறம்‌: 24), வேங்கைக்‌ கண்ணியன்‌” (அகம்‌: 282) ஆகிய பாடல்‌ 
வரிகள்‌ எல்லாம்‌ ஆண்மகன்‌ பலவிதமான மலர்களாலாகிய கண்ணி சூட்டிக்கொண்டான்‌ 
எனத்‌ தெளிவுபடுத்துவதின்மூலம்‌ அறியலாம்‌. 
“மலையவும்‌ நீலத்தவும்‌ சினையவும்‌ சுனையவும்‌ 
வண்ண வண்னணத்த மலர்‌ ஆய்பு வீரைஇமய 
குண்றறுமழ்‌ தொடையல்‌ வெண்போழ்க்‌ கண்ணி 
நலம்பெறு சென்னி, நாம்‌ உறமிலைச்சி '! (குறி: 113-116) 
எனும்‌ வரிகளில்‌, மலை, நிலம்‌, சினை, சுனை ஆகிய இடங்களில்‌ பூத்த வண்ண 
வண்ண மலர்களைத்‌ தொடுத்த கண்ணியை ஆண்மகன்‌ தன்‌ சென்னியில்‌ 
சூட்டிக்‌ கொண்டதைக்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 
இதேபோன்று கலித்தொகையில்‌ பாடல்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
“மெல்இணர்க்‌ கொன்றையும்‌, மென்மலர்க்‌ கரயாவும்‌ 
புல்இலை வெட்சியும்‌ பீடவும்‌ தனவவும்‌ 
குல்லையும்‌ குருந்தும்‌ கோடலும்‌ பா௩கமும்‌ 
கல்லவும்‌ கடத்தவும்‌ கமழ்கண்ணி மலைந்தனர்‌ 
பல்லான்‌ பொதுவர்‌, கதழலீிடை கோவ காண்மரர்‌” (கலி: 103) 
என்ற கலித்தொகைப்‌ பாடலில்‌,கல்லிடத்தும்‌ காட்டினிடத்தும்‌ மலர்ந்த மலராகிய 
கொன்றை, காயா, வெட்சி, பிடவு, முல்லை, குல்லை, குருந்து, காந்தள்‌, பாங்கர்‌ முதலிய 
பலவகை மலர்களாலான மணம்கமழும்‌ கண்ணியை ஆயர்குல இளைஞர்‌ சூட்டிக்‌ 
கொண்டதாகக்‌ குறிக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. 
இதன்மூலம்‌ பலவகை மலர்களாலான கண்ணியை ஆடவர்‌ தங்கள்‌ தலையில்‌ 


சூட்டிக்கொண்டமையை அறியமுடிகின்றது. 


59 


2: 3: 2:2 கோதை - மாலை 
பெண்கள்‌ கூந்தலில்‌ சூட்டிக்கொள்ளும்‌ மாலை வகை “கோதை” எனக்‌ குறிப்பர்‌. 
'வண்டூபடு பீமுளிய தாழிமு௩! கூந்தல்‌ 
சுமும்புண வீரித்த பெரழுழ்தண்‌ கோதை ” (அகம்‌: 137 
என்ற அடிகள்‌, பெண்ணொருத்தி தம்‌ கூந்தலில்‌ வண்டுகள்‌ தேன்‌ உண்ணும்படி 
மலர்ந்த பூக்களாலாகிய பெருந்தண்‌ கோதையினையும்‌ உடையவள்‌ எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. 
குறிஞ்சிப்பாட்டில்‌ தலைவியும்‌ தோழியும்‌ பலவிதமான மலர்களால்‌ 
தொடுக்கப்பட்ட கோதையைத்‌ தங்கள்‌ மெல்லிய கருமையான கூந்தலில்‌ சூட்டிக்‌ 
கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது (குறி: 102-104). கூந்தல்‌ மகளீர்‌ கேரதைக்‌ 
கூட்டும்‌” (நற்‌: 145) என்பதில்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலுக்குக்‌ கோதையை 
அணிந்து கொண்ட நிலையைக்‌ காணலாம்‌. அணிமலர்‌ முண்டகத்து ஆய்‌ 
பூங்ககோதை/ மணீமமுவ்‌ இம்பால்‌ வண்டுபடத்‌ தைஇ மும்‌: 245) இதில்‌ பெண்கள்‌ 
தங்கள்‌ கூந்தலில்‌ வண்டுகள்‌ மொய்க்கும்படி கழிமுள்ளியின்‌ நுண்ணிய 
கோதையைச்‌ சூடிக்கொண்டு கடலில்‌ நீராடியதாகக்‌ குறிக்கப்படுகின்றது. 
“கொடுங்குழை மகளீர்‌ கோதை சுட்டி” (புறம்‌: 304) எனும்‌ வரியில்‌ பெண்கள்‌ 
தங்கள்‌ கூந்தலில்‌ கோதையைச்‌ சூட்டிக்கொண்டதை அறியமுடிகின்றது. மேலும்‌, 
குவளை, முண்டகம்‌, முல்லை எனப்‌ பல மலர்களைப்‌ பெண்கள்‌ கூந்தலில்‌ கோதையாக 


அணிந்து கொண்ட நிலையைச்‌ சங்கப்பாடல்கள்‌ பல தெளிவுபடுத்துகின்றன. 


2:3: 2:3 தாமம்‌ - மாலை 

பரிபாடலில்‌ வையை ஆற்றினைச்‌ சிறப்பித்து வர்ணிக்கும்‌ பகுதியில்‌ தாமம்‌ 

தொடர்பான பதிவு காணப்படுகின்றது. I 

“கிருமமுத முன்துழை சேர்‌ புனற்கண்‌ துய்ப்பார்‌ 

தாமம்‌ தலைபுனைபேளம்‌ நீர்‌ வைரை” (பீ: 7 
இவ்வரிகள்‌, வையையில்‌ நீராடவரும்‌ மக்கள்‌ அணிந்திருக்கும்‌ மாலையை 
வையை ஆறு கவர்ந்து, புனைந்து கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 
புலவன்‌ வையை ஆற்றின்‌ அழகைப்‌ பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. இப்பதிவினைத்‌ 
தவிர வேறு இடங்களில்‌ மலர்மாலையைக்‌ குறிக்கும்வகையில்‌ “தாமம்‌” குறித்த 


பதிவினைக்‌ காணமுடியவில்லை. 


60 


2: 3: 2:4 தார்‌ - மாலை 

ஆடவர்‌ மார்பில்‌ அணிந்துகொள்ளும்‌ பெரிய மலர்மாலை “தார்‌” எனக்‌ 
குறிப்பர்‌. குறிஞ்சிப்பாட்டில்‌ ஆண்மகன்‌, தன்‌ அகன்ற மார்பில்‌ பேரணிகலன்களோடு 
நறிய தார்‌ பொலியுமாறு சூடிக்கொண்டு வந்ததாகச்‌ சுட்டப்படுகின்றது 
(குறி: 120-122). ஆடவர்‌, பெண்டிரோடு கூடிப்‌ புனலாடிய பொழுதும்‌ ஆடவர்‌ 
மார்பிலுள்ள பூந்தார்‌ அழகிழந்த நிலையைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌ (அகம்‌: 6). 
பெண்ணொருத்தி, ஆண்‌ சூடியிருந்த தண்ணிய நறுமணம்‌ கமழும்‌ தாரினை 
அறுத்து அவனோடு ஊடல்‌ கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 306). 
தண்தார்‌ அகலம்‌ வண்டு இமீர்பு அத ' (முற்‌: 238) இவ்வரி, ஆண்மகன்‌ தன்மார்பில்‌ 
வண்டுகள்‌ மொய்க்கும்படி அழகிய, குளிர்ந்த தாரினையுடையவன்‌ எனக்‌ 
குறிக்கின்றது. இதைப்போன்று மற்றொரு பாடலில்‌, நெய்தல்‌ நறுமலரைச்‌ 
செருந்தியோடு கலந்து புனையப்பெற்ற நறிய தாரினை மணங்கமழும்‌ மார்பினை 
உடையவன்‌ (ஐங்‌: 182) எனக்‌ குறிப்பதன்மூலம்‌ மணம்மிகுந்த மலர்மாலையை 


ஆடவர்‌ தங்கள்‌ மார்பில்‌ சூட்டிக்கொண்ட தன்மை அறியலாம்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ மன்னர்கள்‌ “தார்‌” என்னும்‌ மாலை வகையைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டதற்கான பதிவு மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. தாரினையுடையவன்‌ 
கிள்ளிவளவன்‌ (புறம்‌: 69), அண்டிரன்‌ தண்ணிய தாரினை உடையவன்‌ (புறம்‌: 241), 
இமையவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ தன்‌ மார்பில்‌ பசிய தாரினை உடையவன்‌ 


(பதி:11) எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


இப்பதிவுகளின்வழி அரசர்கள்‌ தார்‌ மாலையைச்‌ சூட்டிக்‌ கொண்டமை 
தெளிவுபடுகின்றது. மலர்களாகிய தாரினை மன்னர்கள்‌ அணிந்துகொண்டதற்கான 
பதிவு குறைந்தளவில்‌ காணப்படுகின்றது. பெருமளவில்‌ பொன்னாலாகிய தாரினை 
அணிந்து கொண்டதற்கான பதிவுகள்‌ சங்க இலக்கியத்தில்‌ காணப்படுகின்றன. 


2:3:2:5 தெரியல்‌ - மாலை 

ஆடவர்‌ சூட்டிக்கொள்ளும்‌ மலர்மாலை வகையைத்‌ “தெரியல்‌” என்பர்‌. 
உழிதை, கடம்பு, நொச்சி, பகன்றை, வேம்பு ஆகிய மலர்களால்‌ தெரியல்‌ மாலைகள்‌ 
தொடுக்கப்பட்டதற்கான பதிவுகள்‌ இடம்பெற்றுள்ளன. “சீறியிலை உழிஞைத்‌ 
தெரியல்‌ (பதி: 63), கரர்றறு௩! கடம்பின்‌ பரசிலைத்‌ தெரியல்‌' (அகம்‌: 8) ஒண்குரல்‌ 
நறெொச்சித்‌ தெரியல்‌ சூடி முற்‌: 200) கமுஞ்சினை வேம்பீன்‌ தெரியலோன்‌ அல்லன்‌" 
(புறம்‌: 23) எனும்‌ வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 


61 


“கண்ணி கட்டிய கதிர அன்ன 

ஐண்குரல்‌ நொச்சீத்‌ தெரியல்‌ சூடி 

மரறுகிடறழ்‌ தன்ன அ௮அகனெடும்‌ தெருவில்‌ 

சாறெனறுவலும்‌ முதுவாய்க்‌ குயவ” (நற்‌ : 200) 

எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌, திருவிழா நடைபெறும்‌ நாளினை ஊர்மக்களுக்குத்‌ 

தெரியப்படுத்தும்‌ வகையில்‌ குயவன்‌ ஒருவன்‌ நொச்சித்‌ தெரியலைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ “கண்ண கட்டிய கதிர அன்ன/ஒண்குரல்‌ 
நொச்சித்‌ தெரியல்‌ சூடி ' என்பதின்மூலம்‌ கண்ணி என்பது ஆண்மகன்‌ தலையில்‌ 
சூடிக்கொள்ளும்‌ மலர்மாலை எனக்‌ கண்டோம்‌. இதில்‌ கண்ணி என்ற சொல்லை 
அடுத்து, ஒள்ளிய பூங்கொத்தினையுடைய நொச்சி தெரியலைச்‌ சூடியதாகக்‌ 
குறிப்பதினால்‌, தெரியல்‌ மாலையை எப்பகுதியில்‌ சூட்டிக்கொண்டனர்‌ என்பதில்‌ ஐயம்‌ 
எழுகின்றது. இதனைத்‌ தெளிவுப்படுத்தும்‌ வகையில்‌ புறநானூற்றுப்‌ பாடல்‌ 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

“அமல்‌ புரிற்த அடர்‌ தாமரை 


அது அடர்ந்த றூழ்‌ பெய்து, 
புனை வினைப்‌ பொலிந்த பொலன்‌ நறுற்‌ தெரியல்‌ 


பாறு மீர்‌ இழுந்தலை பொலியச்‌ சூடி ” (பழம்‌ : 29) 

என்ற அடிகள்‌, சோழன்‌ நலங்கிள்ளி தன்னை நாடி வந்த பாணர்‌ சுற்றம்‌ 
மகிழும்படி அவர்களுக்குப்‌ பொன்னால்‌ ஆகிய தாமரைப்‌ பூவினைக்‌ கம்பியில்‌ 
கோர்த்து நன்கு அலங்கரிக்கப்பட்ட தெரியலை அவர்களுக்குக்‌ கொடுத்தான்‌. 
இதனைப்‌ பாணர்கள்‌ தங்கள்‌ தலைப்‌ பொலிவு பெறும்படி சூடிக்கொண்டதைத்‌ 
“செரியல்‌ பாறுமயிர்‌ இருந்தலை பொலியச்‌ கூடி ' எனும்‌ வரி விளக்குவதைக்‌ 
காணலாம்‌. இதன்வழித்‌ தெரியல்‌ மலர்மாலையைத்‌ தலையில்‌ சூட்டிக்கொண்டமை 
தெளிவுபடுகின்றது. இம்மலர்மாலை தொடர்பான பதிவு குறைந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. 
2: 3: 2:6 தொடலை - மாலை 

மலர்களைத்‌ தொடுத்துக்‌ கட்டப்பட்ட மாலைத்‌ “தொடலை” எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ தொடலை மாலை 
வகையைச்‌ சூட்டிக்கொண்டதாக அறியமுடிகின்றது. அரீபெய்‌ சிலம்பீன்‌ ஆம்பல்‌ 
அம்தொடலை' (அகம்‌: 6) என்பதில்‌ ஆம்பல்‌ மலராலாகிய அழகிய தொடலை 
மகளிர்‌ சூட்டிக்‌ கொண்டதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. நெய்தல்‌ மலருடன்‌ 
இலையை இடையிட்டுத்‌ தொடுத்த தொடலையைப்‌ பெண்ணுக்கு ஆண்‌ 
சூட்டியதை நற்றிணை குறிப்பிடுகின்றது (நற்‌: 138). 


62 


“அகல்‌ அழை மலர்ந்த அமும்பு முதிர்‌ வேங்கை 
ஒவ்‌ இலைத்‌ தொடலை தைது, மெல்லென 


நல்வரைறரடன்‌ ......ஙி கை க்‌ (அகம்‌: 105) 
மேற்கண்ட வரிகளில்‌, மலைநாட்டைச்‌ சேர்ந்த ஆண்மகன்‌ வேங்கையின்‌ 
ஒள்ளிய இலை கலந்த தொடலையை அணிந்து கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 
“பீீபினசைக்‌ கலித்த வீறறுமல்லை 
அடு தலைச்‌ துமுவீன்‌ தோடு தலைப்பெயர்க்கும்‌ 
வன்கை இடையன்‌ எல்லிப்‌ பரீஇ, 
வெண்போழ்‌ தைஇய அலங்கல்‌ அம்‌ தொடலை 
மறுகுடன்‌ கமழும்‌ மாலை, 
சீறுகுடிப்‌ பரக்கத்து எம்‌ பெறு நகரானே" (மம்‌: 169) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌, இடையனொருவன்‌ இரவிலே பூத்த முல்லை 
நறுமலரைக்‌ கொய்து, அதனுடன்‌ பனங்குருத்தின்‌ போழ்தைச்‌ சேர்த்துத்‌ 
தொடுக்கப்பட்ட தொடலையைச்‌ சூட்டிக்கொண்டு தெருவிலே மணம்‌ கமழும்படி 


சென்றதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


இப்பதிவுகளில்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ தொடலை 
மாலையைச்‌ சூட்டிக்கொண்டதை அறியமுடிகின்றது. “*தொடலை” சொல்‌ தவிர 
“தொடை”, “தொடையல்‌” ஆகிய சொற்களும்‌ காணப்படுகின்றன. “தெொடலை 
அயமெொடு கடல்‌ உடன்‌ அடியும்‌” (அகம்‌: 110), “கடல்‌உடன்‌ ஆடியும்‌ கானல்‌ 
அல்கியும்‌/ தொடலை ஆயமொடு தமுூஉ௨௮அணி அயர்ந்தும்‌, (குறு: 294) எனும்‌ 
வரிகளில்‌ மாலைப்‌ போல்‌ மகளிர்‌ எல்லாம்‌ ஒன்று சேர்ந்து குரவை ஆடியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதன்மூலம்‌ தொடலை என்பது ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்ட 
நிலையைச்‌ சுட்டுகின்றது. 


2: 8: 2:7 படலை - மாலை 

மலரும்‌ தழையும்‌ விரவித்‌ தொடுக்கப்பட்ட மாலை “படலை” எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. படலைக்‌ கண்ணிப்‌ பமாஎர்‌ எறுழ்த்‌ திணிதோன்‌' (பெமும்‌:60, 
நெடு: 37 எனும்வரியில்‌, “படலைக்‌ கண்ணி” எனக்‌ குறிப்பதினால்‌, ஆடவர்‌ தலையில்‌ 
சூட்டிக்கொள்ளும்‌ மாலை வகையைச்‌ சேர்ந்தது எனத்‌ தெளிவுபடுகின்றது. 


“ீகோட்டவும்‌ கெொடியவும்‌ விரைஇ, காட்ட 
பல்பூ மிடைந்த படலைக்‌ கண்ணீ, 


ஒன்றுஅமர்‌ உடுக்கை, கூம்ஆர்‌ இடையன்‌” (பெமும்‌: 173-174) 


63 


இவ்வரிகள்‌, இடையன்‌ கோட்டுப்பூ, கொடிப்பூ முதலிய பலவகை மாலைகளை 
விரவித்‌ தொடுக்கப்பட்ட படலையைச்‌ சூட்டிக்கொண்டதைக்‌ குறிக்கின்றன. 
“கருவி வானம்‌ கரர்‌ சீழற்து ஆர்ப்ப, 
பமழுவம்‌ செய்தன பைங்கொடி முல்லை 
பல்லான்‌ கோவலர்‌ படலை கூட்டும்‌” (ஓங்‌: 476) 
என்ற அடிகளில்‌, கோவலர்‌ கார்ப்பருவத்தில்‌ மலர்ந்த முல்லை மலருடன்‌ 
தழையை இடையிடையே விரவித்‌ தொடுக்கப்பட்ட படலையைச்‌ சூட்டிக்‌ 


கொண்டதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


2:3: 2:8 பிணையல்‌ - மாலை 


மலர்கள்‌ ஒன்றோடு ஒன்று பிணைத்துக்‌ கட்டப்பட்ட மாலை “பிணையல்‌” எனக்‌ 
கூறப்படுகின்றது. குமூஉக்கண்‌ பிணையம்‌ கோதை மகளிர்‌ (மலை: 349) ணை 
அல்‌ அம்‌ கண்ணீப்‌ பெமும்‌ பூட்‌ சென்னி” (அகம்‌: 44), பரீணையல்‌ அம்‌ கண்ணி, 
மிலைந்து, மணி ஆர்ப்ப' (கலி: 139) எனும்‌ வரிகளில்‌ ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவரும்‌ பிணையல்‌ மாலையைச்‌ சூட்டிக்கொண்டமை தெளிவுபடுகின்றது. 
“இவன்‌ இவவ்‌ இம்பால்‌ பற்றவும்‌ இவவ்‌இவன்‌ 
துணைமலர்ப்‌ மில்ஸ்‌ இவர்‌ 
மணம்‌ மகீழ்‌ இயற்கை காட்டியோபோ. ” (குறு: 229) 
என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌, காதலனும்‌ காதலியும்‌ இளமைப்‌ பருவத்தில்‌ 
சண்டையிட்டுக்‌ கொண்டனர்‌. இன்று அவர்கள்‌ இருவரும்‌ இணைந்திருப்பதைத்‌ 
துணைமலாப்‌ பிணையல்‌ அன்ன ' எனச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. இதில்‌ பிணையல்‌ 
என்பது இரண்டு வகை மலர்களால்‌ தொடுக்கப்பட்ட மாலை, ஒன்றோடு ஒன்று 
பிணைந்திருக்கும்‌ (சேர்ந்திருக்கும்‌) நிலையைப்‌ பிணையல்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ 


காணலாம்‌. 


2:3:2:9 மாலை 

சங்க இலக்கியத்தில்‌ “மாலை” எனும்‌ சொல்‌ மலர்மாலைகளைக்‌ குறிக்கும்‌ 
பொதுச்‌ சொல்லாகவும்‌, பொன்‌ மற்றும்‌ மணிமாலையைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகவும்‌ 
பதிவாகியிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. இதைத்தவிர மாலைப்‌ பொழுதைக்‌ 
(காலம்‌) குறிக்கும்‌ வகையில்‌ சங்க இலக்கியத்தில்‌ மிகுந்தளவில்‌ பதிவுகள்‌ 
காணப்படுகின்றது. மலர்‌ மற்றும்‌ மணி மாலையைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ மாலை 


குறைந்தளவிலேயே பதிவாகியிருப்பது குறிக்கத்தக்கதாகும்‌. 


64 


“தும்பை மாலை இவமுலை 
றுண்பூண்‌ ஆகம்‌ விலங்கு வேளை (ஐங்‌: 127 
எனும்‌ வரிகள்‌, பெண்ணொருத்தி தும்பை மலராலாகிய மாலையைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டது பதிவாகியிருக்கின்றது. “தும்பை மாலை இளமுலை” என்பதனால்‌ 
மலர்மாலையைக்‌ கழுத்தில்‌ அணிந்துகொண்ட நிலையை அறியமுடிகின்றது. 
ன்‌ வ ப்பட, 117 
இதழ்கவீன்‌ அழீநற்த மாலையொடு சரந்துபுலர்‌ 
பல்பெொழி மரர்ட;, நின்பெயர்‌ வாழியரோ” (பதி: 48) 
மேற்கண்ட பாடலில்‌, செங்குட்டுவன்‌ பகைவர்‌ நாட்டைத்‌ தீக்கிரை ஆக்கியதால்‌ 
அந்‌ நாட்டின்‌ நெருப்பின்‌ அனலால்‌, அவன்‌ மார்பில்‌ அணிந்திருந்த அழகிய 
இதழ்களையுடைய மாலை வாடியதாகவும்‌, பூசிய சந்தனமும்‌ புலர்ந்ததாகவும்‌ 


குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 


மடல்மர ஊர்ந்து மாலை சூடி” (ந்‌: 377] என்ற வரியில்‌, ஆண்மகன்‌ தான்‌ 
விரும்பிய பெண்ணை அடையவேண்டும்‌ எனக்‌ கருதி மடல்‌ ஏறியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌ அவன்‌ பல மலர்களாலாகிய மாலையைச்‌ சூடிக்‌ 
கொண்டதைக்‌ காணலாம்‌. மேற்குறிப்பிட்ட பதிவுகளை நோக்கும்பொழுது ஆண்‌, 
பெண்‌ இருபாலரும்‌ மார்பில்‌ சூட்டிக்கொள்ளும்‌ மலர்மாலையின்‌ வகையை மாலை 


எனும்‌ பொதுச்‌ சொல்லால்‌ வழங்கப்பட்டமையை அறியமுடிகின்றது. 


மேற்குறிப்பிட்ட அனைத்துப்‌ பதிவுகளையும்‌ நோக்கும்‌ பொழுது ஆண்மகன்‌ 
சூட்டிக்கொள்ளும்‌ தார்‌ மாலை வகை தவிர, பிற மலர்மாலைகள்‌ எல்லாம்‌ ஆண்‌, 
பெண்‌ இருபாலினத்தவரும்‌ தலையில்‌ சூட்டிக்கொள்ளும்‌ மலர்மாலையின்‌ 
வகையைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்வழித்‌ 
தலைப்‌ பகுதியில்‌ பலவகையிலான மலர்மாலையினைச்‌ சூட்டிக்கொண்ட 
தன்மையை அறியமுடிகின்றது. 
மலர்களைத்‌ தலைப்பகுதியில்‌ மட்டுமின்றி, காதிற்குக்‌ குழையாகவும்‌ கைக்கு 
வளையாகவும்‌ பலவிதங்களில்‌ அணிந்து கொண்டதையும்‌ காணமுடிகின்றது. 
“குவளைக்‌ குழைக்‌ காதின்‌ கோலச்‌ செவீயின்‌ 
இவவ செரீஇ நான்கு வீழி படைத்தாள்‌ ” (பரி: 17 
எனும்‌ அடிகள்‌, பெண்ணொருத்தி காதில்‌ குவளை மலரைச்‌ சூட்டிக்‌ 


கொண்டதைக்‌ குறிக்கின்றது. அக்காட்சியைப்‌ பார்ப்பதற்குக்‌ குவளை மலர்கள்‌ 


65 


கண்களை ஒக்கும்‌. கண்கள்‌ இரண்டும்‌ குவளை மலரை ஒக்கும்‌. மேலும்‌ 
அக்காட்சி பார்ப்பதற்கு நான்கு கண்கள்‌ போன்றிருப்பதாகக்‌ கூறப்படுவதைக்‌ 
காணலாம்‌. இதுமட்டுமின்றி அசோகந்‌ தளிரினைக்‌ காதிற்‌ செருகிக்‌ கொள்வதும்‌ 
உண்டு. இதனைக்‌ “கடிமலர்ப்‌ பிண்டி கரதிற்‌ செரீஇ' (பரி: 1) எனப்‌ பரிபாடல்‌ 


குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


பெண்கள்‌ குவளை, ஆம்பல்‌ இவற்றின்‌ தண்டினைக்‌ கையில்‌ வளையாக 
அணிந்து கொள்வர்‌. இதனை ஆம்பல்‌ வவ்னீத்‌ தொடிக்கை மகளீர்‌ (புறம்‌: 63) 
என்றும்‌, 'பவவ வளை செழறிந்தான்‌ கண்டு அணிற்தான்‌ பச்சைக்‌/ குவளைப்‌ 
பசுந்தண்டு கொண்டுி' (பரி: 1) என்றும்‌ சுட்டுவதின்மூலம்‌ அறியலாம்‌. பவள 
வளையைக்‌ கையில்‌ செறித்த ஒருத்தியைக்‌ கண்டு மற்றொருத்தி குவளைப்‌ பூவினது 
மரகதம்‌ போலும்‌ பச்சைத்‌ தண்டை வளையலாகத்‌ தன்‌ கையில்‌ அணிந்துகொண்ட 
நிலையைப்‌ பரிபாடல்வழிக்‌ காணமுடிகின்றது. 

சங்க இலக்கியத்தில்‌ மக்கள்‌ மலர்களைக்‌ குழையாகவோ, வளையாகவோ சூட்டிக்‌ 
கொண்டதற்கான பதிவுகள்‌ மிகக்குறைந்த அளவிலேயே இடம்பெற்றிருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. மலர்களைக்‌ கண்ணியாகவும்‌ கோதையாகவும்‌ தாராகவும்‌ 
தெரியலாகவும்‌ பிணையலாகவும்‌ மற்றும்‌ மலையாகவும்‌ பலவகையில்‌ தொடுக்கப்பட்ட 
அல்லது கோர்க்கப்பட்ட மலர்மாலையைச்‌ சூட்டிக்கொண்டதாகவும்‌ பதிவுகள்‌ 


காணப்படுகின்றன. 


இவ்வாறு மலர்களைத்‌ தனித்துச்‌ சூட்டிக்கொள்ளாது மாலை வகையாக 
அணிந்து கொள்வதற்கான காரணமுண்டு. தனித்த மலரின்‌ மணத்தைக்‌ காட்டிலும்‌ 
பல மலர்கள்‌ சேரும்பொழுது அம்மலர்களின்‌ மணம்‌ இன்னும்‌ மிகுந்தளவில்‌ 
இருப்பதே இதற்கான காரணமாகும்‌. இதனால்தான்‌ மக்கள்‌ தங்கள்‌ காமத்தை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களைத்‌ தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்கின்றனர்‌. 
அவ்வகையில்‌ அவர்கள்‌ அன்றலர்ந்த மலர்கள்‌, மலரும்‌ தருவாயில்‌ இருக்கும்‌ 
“போது”, “முகை” வகையினைச்‌ சேர்ந்த மலர்கள்‌ மற்றும்‌ பல வண்ண மலர்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து விரும்பிச்‌ சூட்டிக்கொள்வதை அறியலாம்‌. இவ்வகையான மலரின்‌ 
தன்மையை நோக்கும்பொழுது அதன்‌ நிறம்‌, மணம்‌, வடிவம்‌ ஆகியன 
அகவெளிப்பாட்டிற்கு முக்கியப்‌ பங்கினை வகிக்கின்றன. இனி ஆண்‌, பெண்‌ 
இருபாலர்‌ தங்கள்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ மணம்மிகுந்த மலர்களை 


எத்தன்மையில்‌ சூட்டிக்கொண்டனர்‌ என்பதைக்‌ காணலாம்‌. 


66 


2: 3: 3 மலர்கள்‌ - கவர்தல்‌ (பெண்‌) 
மணம்மிகுந்த மலர்களைப்‌ பெண்டிர்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ தனித்துச்‌ 
சூட்டிக்கொள்ளாமல்‌ கோதையாகப்‌ புனைந்து கொண்டதற்கான பதிவே 
மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. 
“வண்டுபடுபு இமுளிய, தாழ்இமுங்கூற்தல்‌ 
சுமும்பு உண லீரிற்த பெழுழ்தண்‌ கோதை (அகம்‌: 137 
எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌, பெண்ணொருத்தி வண்டுகள்‌ மொய்க்கும்படி 
மலர்ந்த மலரைக்‌ கோதையாகச்‌ சூடிக்கொண்டாள்‌ என்பதில்‌ அன்றலர்ந்த 
புதுமலரினைச்‌ சூட்டிக்கொண்ட தன்மை புலப்படுவதைக்‌ காணலாம்‌. 
“பொன்அடர்றழ்‌ தன்ன ஒன்‌இணர்ச்‌ செழுந்தீப்‌ 
பல்மலர்‌ வேய்ந்த நலம்பெறு கோதையவ்‌, (அகம்‌: 280) 
கோதை இணர்‌, குறு௩ கால்‌, காஞ்சீப்‌ 
போதுஅவிழ்‌ றறுற்தாது அணிந்த கூந்தல்‌ " (அகம்‌; 296) 
மேற்கண்ட பாடல்களில்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ மலர்களைக்‌ 
கோதையாகவும்‌ இணராகவும்‌ சூட்டிக்கொண்ட நிலை குறிப்பிடப்படுகின்றது. 
காசர்சி போது அவிழ்‌ நறுந்தாது அணிந்த கூந்தல்‌ ' என்ற வரியில்‌ “போது அவிழ்‌” 
என்ற சொல்‌ மலரும்‌ நிலையிலுள்ள காஞ்சி மலரினைப்‌ பெண்‌ தன்‌ கூந்தலில்‌ 
அணிந்து கொண்டாள்‌ எனச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. இதைப்போன்றே 
“ஃவெட்சித்‌/ தளை அவிழ்‌ பல்பேரது கமழும்‌/ மைதஇமுங்‌ கூற்தல்‌ மடற்தை 
நட்பே (குறு! 209) என்ற வரியில்‌, வெட்சி மலரினைக்‌ குறிப்பிடும்பொழுது 
'கதுளைஅவிழ்‌ பல்போது எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. வெட்சி மலர்‌ முகைப்‌ 
பருவத்திலிருந்து அவிழ்ந்து மலரும்‌ தன்மையில்‌ உள்ள மலரினைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டதாகக்‌ குறிக்கப்படுகின்றது. இத்தன்மையிலுள்ள மலரினை அணிந்து 
கொள்வதற்குக்‌ காரணம்‌ மலரின்‌ நாற்றம்‌ முழுமையாகக்‌ கூந்தலை 
மணமுடையதாகச்‌ செய்வதால்‌ முகை அவிழும்‌ நிலையிலுள்ள மலர்களைக்‌ 
காமத்தின்‌ வெளிப்பாடாக அணிந்து கொண்டனர்‌ எனக்‌ கருதலாம்‌. 
“கொய்குகதேர்‌ வாழ்க்கை யஞ்சீழைத்‌ தும்பீ 
காமக்‌ செப்பாது கண்டது மொழியோ 


ப்மிலியது கெழீஇய நட்பின்‌ மயிலீியற்‌ 
செழியெிழ்‌ றரீிவை கூற்தலின்‌ 


நழறியவு முவவோ நீ பறியும்‌ பூவே” (குறு. 2) 


67 


எனும்‌ பாடலில்‌, ஆண்‌, பெண்ணின்‌ கூந்தல்‌ நலனைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாராட்டுவதாக அமைந்துள்ளது. இதில்‌ வண்டினம்‌ பல வண்ண மலர்களின்‌ 
மணத்தினை அறிந்திருக்கும்‌ தன்மையுடையது. அத்தன்மையுடைய வண்டுகள்‌ 
பெண்ணின்‌ கூந்தலைச்‌ சுற்றிச்‌ சுற்றி மொய்ப்பதற்குக்‌ காரணம்‌ மலரின்‌ 
மணத்தைவிடக்‌ கூந்தலுக்கு மிகுந்தமணம்‌ இருக்குமோ ? என வியந்து இறையனார்‌ 
பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. இதில்‌ பெண்ணொருத்தி தன்‌ கூந்தலில்‌ வண்டுகள்‌ 
மொய்க்கும்படி மலரினைச்‌ சூட்டிக்கொண்டாள்‌ என்பதால்‌, அவள்‌ தன்‌ காமத்தை 
ஆணுக்கு உணர்த்தும்‌ வகையில்‌ (வெளிப்படுத்தும்‌ அன்றலர்ந்த மணம்மிகுந்த 
மலரினைச்‌ சூட்டிக்கொண்ட தன்மை புலப்படுகின்றது. 
இனக்கவர்தலின்‌ அடிப்படையில்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ அன்றலர்ந்த 
நாற்றமுடைய மலரினைச்‌ சூட்டிக்கொண்ட தன்மை பல பாடல்களில்‌ புலப்படுவதைக்‌ 
காணலாம்‌. 
“வீழ்துணை தழீஇ, வியல்‌ வீசும்பு கமழ 
நீர்‌ திரண்டன்ன கோதை பீறக்கு இட்டு 
அய்கோல்‌ அவீர்தொடி வீவங்க வீசி 
போது அவிழ்‌ புதுமலர்தெரு உடன்கமழ 
மேதகு தகைய மிகுறலம்‌ எய்தி, 
பெறும்‌ பல்குவளைச்‌ சுமும்புபடு பல்மலர்‌ 
தீறற்து மேரந்தன்ன சீறந்து கமழ்‌ நரழ்றுத்து, 
கொண்டல்‌ மலர்ப்புதல்‌ மானப்பூ வேய்ற்து 
றுண்பூண்‌ ஆகம்‌ வடுக்கொள முயங்கி 
மரப்‌ பொர! பல கூட்டி ...... ” (மது: 561-570) 
இவ்வடிகள்‌ மூலம்‌, காமநுகர்வுடைய பெண்டிர்‌ தங்களது காமத்தை ஆடவருக்கு 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களைக்‌ கோதையாகச்‌ சூட்டிக்கொண்டனர்‌ என்பது 
புலனாகிறது. இப்பெண்டிர்‌ அலர்கின்ற பருவத்தில்‌ இருக்கும்‌ மலரினைச்சூட்டிக்‌ 
கொண்டதாகவும்‌ சுரும்புகள்‌ மொய்க்கும்‌ படியுள்ள பலமலரின்‌ நாற்றத்தினை ஒக்கும்‌ 
அளவிற்கு மணமிகுந்த மலர்களைக்‌ சூட்டிக்கொண்டு வீதி வழியே சென்றதாகவும்‌ 
மதுரைக்காஞ்சி குறிப்பிடுகின்றது. இதில்‌ பெண்டிர்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ 


வகையில்‌ நாற்றம்மிகுந்த மலரினைச்‌ சூட்டிக்கொண்ட நிலையைக்‌ காணலாம்‌. 
2: 3:3:1 தழையுடை 
பெண்கள்‌ தங்கள்‌ அல்குலில்‌ அழகிய தளிர்களாலும்‌ மலர்களாலும்‌ 


தொடுக்கப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டனர்‌. இதனைத்‌ “தழையுடை' என 
இலக்கியம்‌ குறிக்கின்றது. சங்க இலக்கியத்தில்‌ தழையுடையைக்‌ குறிக்கும்‌ 


68 


இடங்களில்‌, அணரித்தழை ' (றம்‌: 340), ஆய்தழை ' ஓங்‌: 29], 'ஏர்த்தழை '(கலி:129), 
தண்தமை' (அகம்‌: 7, 'தளிர்ச்சோ தண்தழை' நற்‌: 204), நறுநதமை' (குறு: 333), 
நெறித்தமை' (குறு: 293), பகைத்தழை' நற்‌: 8), (பிணையல்‌ அம்தழை' ௫ற்‌: 170), 
பெருதண்மாத்தழை' (முரு: 203), 'பெருந்தமை' (அகம்‌: 348), பைந்தழை' (ட: 9, 
“பைங்குழை தழை” (அகம்‌: 331, “முறித்தழை' (அகம்‌: 348) என்றெல்லாம்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. தழையுடைக்‌ குறித்துக்‌ கு. பகவதி தரும்‌ விளக்கமாவது: 


துழையுடை, பகைத்தழை, மடிவை, குழை எனப்‌ பல பெயர்‌ பெறும்‌. 
இவை, பெரும்பான்மையான இடங்களில்‌ தழை என்றே 
சுட்டப்படுகின்றன. தழை எண்று குழிப்பீட, மக்கவீ தழையுடை என்று 
புரிற்து கெொவஞாமளவிற்குச்‌ செல்வாக்குடன்‌ திகழ்ற்திமுப்பதே 
இதற்குரிய காரணமாகும்‌. இதனை மிகுதிப்‌ பற்றி வந்த பெயர்‌ என்பார்‌ 
௨. வே சாமீறாதையர்‌ அவர்கள்‌ (குனு: 125) மடிவை என்பது இதனை 
மடித்து, தொடுத்து அணீந்தமையின்‌ பெற்ற பெயராகும்‌ (பதி: 27). 
துழையின்‌ குழைந்த தன்மை காரணமாக அல்லது குளிர்ச்சிக்‌ 
காரணமாக! பெற்ற பெயராகக்‌ குழை இருக்கலாம்‌ (அகம்‌: 269. 
இன்றும்‌ தழையினைக்‌ குழை என்று சுட்டும்‌ வழக்கு உவளது. 
பல்தழைகவ பூக்கள்‌, தளிர்கள்‌ இவற்றை வீரவீத்‌ தொடுத்து அமைத்த 
குழையுடையகளைப்‌ பகைத்தழை என்ழன (மும்‌: 96)' (1980:28). 
இதில்‌ தழையுடை “ஆடை” வகையுள்‌ ஒன்றாகக்‌ குறிப்பிட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 
“அணித்தழை நுடங்க ஓழு, மணீப்பெழிக்‌ 
குரல்‌ அம்‌ குன்றி கொவனாம்‌ இவையோள்‌ ' (புறம்‌: 340) 
என்ற அடிகள்‌, அழகிய தளிர்களாலும்‌ பூக்களாலும்‌ தொடுக்கப்பட்ட ஆடை 
அசைய இளம்பெண்ணொருத்தி ஓடிச்‌ சென்றதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 

'சீறு வெவவாம்பல்‌ இளையமரகத்‌ தழையாயினவே' (புறம்‌: 248) 

'குவவைத்‌ தண்மை இவள்‌” (குறு: 342) 

'சிறுகமு நெய்தல்‌ கண்போன்‌ மாமலர்‌ 

பெருந்தண்‌ மரத்தை யீருற்த அல்குல்‌ ” (கலி : 130) 

'திறுந்திறை யல்குற்குப்‌ பெருந்தறை உதவிச்‌ 

செயலை முழுமுத லொழிய” (குனு: 213) 

“கானல்‌ ஞாழற்‌ கவீன்‌ பெழுதமை ” (2௩: 199 


“கரமுங்குர னெச்சி தொடலை யாகவும்‌ 
கண்டனம்‌ இனியே........." (பழம்‌: 279 


69 


மேற்குறிப்பிட்ட வரிகள்‌, தழையுடை அமைப்பதற்கு ஆம்பல்‌, குவளை, 
நெய்தல்‌ முதலிய நீர்ப்பூக்களையும்‌ செயலை, ஞாழல்‌, நொச்சி ஆகியவற்றின்‌ 
தளிர்களையும்‌ பயன்படுத்தி, மகளிர்‌ தழையுடை செய்து கொண்டனர்‌ என்பது 
தெளிவுபடுகின்றது. மலர்களையும்‌ தளிர்களையும்‌ தொடுப்பதற்கு வயலைக்‌ 
கொடியைப்‌ பயன்படுத்தியதாகக்‌ கூறப்படுகின்றது. இதனை, 
“மனணைநழகு வயலை மரன்இவர்‌ கொழுங்கொடி 
ரீமலர்‌ தம்பலொடு ஆர்தழறை தைது ' (அகம்‌: 176) 


“ப்ரழ்னை வாழியோ வயலை நாவ்தொழும்‌ 
பல்கினைக்‌ கொடிக்கெொம்பு அல்மர மலர்ந்த 


அல்குல்‌ தழைக்கூட்டு அம்குறை உதவீறய '; (அகம்‌: 383) 
மேற்கண்ட பாடல்களில்‌, தழையுடை தொடுப்பதற்கு வயலைக்‌ கொடியைப்‌ 
பயன்படுத்திய தன்மையை அறியமுடிகின்றது. 
“கதறைஅணி அல்குல்‌ செல்வத்‌ தங்கையர்‌ 
வீழவுஅமயர்‌ மறுகின்‌ விலைஎனம்‌ பகமும்‌ 
கானல்‌ அம்‌ சீறுகுடி, பெழுநீர்ச்‌ சேர்ப்ப; (அகம்‌: 320) 
“மணல்‌ ஆடு மலீர்‌ நிறை வீரும்பீய, ஒண்‌ தழை, 
புனல்‌ ஆடு மகளிர்க்குப்‌ புணர்‌ துணை உதவும்‌ 
வேழ மூதூர்‌ ஊரன்‌ 
ஊரன்‌ ஆயினும்‌ ஊரன்‌ அல்லன்னை. ” (ஓங்‌: 18) 
எனும்‌ பாடல்கள்‌, மகளிர்‌ தழையுடையை எல்லாக்‌ காலங்களிலும்‌ அணிந்து 
கொள்வதில்லை என்பதை உணர்த்துகின்றன. விழாக்காலங்கள்‌ மற்றும்‌ நீராடும்‌ 
காலங்களில்‌ மட்டுமே தழையுடை அணிந்துகொண்டதாகக்‌ குறிக்கப்படுவதைக்‌ 


காணலாம்‌. 


மேற்குறிப்பிட்ட பதிவுகளின்‌மூலம்‌, தழையுடையை மகளிர்‌ எல்லாக்‌ 
காலங்களிலும்‌ அணிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவுபடுகின்றது. குறிப்பாக, 
விழவு, வழிபாடு, நீராடல்‌ மற்றும்‌ பொழுதுபோக்குக்‌ காலங்களில்‌ மட்டுமே 
அணிந்துகொண்டதாக அறியமுடிகின்றது. பொதுமக்கள்‌ கூடியிருக்கும்‌ 
காலங்களில்‌ பெண்டிர்‌ தழையுடையை அணிந்து கொள்வதற்கான காரணம்‌ காம 


வெளிப்பாடாகும்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ தழையுடை பயின்றுவரும்‌ இடங்களைக்‌ காணும்பொழுது, 
ளம்‌ வயதுடைய பெண்களே தழையுடை அணிந்துகொண்டதற்கான பதிவு 
து தழை அணிந்து தற 


70 


காணப்படுகின்றது. வயது முதியோர்‌ தழையுடுத்தியதாகப்‌ பதிவுகள்‌ இலக்கியத்தில்‌ 
இடம்பெறவில்லை. இதன்வழி மகளிர்‌ தங்கள்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ மணம்மிகுந்த மலரினைச்‌ கூந்தலில்‌ சூட்டிக்கொள்வது போல்‌, 
அல்குலில்‌ பலவகை மலர்களாலும்‌ தழைகளாலும்‌ விரவித்‌ தொடுக்கப்பட்ட 
தழையுடையை அணிந்து கொண்டதாக அறியமுடிகின்றது. 

“கழயுடை மரநழ்தொழும்‌ படுவலை மட்டும்‌ 

குன்ற நாட தகுமோ - பைக்சுனைக்‌ 

குவவைத்‌ தண்மை இவவாண்டு வமுற்த ” (குறும்‌: 342) 

என்ற அடிகள்‌ ஆண்மகன்‌, பெண்ணைக்‌ குறிப்பிடுகையில்‌, அவள்‌ 

பைஞ்சுனையில்‌ பூத்த குவளை மலர்‌ மற்றும்‌ அதன்‌ தழைகளை இடையிட்டுக்‌ கட்டிய 
குளிர்ந்த தழையாடையை அணிந்திருந்தாள்‌, அத்தகையவளிடமே தன்‌ நெஞ்சம்‌ 
நீங்காது நிலைப்‌ பெற்றிருப்பதாகக்‌ கூறுகின்றான்‌. இதைப்போன்றே நற்றிணைப்‌ 
பாடலில்‌, பெண்ணொருத்தி தன்‌ அல்குலில்‌ பலவாகிய பூக்கள்‌ மாறுபடத்‌ 
தொடுக்கப்பட்ட தழை அசையும்படி வந்தாள்‌ என்பதை அல்கு படர்‌ உழந்த அரி 
மதர்‌ மழைக்கண்‌/ பல்‌ பூம்‌ பகைத்‌ தழை நுடங்கும்‌ அல்குல்‌” முற்‌: 8) எனக்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதில்‌ “பகைத்தழை” என்பது தழையுடையை மட்டும்‌ 
குறிக்கவில்லை. ஆணின்‌ நெஞ்சைக்‌ கொல்லும்‌ வகையில்‌, அத்தழையுடை 
பகைத்தழையாகத்‌ திகழ்ந்த நிலையைச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 

“அம வெவளாம்பல்‌ அம்பகை நெறித்தழை 

தித்திக்‌ குறங்கின்‌ அழ்மாறு அலைப்ப, 

வமுமே சேயிழை, அழ்தில்‌ 

கொழும்‌ காணிய, அனீயேன்‌ மானே” (குறு: 293) 


மேற்கண்ட வரிகள்‌, பரத்தை ஒருத்தி வெள்ளாம்பலின்‌ அழகிய 
நெறித்தலையுடைய தழையாடையைத்‌ தேமலை கொண்ட குறங்கில்‌ (தொடை) மாறி 
மாறி அசையும்‌ வண்ணம்‌ என்‌ இல்லத்தானைக்‌ காணவந்தாள்‌. அத்தகைய பெண்‌ 
எனக்குரியவனைக்‌ கவர்ந்து சென்றாள்‌. இங்ஙனம்‌ என்‌ கொழுநரைக்‌ கவரத்‌ தெரியாத 
யானே இரங்கத்தக்கவள்‌ எனப்‌ பெண்ணொருத்தி புலம்புவதாக அமைந்துள்ளது. 
இதில்‌ பெண்‌ தழையுடை இடையிலிருந்து தொடை வரை அணிந்துகொண்ட நிலை 
தெளிவுபடுவதைக்‌ காணலாம்‌. மேலும்‌ தழையுடையை அணிந்து வந்து ஆண்மகனைக்‌ 
கவர்ந்து சென்றதாகக்‌ கூறப்படுவதால்‌ கவர்ச்சியடையாகத்‌ தழையுடை 


இருந்திருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகின்றது. 


71 


“தழை அணிந்து அலமமும்‌ அல்குல்‌, தெமுவீன்‌ 
இவனையோள்‌ இறந்த அனைத்தற்கு, பழவீறல்‌ 
ஓரிக்‌ கொன்ற ஒமு பெமழுமழ்‌ தெழுவீல்‌ 
கரரி புக்க நேர்‌ புலம்‌ 
கல்லென்ழன்றால்‌, அரே, அதழ்கொண்டு 
கரவல்‌ செறிய மாட்டி, இப்தடி 
எழில்‌ மாமேனி மகளிர்‌ 
வீழுமரந்தனர்‌, தம்‌ கொழுநரைக்‌ கரத்தே ”, மற்‌: 320) 
என்ற பாடலில்‌ திருவிழா இல்லாத காலத்தில்‌ பரத்தையொருத்தி தன்‌ அழகை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ தழையுடையை அணிந்து தெருவழியே சென்றாள்‌. 
அத்தெருக்களில்‌ வாழும்‌ மகளிர்‌ தத்தம்‌ கொழுநரை அவள்‌ அழகில்‌ மயங்காதபடி 
பாதுகாத்துக்‌ கொண்டர்‌. ஆனால்‌, மற்றொரு பரத்தையின்‌ காதலனைத்‌ 
தழையுடையை அணிந்த வீதி வழியே வந்த பரத்தை கவர்ந்து கொண்டதாகவும்‌ 
காதலனை இழந்த அப்பரத்தை புலம்புவதாகவும்‌ அமைந்துள்ளது. இதில்‌ 
பெண்ணொருத்தி ஆண்மகனைக்‌ கவரும்‌ வகையில்‌ தழையுடையை அணிந்து 
கொண்டு வீதிவழியே சென்ற நிலை நோக்கத்தக்கதாகும்‌. இதைப்போன்றே 
மற்றொரு நற்றிணைப்‌ பாடல்‌ அமைந்துள்ளது. 
“வயல்‌ வெவ்‌ ஆம்பல்‌ உருவ நெறித்‌ தழை 
ஐது அகல்‌ அல்குல்‌ அணி பெறத்‌ தைது, 
வீழவின்‌ செலீஇயர்‌ வேண்டும்‌ மன்னோ” முற்‌: 390) 
இவ்வரிகளில்‌, விழாக்காலங்களில்‌ பல பெண்கள்‌ தழையுடை அணிவது 
வழக்கமானதொன்றாகும்‌. அப்பெண்களுள்‌ பரத்தையரும்‌ வந்து தங்கள்‌ தோற்றப்‌ 
பொலிவினைக்‌ காட்டி ஆடவரைக்‌ கவர்தல்‌: கூடும்‌. எனவே தன்‌ காதலனைப்‌ பிறர்‌ 
கவர்வதற்கு முன்பாக அவனது காதலி, அழகிய ஆம்பல்‌ மலரின்‌ நெறிப்புடைய 
தழையைத்‌ தன்‌ அகன்ற அல்குலிடத்தே கவின்பெற உடுத்திக்‌ கொண்டு விழா 
நடைபெறும்‌ இடத்திற்குச்‌ சென்றதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 
“குணறறும்‌ பீடவமும்‌, தவழ்கொடித்‌ தவமும்‌, 
வண்ண வண்கோன்றியும்‌ வயங்கு இணர்க்‌ கொன்றையும்‌ 
அன்னவை பீறழவும்‌, பல்மலர்‌ துதைய, 
தழையும்‌ கோதையும்‌ இழையும்‌ என்று இவை 
தைதஇயனர்‌, மகீழ்ந்து, தினைஇ விளையாடும்‌ 
மடமெழி ஆயத்தவமுவ்‌ இவவமரர்‌ - உடம்போடு 
என்‌ உமீர்‌ புக்கவவ, இன்று ? (கலித்‌: 102) 
எனும்‌ கலித்தொகைப்‌ பாடலில்‌, ஆயமகளிர்‌ பிடவம்‌, முல்லை, தோன்றி, 


கொன்றை எனப்‌ பலவகையான மலர்களை நெருங்கத்‌ தொடுக்கப்பட்டுப்‌ பின்னர்‌ 


72 


அதனைத்‌ தழையாகவும்‌ கோதையாகவும்‌ இழையாகவும்‌ கட்டி அணிந்து கொள்வர்‌. 
அத்தகைய பெண்டிர்‌ என்‌ உடலோடும்‌ உயிரோடும்‌ கலந்தவளாகி விட்டாள்‌ என 
ஆண்‌ கூறுகிறான்‌. 
மேற்குறிப்பிட்ட பதிவுகளில்‌ எல்லாம்‌, பெண்டிர்‌ ஆடவரைக்‌ கவரும்‌ வகையில்‌ 
தங்கள்‌ கூந்தலில்‌ மலரணிதல்‌ மட்டுமின்றி அல்குலில்‌ தழையுடையை 
அணிந்துகொண்ட தன்மையினையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 
2: 3: 4 மலர்கள்‌ - கவர்தல்‌ (ஆண்‌) 
பெண்டிரைப்‌ போன்றே ஆடவர்‌ தங்கள்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ 
மணம்மிகுந்த மலர்களை அணிந்து கொண்டனர்‌. அவ்வகையில்‌ பெண்டிர்‌ 
பயன்படுத்திய தலைமாலை வகைகளைவிட ஆடவர்‌ சூட்டிக்கொண்ட மாலைவகை 
தொடர்பான பதிவுகளே மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றன. 
“ஒண்‌ செங்கழுநீரக்‌ கண்‌ போல்‌ ஆய்‌ இதழ்‌ 
அசி போகீய சூழ்‌ செய்‌ மாலையன்‌, 
பக்கம்‌ சேர்த்திய செச்சைக்‌ கண்ணியன்‌” (அகம்‌: 48) 
என்ற அகநானூற்றுப்‌ பாடலில்‌ ஆடவர்‌ மார்பில்‌ செங்கழுநீர்‌ மாலையை அணிந்து 
கொண்டதாகவும்‌ சிவந்த வெட்சி மலரால்‌ புனைந்த கண்ணியைச்‌ சூடிக்‌ 
கொண்டதாகவும்‌ குறிக்கப்படுகின்றது. இதில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட மலரினை 
மாலையாகவும்‌ மற்றும்‌ கண்ணியாகவும்‌ சூட்டிக்கொண்ட நிலையினைக்‌ குறிப்பதைக்‌ 


காணலாம்‌. 


குறுகஞ்சுனைக்‌ குவளை வண்டுப்டச்‌ குடி/கானநாடன்‌ வரூஉம்‌” (அகம்‌: 128) 
எனும்‌ வரிகளில்‌ ஆண்மகன்‌ வண்டுகள்‌ மொய்க்கும்‌ வண்ணம்‌ சுனையில்‌ பூத்த 
குவளை மலரினைச்‌ சூடிக்‌ கொண்டு வந்ததாகக்‌ குறிக்கப்படுகின்றது. சீறு வீ 
முல்லைப்‌ பெரிது கமழ்‌ அலரீ/தானும்‌ சூடினான்‌ முற்‌:36) என்பதில்‌ அலர்ந்த 
நிலையில்‌ உள்ள மணமுடைய முல்லை மலரை ஆண்மகன்‌ சூடிக்கொண்டது 
தெளிவுபடுத்துகின்றது. மேலும்‌ குல்லை, குளவி, கூதளம்‌, குவளை எனப்‌ பல 
மலர்களால்‌ தொடுக்கப்பட்ட கண்ணியை ஆண்மகன்‌ சூட்டிக்கொண்டதாக 
நற்றிணைப்‌ பாடல்‌ குறிப்பிடுகின்றது (நற்‌: 376). மேற்கண்ட பாடல்கள்‌ எல்லாம்‌ 
ஆடவர்‌ தங்கள்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ வண்டுகள்‌ மொய்க்கும்‌ 
படியான அன்றலர்ந்த வண்ண மலர்களைச்‌ சூட்டிக்‌ கொண்டு வந்தமையைத்‌ 


தெளிவுபடுத்துகின்றன. 


73 


“கலிமா கடைஇ வந்து, எம்‌ சேரித்‌ 
தாமும்‌ கண்ணியும்‌ காட்டி, ஒமழுமைய 
நெஞ்சம்‌ கொண்டமை வீடுமோ? '...... (மம்‌: 150) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌ சேரிக்கு வந்த ஆண்மகனொருவன்‌ தாரும்‌ 
கண்ணியும்‌ காட்டித்‌ தன்‌ நெஞ்சத்தைக்‌ கவர்ந்ததாகப்‌ பெண்ணொருத்தி 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதைப்‌ போன்றே, 
“அரி நீர்‌ அலிம்‌ நீலம்‌, அல்லி, அனிச்சம்‌, 
புரீ நெகிழ்‌ முல்லை, றறவோடு, அமைந்த 
தெரி மலர்க்‌ கண்ணியும்‌ தாமும்‌ நபறழ்தா1 
பொழுமுரண்‌ சீழச்‌ சிதைந்து, நெழமுறையின்‌ 
இன்று நன்று, என்னை அணி” (கலி; 97 
எனவரும்‌ கலித்தொகை வரிகள்‌, பெண்டிரைக்‌ கவரும்‌ வகையில்‌ ஆண்மகன்‌ 
நீலம்‌, அனிச்சம்‌, முல்லை, நறவு ஆகிய மலர்களால்‌ அமைந்த தெரிமலரினைக்‌ 
கண்ணியாகவும்‌ தாராகவும்‌ அணிந்துகொண்ட தன்மையினைப்‌ புலப்படுத்துவதைக்‌ 


காணலாம்‌. 


மேற்குறித்த பதிவுகளில்‌ அனைத்திலும்‌ ஆடவர்‌, பெண்டிரைக்‌ கவரும்‌ 

வகையில்‌ வண்ணவண்ண மலர்கள்‌ மற்றும்‌ மணம்‌ நிறைந்த மலர்களைக்‌ 
கண்ணியாகவும்‌ தாராகவும்‌ சூட்டிக்கொண்டனர்‌ என்பது தெளிவுபடுகின்றது. 
ஆனால்‌ தொல்காப்பியத்தில்‌ கண்ணியும்‌ தாரும்‌ அணியும்‌ உரிமை 
உயர்நிலைமக்களுக்கு மட்டும்‌ உரியது எனக்‌ குறிக்கப்படுகின்றது. தொல்காப்பியர்‌ 
தாரும்‌ கண்ணியும்‌ சூட்டும்‌ உரிமையுடையவர்‌ அரசர்‌, வணிகர்‌, குறுநிலமன்னர்‌ 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

“படையும்‌ கொடியும்‌ குடையும்‌ முரசும்‌ 

நடை நவில்‌ புரவியும்‌ களிறும்‌ தேறும்‌ 


தாமும்‌ முடியம்‌ றேோர்வன பீறவும்‌ 
தெரிவு கொள்‌ செங்கோல்‌ அரசர்க்கு உரிய” (தொல்‌ : 157] 


இந்நூற்பாவில்‌, நால்வகைப்‌ படையும்‌ தனக்கென ஒரு கொடியும்‌, 
வெண்கொற்றக்‌ குடையும்‌, முரசும்‌, குதிரையும்‌, யானையும்‌, தேரும்‌, தனக்கென ஒரு 
மாலையும்‌ தலையில்‌ அணியும்‌ முடியும்‌, அரியணை, அரண்‌ போன்றனவும்‌ 
செங்கோல்‌ அரசர்க்கு உரியவை எனக்‌ குறிக்கப்படுகின்றது. இதை அடுத்துக்‌ 
கண்ணியும்‌ தாமும்‌ எண்ணினர்‌ ஆண்டே ' (தொல்‌: 1580) எனும்‌ நூற்பா 
அரசர்க்குரிய தலையில்‌ சூடும்‌ பூவும்‌, மாலையும்‌ வணிகர்க்கும்‌ உண்டு எனத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. வணிகருக்கு மட்டுமின்றி “வேத்து வீடு தொழிலின்‌ 


74 


படையும்‌ கண்ணியும்‌ /வாய்ந்தனர்‌ என்ப அவர்பெறும்‌ பொழுளை' (தொல்‌: 1582) 
என்பதில்‌ அரசரிடமிருந்து வேளாளர்‌ படைக்கலன்களையும்‌ கண்ணிகளையும்‌ 
பெறுவது புலனாகின்றது. மேலும்‌, 

“ஜில்லும்‌ வேலும்‌ கழலும்‌ கண்ணியும்‌ 

தாமும்‌ மாலையும்‌ தேறும்‌ வானாம்‌ 

மன்டெறு மரின்‌ எனேரர்க்கும்‌ உரிய” (தொல்‌: 1583) 
என்ற நூற்பாவில்‌ அரசர்‌, வேளாளர்‌ தவிர குறுநில மன்னர்க்கு வில்‌, வேல்‌, வீரக்‌ 
கழல்‌, தலைக்கண்ணி, தார்‌, ஆரம்‌, தேர்‌, வாள்‌ ஆகியன உரியதாகக்‌ குறிப்பதைக்‌ 


காணலாம்‌. 


தொல்காப்பியர்‌ வகுத்த இலக்கணத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு பார்க்கும்‌ 
பொழுது உயர்குடி மக்கள்‌ மட்டுமே தார்‌, கண்ணி அணியும்‌ உரிமையுடையவர்‌ 
என்பது அறியவருகின்றது. ஆனால்‌, சங்க இலக்கியத்தில்‌ ஆயர்‌, உழவன்‌, 
உமணர்‌, குறவர்‌, பாணன்‌, மறவர்‌ என அனைத்து நிலத்து ஆடவரும்‌ கண்ணி சூடிக்‌ 
கொண்டதற்கான பதிவு காணப்படுகின்றது. 
“மறித்‌ துமுஉத்‌ தொகுத்த பறிப்‌ புற இடையன்‌ 
குண்‌ கமழ்‌ முல்லை தோன்றியொடு வீரை, 
வண்டு படத்‌ தொடுத்த நீர்‌ வார்‌ கண்ணியன்‌ ” (அகம்‌: 94) 
மேற்கண்ட அகநானூற்று வரிகள்‌, இடையன்‌ முல்லை மலருடன்‌ தோன்றி 
மலரைச்‌ சேர்த்துக்‌ கண்ணியாகச்‌ சூட்டிக்‌ கொண்டதைக்‌ குறிக்கின்றன. 
“அத்தப்‌ பாதிரித்‌ துப்த்தலைப்‌ புதுவீ 
எரீஇிதம்‌ அலரியொடு இடைப்ட விரைஇ, 
வண்கோட்டுத்‌ தொடுத்த வண்டுபடு கண்ணி, 
தோல்புதை சீரற்றுஅடி, கோலுடை உமணர்‌” (அகம்‌: 197 
இப்பாடல்‌ உமணர்‌ பாதிரிப்‌ புதுமலரை அலரியோடு இடையிடையே கலந்து 
வெண்தாழை மலருடன்‌ சேர்த்துக்‌ கட்டிய கண்ணியை வண்டுகள்‌ மொய்க்கும்படி 
அணிந்து கொண்டதைக்‌ குறிக்கின்றது. 
கண்ணியை ஆயர்‌ குல இளைஞா்‌ சூடினர்‌” (கலி: 103), 'துறுகட்‌ கண்ணிக்‌ 
கானவர்‌” நற்‌: 389), நறும்டிங்‌ கண்ணிகுறவா சூட ! (பொரு: 219, “கோடற்‌ கண்ணி, 
குறவர்‌ பெருமகன்‌ ' புறம்‌ 87, 'குருந்தங்‌ கண்ணிக்‌ கோவலா” ஓங்‌: 439, முல்லைக்‌ 
கண்ணிப்‌ பல்‌ ஆன்‌ கோவலா” (பதி: 27, “காயாம்பூங்‌ கண்ணிப்‌ பொதுவன்‌ 


(கலி: 103), “...... கண்ணரிக்‌/கல்லா மழவர்‌ ' நற்‌: 387, சுரும்பு ஆர்‌ கண்ணிப்‌ பெரும்‌ 


75 


புகல்‌ மறவா (து: 596), “பலிக்‌ கண்ணிப்‌ பெருந்தகை மறவன்‌” புறம்‌: 274), 
கண்ணியன்‌ வில்லன்‌, வரும்‌ என்னை நோக்குபு” (கலி: 377, நறை நார்த்‌ தொடுத்த 
வேங்கை அம்‌ கண்ணி,/ வடி நவில்‌ அம்பின்‌ வில்லோர்‌ பெரும' புறம்‌: 168), 
காந்தள்‌ அம்‌ கண்ணீ] கொலை, வில்‌, வேட்டுவர்‌” ப்தி: 30). மேற்குறிப்பிட்ட வரிகளில்‌ 


ஐந்துநில மக்களும்‌ கண்ணியைச்‌ சூட்டிக்‌ கொண்ட தன்மையைக்‌ காணலாம்‌. 


இதன்வழிச்‌ சங்க இலக்கியத்தை இலக்கண வாய்பாட்டை அடிப்படையாகக்‌ 
கொண்டு ஆராயமல்‌, உணர்விற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்துக்‌ காணும்பொழுது 
ஆடவர்‌, பெண்டிரைக்‌ கவரும்‌ வகையில்‌ கண்ணியையும்‌ தாரினையும்‌ சூட்டிக்‌ 
கொண்டமையும்‌, பெண்டிர்‌ ஆடவரைக்‌ கவரும்‌ வகையில்‌ மலர்களைக்‌ 
கோதையாகவும்‌ இணராகவும்‌ தழையுடையாகவும்‌ அணிந்து கொண்டமையும்‌ 
தெளிவுபடுகின்றன. மேலும்‌ இனக்கவர்ச்சியின்‌ ஊடாக மலர்களை அணிந்து 
கொள்வதற்கு முக்கியக்‌ காரணம்‌ இணைவிழைவுக்குரிய அடிப்படைச்‌ செயலாகும்‌. 


2: ல: 9 மலர்கள்‌ - கையுறை 
ஆடவர்‌ தங்களது காமத்தை (அகத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களைக்‌ 
கண்ணியாகவும்‌ தாராகவும்‌ புனைந்து கொண்டனர்‌. இதுமட்டுமின்றி, ஆண்மகன்‌ 
மலர்களைக்‌ கையுறையாகப்‌ பெண்ணிடத்து வழங்குவதும்‌ உண்டு. ஆடவர்‌ 
கொடுக்கும்‌ கையுறையைப்‌ பெண்டிர்‌ ஏற்றுக்கொள்வதும்‌ உண்டு, மறுத்துரைப்பதும்‌ 
உண்டு. ஆண்‌ கொடுத்த கையுறையைப்‌ பெண்‌ ஏற்றுக்கொண்டாள்‌ எனில்‌, 
இந்நிகழ்வினை அடுத்து, அப்பெண்ணின்‌ கூந்தலில்‌ அவன்‌ மலரினைச்‌ சூட்டுதல்‌ 
மற்றும்‌ அல்குலில்‌ தழையுடையை அணிவித்தல்‌ ஆகிய செயல்கள்‌ 
நடைபெறுகின்றன. இச்செயல்பாடுகள்‌ அனைத்தும்‌ ஆண்‌, பெண்‌ புணர்தலை 
மையமிட்டு அமைகின்றன. 
“தழையும்‌ தூறும்‌ தந்தனன்‌, இவன்‌ என, 
இழை அணி ஆயமொடு தகு நாண்‌ தடைஇ ' (நம்‌: 80) 
எனும்‌ வரிகள்‌, ஆண்மகனொருவன்‌ தான்‌ விரும்பிய பெண்ணின்‌ மூலம்‌ 
ஏற்பட்ட நோய்க்கு அவளல்லாமல்‌ பிறிதொரு மருந்து இல்லையெனக்‌ 
கருதியவன்‌, அப்பெண்ணுக்குத்‌ தழையுடையும்‌ தாரும்‌ கையுறையாகத்‌ 
தருகின்றான்‌. அவ்வாண்மகன்‌ கொடுத்த கையுறையை வாங்கிக்கொண்டவள்‌, 
கையுறைத்‌ தந்தவனையே மணம்புரிய வேண்டுமென என எண்ணுகிறாள்‌. 


அதற்காக, அவள்‌ தைத்திங்கள்‌ நாளில்‌ குளிர்ந்த நீரில்‌ நீராடி நோன்பினை 


76 


மேற்கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ காமத்தினை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ கையுறையாகத்‌ தழையும்‌ தாரும்‌ காதலன்‌ தருவது, அதனைக்‌ காதலி 
ஏற்றுக்கொண்ட நிலை ஆகியன தெளிவுபடுகின்றன. 
“கண்கயத்து அமன்ற ஒண்பூங்‌! குவளை 
அமும்பு அலைத்து இயற்றிய சுமும்புஆர்‌ கண்ணி 
பீன்னுப்பறம்‌ தாழக்‌ கொன்னேகசுட்டி 
நல்வரல்‌ இனமுலை நோக்கி, நெடிது நினைற்து, 
நீல்லாது பெயர்ழ்தனன்‌, ஒமுவன்‌', (அகம்‌: 180) 
என்ற பாடலில்‌ ஆண்மகன்‌ குவளை அரும்புகளால்‌ தொடுக்கப்பட்ட வண்டுகள்‌ 
ஆரவாரிக்கும்‌ கண்ணியைத்‌ தன்‌ காதலி விரும்பாதிருக்கவும்‌ அவளது முதுகிலே 
தாழ்ந்த நெடிய பின்னிய கூந்தலில்‌ சூட்டிச்‌ சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 
அவன்‌ சூட்டிய கண்ணியை அவள்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதன்வழி அவள்‌ 
அவனது புணர்வின்‌ அழைப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது 
மறைமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 
7ன்னை/ தரனும்‌ மலைந்தான்‌, எமக்கும்‌ தழை ஆயின” (ஓங்‌: 207 எனும்‌ 
வரியில்‌ காதலன்‌ அவன்‌ மலையில்‌ மலர்ந்த வேங்கை மலர்களால்‌ தொடுக்கப்பட்ட 
கண்ணியைச்‌ சூட்டிக்கொண்டு, தன்‌ காதலிக்கு அம்மலர்களாலாகிய தழையுடையை 
தந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. ஆண்‌ கொடுத்த தழையுடையை பெண்‌ 
ஏற்றுக்கொண்டதை ஐங்குறுநூறு விளக்குகின்றது. தழையுடையை அல்குலில்‌ 
உடுத்திக்கொள்ளும்‌ வகையில்‌ ஆண்மகன்‌ வயலைக்‌ கொடியைத்‌ தந்து உதவிய 
தன்மையை 'வாடினை வாழியோ வயலை நாடெரறும்‌/அல்குல்‌ தழைக்கூட்டு 
அங்குறை உதவீய'(அகம்‌:383) எனும்‌ அகநானூறு வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ 
காணலாம்‌. கருங்கால்‌ வேங்கைச்‌ செம்பூம்‌ பிணையல்‌/ஓது எந்து அல்குல்யாம்‌ 
அணிந்து உவக்கும்‌' (அகம்‌: 349). இவ்வரியில்‌ வேங்கை மரத்தின்‌ செம்மலர்களால்‌ 
தொடுத்த பிணையலைக்‌ காதலன்‌, தன்‌ காதலியின்‌ அழகிய அல்குலில்‌ அணிந்து 
மகிழ்ந்தான்‌ என்பது தெளிவுபடுத்துகின்றது. 
“குன்ற நூடன்‌ உடுக்குழ்‌ தழை தந்தனவே அவையாம்‌ 
உடுிப்பதின்‌ யாயஞ்சுதுமே... ” முற்‌: 359) 
எனவரும்‌ நற்றிணை வரிகளில்‌, காதலியின்‌ அல்குலில்‌ அணிந்து கொள்ளும்‌ 
பொருட்டுக்‌ காதலன்‌ தழையைத்‌ தந்தான்‌. அத்தழையுடையை உடுத்தினால்‌ 
அன்னை சினம்‌ கொள்வாள்‌, உடுத்தவில்லை என்றால்‌ காதலன்‌ வருந்துவான்‌. 


இதற்கிடையில்‌ இத்தழையுடை வாடாமலிருக்க வேண்டுமென அப்பெண்‌ 


77 


வருந்திக்‌ கூறிய தன்மை காணலாம்‌. இதன்வழி நிலங்கட்கு ஏற்பத்‌ தழையுடைகள்‌ 
வேறுவேறாக இருந்த நிலையினை அறியமுடிகின்றது. ஒரேவிதமான தழையுடை 
இருப்பின்‌ தாய்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. நிலத்திற்கு ஏற்பத்‌ தழையுடை 
மாறுபடுவதால்‌ அதனைச்‌ சூட்டிக்கொள்ள முடியாமல்‌ மறுத்துரைக்கும்‌ நிலையைக்‌ 
காணமுடிகின்றது. “நெய்தல்‌ அம்‌ பகைத்‌ தழைப்‌ பாவை புனைமார்‌' (ஐ: 187 
எனும்‌ ஐங்குறுநூற்று வரி, நெய்தல்‌ தழையுடையை மறுத்துரைத்த நிலையைக்‌ 
குறிப்பிடுகின்றது. 


“புல்லீனத்து ஆயர்மகன்‌ குடி வந்தது ஓர்‌ 
முல்லை ஒரு கமழும்‌ கண்ணியும்‌, மெல்லியால்‌, 


கூற்தலுன்‌ பெய்து முடிற்தேன்‌ மன்‌ தோழி யாம்‌ ” (கலி: 118) 
என்ற கலித்தொகைப்‌ பாடலில்‌ ஆயமகன்‌ சூடிவந்த முல்லைக்‌ கண்ணியை 
அவனுடன்‌ உறவு கொண்டவள்‌ தன்‌ கூந்தலில்‌ சூட்டிக்‌ கொண்டாள்‌. 
அப்பெண்ணின்‌ செவிலித்தாய்‌ வெண்ணெய்‌ தேய்க்கும்பொருட்டுக்‌ கூந்தலை 
விரித்தாள்‌. அப்பொழுது செவிலித்தாய்‌ நாணுமாறு அப்பூ அவள்‌ முன்‌ வீழ்ந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌ ஆடவர்‌ தலையில்‌ சூட்டிக்கொள்ளும்‌ மாலை கண்ணி 
எனக்‌ குறிக்கப்படுகின்றது. இக்கண்ணியைப்‌ பெண்‌ சூட்டிக்‌ கொள்கின்றாள்‌ 
எனக்‌ குறிப்பதால்‌, அப்பெண்மகள்‌ ஆண்மகனுடன்‌ தொடர்பு கொண்டநிலை 
தெளிவுபடுகின்றது. மேலும்‌, நிலத்திற்கு நிலம்‌ மலர்கள்‌ மாறுபாடுவதும்‌ உண்டு. ஒரு 
நிலத்தில்‌ மலரும்‌ மலர்‌ வேறுநிலத்தில்‌ மலரும்‌ தன்மையற்றதாக உள்ளது. எனவே, 
வேறுநிலத்தில்‌ உள்ள மலரை அவளது கூந்தலில்‌ கண்ட செவிலித்தாய்‌ அச்சம்‌ 
கொண்டதாகக்‌ கூறப்படுவதற்கு இதுவே காரணமாகும்‌. 
“மண்ணி மாசு அற்றநீன்‌ கூழையுவ்‌ ஏற அவன, 
கண்ணி தந்திட்டது எனக்‌ கேட்டு, திண்ணீதா, 
தெய்வமால்‌, காட்டிற்கு இவடகு, என, நீன்னை அப்‌ 
பொம்இல்‌ பொதுவறழ்கு அடை சூழ்ந்தார்‌ - தழ்தைரயொடு 
ஐயன்மரர்‌ எல்லாம்‌ ஒமுங்கு..... ” (கலி: 1077 
மேற்கண்ட அடிகள்‌, காதலன்‌ கொடுத்த கண்ணியைக்‌ காதலி அணிந்து 
கொண்டதை அறிந்த அவளது தந்தையும்‌ தமையனும்‌ அவ்வாண்மகனுக்குத்‌ தம்‌ 
பெண்ணை மணஞ்செய்துதர முடிவு செய்த நிலையைக்‌ குறிப்பிடுகின்றது. 
இதன்வழிக்‌ கையுறையாக மலரினைப்‌ பெற்றால்‌ அவர்கள்‌ இடையே உறவு 
இருப்பதை அறிந்து திருமணம்‌ செய்து வைத்த நிலையை அறியமுடிகின்றது. 
மேற்குறிப்பிட்ட பாடல்களின்‌ மூலம்‌ கையுறையைப்‌ பெண்டிர்‌ ஏற்றுக்கொண்ட 


நிலையையும்‌ மறுத்துரைக்கும்‌ நிலையையும்‌ காணமுடிகின்றது. 


78 


2:3: மலர்கள்‌ - புணர்ச்சி 
பாலினக்‌ கவர்ச்சியின்‌ ஊடாக ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ நாற்றம்மிகுந்த 
மலர்களைத்‌ தொடுத்துச்‌ சூட்டிக்‌ கொள்வதற்கு அடிப்படைச்‌ செயல்பாடாகப்‌ 
புணர்ச்சி அமைகின்றது. புணர்வுக்‌ காலங்களில்‌ மலருக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
முக்கியத்துவம்‌ மூலம்‌ அம்மலரினை எவ்வகையில்‌ சூட்டிக்கொண்டனர்‌ என்பதைக்‌ 
காணலாம்‌. 
“பகல்‌ ௨௫ உற்ற இரவு வர, றயற்தோர்‌ 
கரதல்‌ இண்துணை புணர்மார்‌ ஆய்இதழ்த்‌ 
தண்‌ ழறு௩! கழுறீர்துணைப்ப; இழைபுனைய௨ ” (மது: 549-557 
எனும்‌ மதுரைக்‌ காஞ்சி வரிகளில்‌, மகளிர்‌ தங்கள்‌ காதற்‌ கணவரைப்‌ 
புணர்வதற்கு அழகிய இதழையுடைய தண்ணறுங்‌ கழுநீரால்‌ மாலைக்‌ கட்டியதாகக்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதைப்போன்றே மற்றொரு பாடலில்‌, பெண்ணொருத்தி 
தன்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ காயா, கொன்றை, நெய்தல்‌, முல்லை, 
தளவம்‌, பிடவம்‌ ஆகிய மலர்களை அலரும்‌ பருவத்திற்கு முன்பு அழகுபெறப்‌ 
புனைந்து கொண்டாள்‌. இப்பெண்ணின்‌ அழகைக்‌ கண்ட ஆண்மகன்‌ அம்மலரின்‌ 
நாற்றமும்‌ அழகும்‌ மாறுபடுவதற்கு முன்னர்‌ அவளைக்‌ கூடும்பொருட்டு 
விரைந்தான்‌ என்பதை ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்‌ குறிப்பிடுகின்றது (ஐங்‌:412). 
மற்றொரு பாடலில்‌ முல்லை நாறும்‌ கூற்தல்‌ கமழ்‌ கொள (ஐங்‌: 446) எனும்‌ 
வரியில்‌, காதலன்‌ முல்லைப்‌ பூவால்‌ நறுமணம்‌ கமழும்‌ காதலியின்‌ கூந்தல்‌ நலனை 
நுகர்ந்தான்‌. இம்மலரின்‌ மணம்போல்‌ மேலும்‌, பல மலர்களால்‌ மணம்‌ கமழும்‌ 
வண்ணம்‌ நல்ல இன்பங்களை நுகர்வோம்‌ எனக்‌ கூறுவதனால்‌ அவன்‌, அவளைப்‌ 
பலமுறை புணர்வேன்‌ என்பதை மறைமுகமாகச்‌ சுட்டப்படுகின்றது. 
“மல்லல்‌ அமைய மலர்சுனைக்‌ குவளைத்‌ 
கேம்ப்‌ ஒண்பூ்‌ றும்பல அடைச்சி 
கூந்தல்‌ மெல்‌ அணைத்‌ துக்சீி! பொழுதுபட' (அகம்‌: 308) 
என்ற பாடலில்‌ சுனையிலுள்ள குவளையின்‌ தேன்பாயும்‌ ஒள்ளிய நறிய பல 
பூக்களைச்‌ சூடிய பெண்ணின்‌ கூந்தல்‌ மெல்லணையில்‌ துயின்று பகற்பொழுதை 
இனிது கழித்துப்‌ பொழுதுபடச்‌ செல்க எனக்‌ காதல்கொண்டவனிடம்‌ தோழி 
கூறுகின்றாள்‌. 
ஆண்மகன்‌ புணர்வின்‌ காரணமாக மணம்மிகுந்த மலரினைச்‌ சூட்டிக்கொண்டு 


வந்தான்‌ என்பதைப்‌ பல பாடல்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 


79 


“மறும்‌ புகல்‌ மழ கனீறு உறங்கும்‌ நாடன்‌, 
ர மரர்ின்‌ அரி கீமீறு ஆர்ப்ப, 
துரரன்‌, கண்ணியன்‌, ௭௦ குடை வலத்தன்‌ ” (அகம்‌: 102) 
அகநானூற்றுப்‌ பாடலில்‌ சந்தனம்‌ பூசிய மார்பில்‌ வண்டுகள்‌ ஆர்ப்பரிக்கும்‌ 
வகையில்‌ தாரினையும்‌ கண்ணியும்‌ சூட்டி வந்த காதலன்‌, ஒரு நாள்‌ இரவில்‌ என்னை 
முயங்கிச்‌ சென்றான்‌ எனக்‌ காதலி கூறுகிறாள்‌. இதில்‌ தாரும்‌ கண்ணியும்‌ புணர்வின்‌ 
ஒர்‌ அடையாளமாகத்‌ திகழ்வதைக்‌ காணலாம்‌. இதைப்‌ போன்றே, குறுந்தொகைப்‌ 
பாடல்‌ அமைந்துள்ளது. 
“மலைச்செகு சரந்தின்‌ ஆர மார்பீனன்‌, 
சுனைப்பூ௩்‌! குவளைச்‌ சுமும்பரர்‌ கண்ணீயன்‌, 
நடுழாள்‌ வழற்து, நம்‌ மனைப்‌ பெயமும்‌” (குறு: 327 
இவ்வரிகளில்‌ காதலன்‌ மார்பில்‌ சந்தனமும்‌, சுனையில்‌ மலர்ந்த குவளை 
மலர்களால்‌ தொடுக்கப்பட்ட கண்ணியைச்‌ சுரும்புகள்‌ ஆர்ப்பரிக்கும்‌ வகையில்‌ 
தலையில்‌ சூட்டிக்கொண்டும்‌, தன்‌ காதலியின்‌ இல்லத்திற்கு நள்ளிரவில்‌ செல்வது 
இடம்பெறுகின்றது. இதில்‌ புணர்வின்‌ காரணமாக ஆண்‌ நாற்றம்மிகுந்த குவளை 
மலரைக்‌ சூட்டிக்‌ கொண்டான்‌ என்பது தெளிவுபடுகின்றது. 
“கூதிர்‌ முல்லைக்‌ குறுங்‌ கால்‌ அலரி 
மரதர்‌ வண்டொடு சுமும்பு பட முடித்த 
இமும்பல்‌ மெல்‌ அணை ஒழிய, கமும்பீன்‌ 


வேல்‌ போல்‌ வெண்‌ முகை வீரியத்‌ தீண்டி ” முற்‌: 366) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌ காதலன்‌, தன்‌ காதலியின்‌ பெருந்தோள்‌ அழகையும்‌ 
நீல மணியை ஒத்த கூந்தலின்‌ அழகையும்‌ வர்ணிக்கின்றான்‌. அவளது கூந்தலில்‌ 
சூட்டியுள்ள முல்லை மலரில்‌ வண்டுடன்‌ சுரும்பும்‌ (ஆண்‌ வண்டு) சேர்ந்து மொய்க்கும்‌ 
அளவில்‌ மணம்மிகுந்த மலரினைச்‌ சூடிக்‌ கொண்டிருந்தாள்‌. அத்தகைய மணமுடைய 
கூந்தல்‌ படுக்கையில்‌ கிடந்து துயிலுதலே இன்பமானது எனக்‌ காதலன்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. 

“என்‌ காதலி கார்காலத்தில்‌ மலர்ந்து மணம்‌ வீசும்‌ முல்லையின்‌ நறுமணத்தை 
உடையவள்‌. அவளது இரு தோள்களில்‌ துயின்று கழிந்த நாட்கள்‌, இவ்வுலகில்‌ வாழும்‌ 
நாட்கள்‌ எனக்‌ காதலன்‌ கூறுகிறான்‌ (குறு: 323). “அவளது கூந்தல்‌ அதிரல்‌, பாதிரி 
மலரின்‌ நறுமணமுடையது. கூந்தலின்‌ நறுமணத்தையும்‌ அவளது சுணங்கு பரந்த 
மார்பினைக்‌ கூடியும்‌ இன்பத்தை நுகர்ந்தேன்‌. இத்தகைய தன்மையுடையவளின்‌ 


அரவணைப்பில்‌ கிடந்து உழலும்‌ என்‌ மனம்‌ அவளை விட்டுப்பிரியாது எனக்கூறிய 


80 


ஆண்மகன்‌ தன்‌ செலவினைத்‌ தவிர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது” (நற்‌: 52). அல்குல்‌ 
மறையத்‌ தழையுடை பூண்ட என்‌ காதலியுடன்‌ சேர்ந்து அருவி நீராடி வருவதைவிட, 
வாழ்வில்‌ இனிமையான செயல்‌ வேறில்லை எனக்‌ காதலன்‌ கூறுகிறான்‌ (நற்‌:368). 
இதில்‌ பெண்ணின்‌ கூந்தலின்‌ நறுமணம்‌, அக்கூந்தலில்‌ துயிலுதல்‌, அவளை நீங்காது 
இருத்தல்‌ ஆகிய செயல்பாடுகள்‌ எல்லாம்‌ புணர்வுக்கால நிகழ்வினைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ அமைந்துள்ளன. 

“மைந்தர்‌ கண்ணி மகளீர்‌ சுடவும்‌, 

மகளிர்‌ கோதை மைந்தர்சூடவும்‌” (1: 109-110) 

என்ற அடிகள்‌, காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ கடையாமத்து நிகழ்வினை 

விளக்குவதாக அமைந்துள்ளன. இவற்றில்‌ ஆடவர்‌ சூடிய கண்ணியை மகளிர்‌ 
சூட்டிக்‌ கொண்டதாகவும்‌ மகளிர்‌ சூடியிருந்த கோதையை ஆடவர்‌ 
சூட்டிக்கொண்டதாகவும்‌ குறிக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. இதன்வழி ஆண்‌, பெண்‌ 
இருபாலர்‌ புணர்வின்‌ காரணமாகத்‌ தங்கள்‌ நிலையினை மறந்து, மற்றொருவர்‌ மலர்‌ 
மாலையினைச்‌ சூட்டிக்‌ கொண்ட தன்மையினை அறியலாம்‌. 

“வீங்கு இழை வடுக்கொள, வீழுழர்ப்‌ புணர்ந்தவர்‌ 

தேம்கமழ்‌ கதுப்பீனுவ்‌, அமும்பு அவீழ்றறு முல்லை 

பரய்ற்து ஊதி, படந்தீர்ற்து, பண்டுதாம்‌ மரீஇய 

மூம்படொய்லகை மறந்து, உவ்ளாப்‌ புனல்‌ அணிறல்‌ ஊர"; (கலி; 66) 

எனும்‌ பாடலில்‌ பெண்ணொருத்தி கங்குற்‌ பொழுதில்‌ தன்‌ காதலனை இறுகத்‌ 

தழுவியதால்‌ அவளது வளைகள்‌ அவனது மேனியில்‌ வடுவினை உண்டாக்கின. 
அப்பெண்ணின்‌ கூந்தலில்‌ சூட்டிய முல்லை அரும்புகள்‌ எல்லாம்‌ முற்றும்‌ (முழுமையாக) 
விரிந்து மணத்தைப்‌ பரப்பின. முல்லையின்‌ மணத்தை நாடிவந்த வண்டுகள்‌ 
அதனை நுகர்ந்து, வேறு பூக்களை நுகர வேண்டும்‌ என்னும்‌ நினைவின்றி 
இருப்பதைப்‌ போல, ஆண்‌, அப்பெண்ணிடத்து இன்பத்தை நுகர்ந்து மயக்கமுற்ற 
நிலை குறிக்கப்படுகின்றது. 

“வண்‌ சினைக்‌ கேரங்கின்‌ தண்‌ கமழ்‌ படலை 

இருக்‌ சிறை வண்டின்‌ பெருங்‌ கிளை மொட்ட, 

நீற்யந்த உழறையப்பட்டோன்‌ 


LrrarGar? ab wp $Eம.” (mi: 370) 
மேற்கண்ட வரிகளில்‌, கோங்கின்‌ மலரால்‌ புனையப்பட்ட குளிர்ந்த 
மணங்கமழும்‌ மாலையை வண்டினம்‌ மொய்க்கும்படி தான்‌ விரும்பிய பெண்ணின்‌ 
கூந்தலிடத்து ஆண்‌ அணிவித்ததாகவும்‌ அத்தகைய பெண்ணிடத்து விரும்பித்‌ 


தங்கியதாகவும்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 


al 


“ஆண்‌, பரத்தையரின்‌ முலைகளை முயங்கியமையால்‌ அவன்‌ அணிந்திருந்த 
கண்ணியில்‌ உள்ள தாதுகள்‌ உதிர்ந்து அழகிழந்து காணப்பட்டன. அவன்‌ 
புணர்ந்தமையை அடையாளமாகக்‌ கண்ணியின்‌ இதழ்கள்‌ வாடி 
உதிர்ந்திருப்பதைக்‌ காணலாம்‌” (கலி:73, 78). மற்றொரு பாடலில்‌ பரத்தையரிடம்‌ 
சென்றுவந்த, தன்‌ கணவனை நோக்கி நீ, எம்‌ புதல்வனைத்‌ தூக்கி கொஞ்சுதல்‌ 
வேண்டாம்‌. அவ்வாறு நீ செய்யும்பொழுது, அவன்‌ உன்‌ தலையிலுள்ள கண்ணியை 
அறுப்பான்‌. அந்தச்‌ செயல்‌ நின்னை முயங்கியவளான பரத்தையை எனக்கு 
நினைவுபடுத்துவதாக இருக்கும்‌. ஆதலால்‌, புதல்வனை நெருங்க வேண்டாம்‌ எனப்‌ 
பெண்ணொருத்தி கூறுகின்றாள்‌ (கலி: 79). புணர்வுக்‌ காலத்தில்‌ மலர்மாலைகள்‌ 
மட்டும்‌ சிதைவதில்லை. பெண்ணின்‌ தழையுடையும்‌ சிதைந்த நிலையை நற்றிணை 
குறிப்பிடுகின்றது. 

“பைழ்‌ தழை சிதைய, கோதை வாட, 

நன்னர்‌ மாலை, நெருழை, நின்னொடு 

சில வீளங்கு எல்‌ வளை கெகீழ, 

அலவன்‌ ஆட்டுவோவ்‌ சீலம்பு கொமிர்ந்து . முற்‌: 363) 

இவ்வரிகளில்‌ புணர்வுக்‌ காலத்தை விளக்கும்‌ வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ 

காணலாம்‌. ஆணும்‌ பெண்ணும்‌ புணரும்பொழுது அப்பெண்மகள்‌ அணிந்திருந்த 
தழையுடை சிதையவும்‌ தலைமாலையான கோதை வாடும்‌ வகையில்‌, அவன்‌ 
நேற்று மாலைப்‌ பொழுதிலே புணர்ந்து சென்றான்‌. அத்தகையவனை நினைத்தும்‌ 
அக்கூட்டத்தினை (புணர்ச்சிநிலை) நினைத்தும்‌ பெண்‌ ஏக்கமுற்ற நிலையினைக்‌ 
காணலாம்‌. 

நாற்றம்மிகுந்த மலர்கள்‌ புணர்விற்குரிய வெளிப்பாடாக இருப்பதைப்‌ போல்‌ 
ஞாழல்‌, புன்னை, வேங்கை ஆகிய மரங்கள்‌ புணர்விற்குரிய குறியிடமாக 
இருந்தமையும்‌ அறியமுடிகின்றது. 


“இதுவே, நறு வீகுழல்‌ மா மலர்‌ தானா, 
புன்னை ததைந்த வெண்‌ மணல்‌ ஒரு சிழை, 


புதுவது புணர்ந்த பொழிலே உதுவே '; (நற்‌: 96) 
இப்பாடலில்‌, நறுமணம்‌ கமழ்கின்ற ஞாழல்‌, மற்றும்‌ புன்னை மலர்கள்‌ 
உதிர்ந்து பரவியிருந்த மணற்பரப்பில்‌ தங்களது புணர்ச்சி நிகழ்ந்ததைப்‌ பெண்‌ 
குறிப்பிடுகின்றாள்‌. 


82 


ஒளி பொருந்திய இலையொடு பொலிவுபெற்ற பூங்கொத்துகள்‌, பொன்‌ போலும்‌ 
மணங்கமழும்‌ பசுமையான பூந்தாதுகளை உதிர்க்கின்ற புன்னை மரங்கள்‌ அடர்ந்த 
அழகிய கடற்கரைச்‌ சோலையில்‌ தனித்து வருவாய்‌ என ஆணும்‌ பெண்ணும்‌ 
குறியிடம்‌ கூறிக்கொள்ளுதல்‌ (அகம்‌: 80, 360). காதலன்‌ குறித்த குறியிடமான 
கடற்கரைச்‌ சோலையிலுள்ள புன்னை மரத்தின்‌ நிழலில்‌ புணரும்‌ பொருட்டு 
பலமுறை பின்னிய கூந்தலையுடைய காதலி வந்தாள்‌ (ற்‌: 227). காதலி புன்னை 
மரத்தின்‌ அடியில்‌ நின்று தன்‌ காதலன்‌ வரவினை எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கிறாள்‌ 
(அகம்‌: 270). உப்பங்கழிப்‌ பகுதியில்‌ புன்னை மரங்கள்‌ நிறைந்த சோலையில்‌ அன்பு 
கலந்த நெஞ்சினை உடையவராகிய காதலன்‌ தன்னைத்‌ தனிமையில்‌ வந்து 
கூடியதாகக்‌ காதலி கூறுகிறாள்‌ (அகம்‌:290). “புணர்தற்கு இனிய இருளும்‌ 
நிலவொளியை வெண்மணற்பரப்பும்‌, மறைவிடத்தைப்‌ புன்னைப்‌ பொழிலும்‌ தமக்குத்‌ 
தந்து உதவியதாகப்‌ பெண்‌ கூறுகிறாள்‌ (குறு:123). இம்மலரினைப்‌ போன்றே வேங்கை 
மலரின்‌ மணம்‌ பகற்குறிக்கான குறியீடாக அமைந்திருப்பது 'வேங்கை கமழும்‌ எம்‌ 


சிறுகுடி (குறு:355) என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌ பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. 


இங்குக்‌ குறிப்பிட்ட அனைத்துப்‌ பாடல்களிலும்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலர்‌ புணர்வுக்‌ 
காலத்தில்‌ மலர்களை எத்தன்மையில்‌ கையாண்டனர்‌ என்பதை அறியலாம்‌. இதன்வழி 
அக்கால மக்கள்‌ மலருக்குக்‌ கொடுத்த முக்கியத்துவத்தை உணரமுடிகின்றது. 
*நம்பியகப்பொருளில்‌” புணர்ச்சியின்‌ நிலையைக்‌ குறிப்பிடும்பொழுது அதனை 
மூன்று நிலையாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“ஏழிவளை வேற்றுமைக்கு எது வீனாவீனும்‌ 


வெறி வீலக்கியவழி வீினாவீனும்‌ பாங்கி 
பூவே புனலே களீழே மென்றிவை 


யேது வாகத்‌ தலைப்பா டியம்பும்‌” (மும்‌ அகம்‌ :177 

இந்நூற்பாவில்‌ தோழி செவிலித்தாய்க்கு அறத்தொடுநின்ற நிலை 
குறிக்கப்படுகின்றது. இதில்‌ புணர்ச்சிநிலை பூ, புனல்‌, களிறு ஆகிய மூன்று 
வகையான சூழலை மையமாகக்‌ கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ ஆண்‌, 
பெண்ணுக்கு மலரினைத்‌ தருவதால்‌ புணர்ச்சி ஏற்பட்ட நிலையைப்‌ 
பூத்தருப்புணர்ச்சி எனக்‌ குறிக்கப்படுகின்றது. சங்க இலக்கியம்‌ ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவர்‌ புணர்ச்சியின்‌ ஊடாக மலர்களை எவ்வகையில்‌ எல்லாம்‌ 
சூட்டிக்கொண்டனர்‌ என்பதைத்‌ தெளிவுபட அறிந்துகொள்ளுவதற்குரிய களமாக 


அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


83 


2: 3:6 மலர்கள்‌ - மடல்‌ 
புணர்தலின்‌ ஊடாக ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரும்‌ நாற்றம்மிகுந்த 
மலரினை அணிந்து கொண்ட நிலையை அறியமுடிகின்றது. பெண்டிர்‌ 
சூடிக்கொண்ட அனைத்து மலர்களும்‌ நாற்றமுடையதாகத்‌ திகழ்வதைக்‌ 
காணலாம்‌. ஆனால்‌, ஆடவர்‌ சூடிக்கொண்ட மலர்களுள்‌ சில நாற்றமற்ற நிலையில்‌ 
இருப்பதையும்‌ காணலாம்‌. இத்தன்மையுடைய மலரினை ஆண்‌ எக்காலத்தில்‌ 
அணிந்து கொள்கிறான்‌ என நோக்கினால்‌, அவன்‌ மடலேறிய காலத்தில்‌ ஆவிரை, 
எருக்கு, பூளை ஆகிய மலரினைச்‌ சூட்டிக்‌ கொண்டதை அறியலாம்‌. மடலேறுதல்‌ 
குறித்து உ.வே.சா. அவர்கள்‌ குறிப்பதாவது: 
'மடலைப்பற்றிக்‌ காமம்‌ மிக்க தலைவன்‌ பனை மடலால் குதிரையைப்‌ 
போல்‌ ஓர்‌ உமுவம்‌ அமைத்து அதன்‌ கழுத்தில்‌ மணி, மாலை 
முதலியவற்றைப்‌ பூட்டித்‌ தன்‌ உருவத்தையும்‌ தலைவியின்‌ 
உருவத்தையும்‌ ஒமு படத்தில்‌ எழுதிக்‌ கையிலேற்தி அதன்‌ மேல்‌ 
மாரவமும்‌ அழிய ஊர்ந்து வருதலை மடலேறுதல்‌ என்பம்‌ அங்ஙனம்‌ 
அவன்‌ வழுவதைக்‌ கண்ட அரினர்‌ உட்பட முதலியவற்றால்‌ 
இன்னவஞாக்கும்‌ இவனுக்கும்‌ நட்பு உண்டு என்பதை அழிந்து 
அதனை வெளிப்படக்‌ கூறிப்‌ பழிப்பம்‌ அதுகேட்டுத்‌ தமர்‌ மணம்‌ 
புரினீப்டர்‌ மட லேறும்‌ தலைவன்‌ நீறு, எழுக்கமாலை, ஆலீரம்பூ 
மால முதலியவற்றை அணிறழ்து வழுதல்‌ வழக்கமென்று 
தெரிகின்றது” (1937: 42). 
மடலேறும்‌ ஆண்மகன்‌ பனை மடலால்‌ குதிரை வடிவில்‌ செய்யப்பட்ட உருவம்‌ 
பெண்ணைமடல்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது. இதனை வீழுத்தலைப்‌ பெண்ணை 
வினையல்‌ மாமடல்‌' (குனு: 182, “பெண்ணை மடல்‌ முற்‌: 146), 'பனைபடு கலிமா 
(கனு:173, உண்ணாழன்மா' (மம்‌: 220) ஆகிய சொல்லாட்சிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ 
காணலாம்‌. அக்குதிரையின்‌ கழுத்தில்‌ மணிபூட்டப்பட்டிருந்ததைச்‌, 'சீறுமணி தொடர்ந்து 
பெழுங்கச்சு நிறீஇ முற்‌: 220) எனவரும்‌ நற்றிணைவரி தெளிவுபடுத்துகின்றது. 
“மராஎன மடலும்‌ ஊர்ப;, பூ எனக்‌ 
குவிமுகீர்‌ எருக்க கண்ணீயும்‌ சூடுப, 
மறுகின்‌ ஆர்க்கவும்‌ படுப, 
[ீறிதூம்‌ ஆகுட்‌-கரமம்‌ கரழ்க்‌ கொளினே” (குறு: 17 
எனும்‌ பாடலில்‌ தன்‌ காதலியின்‌ மீது காமம்‌ கொண்ட காதலன்‌ அவளை 
மணமுடிக்கக்‌ கருதி மடலேறியதாகக்‌ கூறுகிறான்‌. இதில்‌ எருக்கங்கண்ணியை அவன்‌ 


தலையில்‌ சூடிக்கொண்ட நிலையைக்‌ காணலாம்‌. 


84 


“வீல்லாப்‌ பூவின்‌ கண்ணி சூடி, 
நல்‌ எமழுறுவல்‌ என, பல்‌ அஊர் தீரிகமு 
நெடு மாப்‌ பெண்ணை மடல்‌ மானோ!” (ற்‌: 146) 
இவ்வரிகளில்‌ குறிக்கப்படும்‌ “வில்லாப்பூ” என்பதற்குப்‌ பின்னத்தூர்‌ 
அ. நாராயணசாமி ஐயரவர்களது உரையில்‌, விற்றல்‌ இயலாத பூளை, உழிஞை, 
எருக்கம்‌ மற்றும்‌ ஆவிரம்‌ பூவோடு சேர்த்துக்‌ கட்டிய மாலையைச்‌ சூடிக்கொண்டு 
மடலேறியதாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. இம்மலர்களில்‌ எல்லாம்‌ மணமற்றிருப்பதனால்‌ 
பயனற்ற மலர்கள்‌ எனக்‌ குறிப்பர்‌. 
“பூளை, பொலமலர்‌ தஇவீரை - வேய்‌ வென்ற 
தோளான்‌ எமக்கு ஈத்தபூ ' (குலி: 138) 
எனும்‌ கலிப்பாடலில்‌, மூங்கிலை ஒத்த தோளினையுடைய பெண்ணொருத்தி 
தனக்குப்‌ பூளைப்‌ பூவும்‌ ஆவிரையின்‌ பொன்னிறப்‌ பூவும்‌ தந்ததாக ஆண்‌ 
குறிக்கின்றான்‌. இதன்பொருள்‌ ஆண்மகன்‌ கொடுத்த கையுறையை அப்‌ பெண்மகள்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால்‌ அவன்‌ மடலேறும்‌ நிலையை அடைந்ததாகச்‌ 
சுட்டப்படுகின்றது. 
“துளி இடை மின்னுப்‌ போல்‌ தோன்றி! ஒமுத்தி. 
ஒளியோடு ௨மு என்னைக்‌ காட்டி, அளியவ, என்‌ 
நெஞ்சு ஆறு கொண்டாவ்‌, அதழ்கொண்டும்‌ துஞ்சேன்‌, 
அணி அலங்கு ஆவீரைப்‌ பூவோடு எருக்கின்‌ 
[பிணையல்‌ அம்‌ கண்ணி மிலைந்து, மணி ஆர்ப்ப” (கலி; 139) 
என்ற அடிகள்‌, பெண்ணொருத்தி தன்னழகால்‌ தன்‌ மனத்தைக்‌ கவர்ந்தாள்‌. 
அவளைக்‌ கண்ட நாள்‌ முதல்‌ நான்‌ உறங்கவில்லை. அத்தகையவளைப்‌ பெறக்‌ 
கருதி, ஆவிரை மலரோடு இணைத்துக்‌ கட்டிய எருக்கம்‌ கண்ணியை அணிந்து 
பனைமடலால்‌ செய்யப்பட்ட குதிரையின்‌ இடையே மணிகள்‌ ஆர்ப்பரிப்ப மடலேறுவதாக 
ஆண்மகன்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 
மேற்கண்ட பாடல்களில்‌ புணர்ச்சியற்ற காலங்களில்‌ நாற்றமில்லா மலரினைச்‌ 
சூட்டிக்கொண்ட தன்மை காணமுடிகின்றது. நாற்றம்‌ இல்லாத மலரினைச்‌ 
அணிந்துகொள்ளும்‌ ஆண்மகன்‌ மறைமுகமாகத்‌ தான்விரும்பும்‌ பெண்ணை 
நினைத்து இறந்துபோகும்‌ நிலையில்‌ இருப்பதை அப்பெண்மகளுக்கு உணர்த்தும்‌ 
வகையில்‌ ஆவிரை, எருக்கம்‌, பூளை மலரினைச்‌ சூட்டிக்‌ கொண்டான்‌ என 


அறியமுடிகின்றது. 


85 


2: 3:6 மலர்கள்‌ - பிரிவுக்காலம்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ பிரிவு நிலைப்‌ பாடல்களே மிகுந்தளவில்‌ 

காணப்படுகின்றன. பிரிவுக்காலப்‌ பாடல்களில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ 
உணர்வு நிலைகளை அக்காலப்புலவர்கள்‌ செறிவுபடக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
பிரிவுக்காலத்தில்‌ பெண்‌, ஆணின்‌ வரவை எதிர்பார்த்துத்‌ தவித்திருத்தலும்‌ 
அதைப்போன்று, பொருள்‌ காரணமாகவோ, வினையின்‌ காரணமாகவோ பிரிந்து 
சென்ற ஆண்மகன்‌ அவ்விடத்தே தனக்குரியவளை நினைத்து ஏங்குவதாகப்‌ 
பலபாடல்கள்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதைத்தவிர, ஊடற்காலத்தில்‌ பிரிதல்‌, 
வரைவின்‌ காரணமாகப்‌ பிரிதல்‌ எனப்‌ பிரிவின்நிலையைப்‌ பலவகையாகக்‌ குறிக்கக்‌ 
காணலாம்‌. இக்காலங்களில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ மனநிலை எத்தகையது, 
அதில்‌ மலர்களிடம்‌ பெறும்‌ முக்கியத்துவம்‌ என்ன என்பது குறித்துக்‌ காணலாம்‌. 

“நூணினவ்‌ இழைஞ்சி யோனே - பேணீ, 

பருப்பை அம்பல்‌ குமுஉத்தொடை நீல 

சுமும்புஇமிர்‌ தய்மலர்‌ வேய்ந்த 

இமும்பல்‌ கூந்தல்‌ இமுவ்மழை ஒளித்தே '! (அகம்‌: 136) 

என்ற அடிகள்‌, ஊடற்காலத்தில்‌ ஆண்‌, பெண்ணைப்‌ பிரிந்து சென்ற நிலையைக்‌ 

கூறுவதாக அமைந்துள்ளது. காதலி ஆம்பல்‌ மலரின்‌ இதழ்களால்‌ புனையப்பட்ட நிறமிக்க 
மாலையாகிய தொடையலை அதற்றினாள்‌. பின்னர்‌, வண்டுகள்‌ முரலுகின்ற மலர்களைச்‌ 
செருகிய பலவாகிய தனது கரிய கூந்தலை இருண்ட போர்வையாகக்‌ கொண்டு, 
அதனூடே மறைந்து கொண்டவள்‌ என்னை அன்பாலே வணங்கினாள்‌, அத்தகைய 
பேரன்புடையோள்‌ இன்று என்‌ வார்த்தையை உணராது என்னுடன்‌ ஊடல்‌ கொண்டாள்‌ 
என ஆண்மகன்‌ தன்‌ நெஞ்சிற்கு உரைப்பதாக அமைந்துள்ளது. இதில்‌ ஊடல்‌ 
காரணமாகத்‌ தன்‌ காதலியைப்‌ பிரிந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ முன்னர்‌, புணர்ந்த 
காலத்தை நினைவுபடுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 

“இதுவே, நறுவீஞாமழல்‌ மாமலர்‌ தாஅய்‌, 

புன்னை ததைந்த வெண்‌ மணல்‌ ஒமு சிறை 

புதுவது புணர்ந்த பொழிலே, உதுவே, 

Orb LPS pier டி 

றம்‌ தம்பு இழுளிய பீறங்குகுரல்‌ ஐம்பால்‌ 

துவரினர்‌ அமுளிய துறையே, அதுவே 

கொடுங்‌! கழி நிவந்த நெடுங்கால்‌ நெய்தல்‌ 

அம்பை நெறித்தறை அணிடபெழ தைது, 

குமியர்‌ சென கானல்‌ என்று அங்கு 

உளனாதோறு, உளாதோறு உருகி 


டைஇப் பையப்‌ பசந்தனை பசப்பே (முற்‌ :96) 


86 


எனும்‌ பாடலில்‌, காதல்‌ வயப்பட்ட பெண்ணொருத்தியின்‌ உடலில்‌ பசலை 
பாய்ந்தது. அந்நோய்‌ தனக்கு ஏற்றபட்டதற்கான காரணத்தைத்‌ தன்‌ தோழியிடம்‌ 
கூறுவதாக அமைந்துள்ளது. நறுமணம்‌ கமழ்கின்ற பூவையுடைய ஞாழலின்‌ பெரிய 
மலரும்‌, புன்னையின்‌ மலர்களும்‌ வெண்மணலில்‌ உதிர்ந்து பரவிக்‌ கிடக்கும்‌. 
அத்தகைய அழகிய இச்சோலையிலேயே காதலன்‌ என்னைப்‌ புதியதாகப்‌ 
புணர்ந்தான்‌. நாங்கள்‌ இருவரும்‌ பொலிவுடைய அலைகள்‌ வீசும்‌ கடலில்‌ 
நீராடினோம்‌. நீராடியதால்‌, எனது தாழ்ந்து இருண்ட கூந்தல்‌ நனைந்தது. 
அப்பொழுது என்‌ கூந்தலைப்‌ பிழிந்து உலரவைப்பதற்கு அவர்‌ எனக்கு உதவினார்‌. 
இதுதவிர நெய்தலின்‌ அழகிய நெறித்த தழையை என்‌ இடையில்‌ அணிவித்தான்‌. 
அத்தகையவர்‌ இன்று என்னுடன்‌ இல்லை. அவருடன்‌ நான்‌ இன்புற்ற கடற்கரைச்‌ 
சோலையின்‌ நினைவுகளை நினைக்குந்தோறும்‌ நினைக்குந்தோறும்‌ என்‌ உள்ளம்‌ 
உருகி மெல்ல மெல்லப்‌ பசலை மேற்கொண்டு விட்டதாகக்‌ கூறுகின்றாள்‌. 
இப்பாடலில்‌ புன்னை, ஞாழல்‌ மலர்கள்‌ நிறைந்த பகுதி புணர்விற்குரிய இடமாகத்‌ 
திகழ்வதும்‌ அவ்விடத்தில்‌ காதலிக்குத்‌ தழையுடை அணிவித்த செயலையும்‌ 


குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


“என்‌ காதலி மலையில்‌ உள்ள சுனையில்‌ பூத்த கழுநீர்ப்‌ பூவுடன்‌ ஒப்பனையால்‌ 
பொலிவு பெற்ற கூந்தலசையும்‌ முதுகினை உடையவள்‌” எனக்‌ காதலன்‌ கூறுகிறான்‌ 
(அகம்‌: 59). இதில்‌ ஆண்மகன்‌ தனக்குரியவளை நினைக்கும்பொழுது, மலரின்‌ 
மணத்துடன்‌ ஒப்புமைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. என்‌ காதலி, 
“பொதியில்‌ மலையிலுள்ள வேங்கை மலரினது மணத்தையும்‌ காந்தள்‌ மலரினது 
மணத்தையும்‌ பெற்றவள்‌; அவள்‌ “ஆம்பல்‌ மலரினும்‌ தண்ணியள்‌ ' எனக்‌ காதலன்‌ 
கூறுகின்றான்‌ (குறு: 84). இதைப்போன்றே ஐங்குறுநூற்றுப்‌ பாடலில்‌ வேங்கை 
வென்ற சுணங்கின்‌/ தேம்பாய்‌ கூற்தல்‌ மாஅயோனே. (ஐங்‌: 324). இவ்வரியில்‌ 
காதலியின்‌ தேமலைக்‌ குறிக்கும்பொழுது, அத்தேமல்‌ வேங்கை மலரினை விட 
மிகுந்த கவர்ச்சியை உடையதாகக்‌ குறிப்பிடுகின்றான்‌. மேலும்‌, அவளது நறிய 
கூந்தல்‌ தேன்‌ சொட்டும்‌ மலரணிந்த தன்மையினையும்‌, மேனி மாமை 
நிறத்தினையும்‌ உடையன. இத்தகையவளை எப்பொழுது சேர்வது எனத்‌ தன்‌ 
மனத்திற்கு அவன்‌ உரைப்பதாக அமைந்துள்ளது. 

"இரவீனானும்‌ இன்துயில்‌ அழியாது 

அரவு உறு துயரம்‌ எய்துப -தொண்டித்‌ 

துண்ணழறு நெய்தல்‌ நாறும்‌ 

பின்இரு௩! கூற்தல்‌ அணங்குறழ்றேோகர '. (ஐ: 173). 


87 


என்ற ஐங்குறுநூற்றுப்‌ பாடலில்‌, காதலன்‌, தன்‌ காதலியின்‌ கூந்தல்‌ நெய்தல்‌ 
மலரின்‌ நாற்றமுடையதாக அடையாளப்படுத்துகின்றான்‌. அத்தகையவளின்‌ 
நாற்றம்மிகுந்த கூந்தலின்‌ இன்பத்தை இனி, எப்பொழுது நான்‌ பெறப்போகிறேன்‌ என 
அவ்வாண்மகன்‌ ஏங்குவதாகவும்‌ அவளது இன்பத்தைப்‌ பெறமுடியாமல்‌ அவன்‌ 
நோயுற்றவனாகியதாகவும்‌ கூறுகிறான்‌. இதனை, அரவம்‌ தீண்டியவனின்‌ 
நிலைப்போன்று, அவளது நினைவுகள்‌ எம்மை இரவிலும்‌ துயில்‌ கொள்ளாது துன்பம்‌ 
செய்வதாகக்‌ கூறுகின்றான்‌. இதில்‌ தன்‌ காதலியை விட்டுப்பிரிந்தால்‌ அவளது 
நினைவுகள்‌ துன்புறுத்துவதாக வருந்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. மற்றொரு 
பாடலில்‌ ஆண்மகன்‌ போர்‌ நிமித்தமாகப்‌ பாசறையில்‌ தங்கியிருக்கின்றான்‌. அங்கு 
முல்லை மலர்கள்‌ அழகாக மலர்ந்திருக்கின்றன. இக்காட்சியைக்‌ கண்டவன்‌ தன்‌ 
காதலியிடம்‌ தான்வருவதாகக்‌ கூறிய, கார்காலம்‌ வந்ததை அறிந்ததுடன்‌ அவன்‌ 
மனம்‌ அவளை நினைத்து ஏங்கியதாகக்‌ கூறப்படுகின்றது (ஐங்‌: 448). 


இப்பதிவுகளில்‌ ஆண்‌, பெண்ணைப்‌ பிரிந்திருக்கும்‌ காலத்தில்‌ அவளது 
நினைவுகள்‌ அவனுக்குத்‌ துன்பத்தைத்‌ தருவதாகக்‌ குறிப்பிடும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ 
பெண்ணின்‌ கூந்தல்‌,  அக்கூந்தலில்‌  சூட்டியிருந்த மலர்களைக்‌ 
குறிப்பிட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்வழிப்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ நுகர்ந்த மலரின்‌ 
நாற்றமும்‌ அந்நாற்றமுடைய கூந்தலையும்‌ நினைத்துப்‌ பிரிவுக்காலத்தில்‌ 
ஏங்குவதாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
இதைப்போன்றே, பெண்டிர்‌, ஆடவரை நினைத்துப்‌ பிரிவுக்காலத்தில்‌ 
ஏங்குவதாகப்‌ பல பாடல்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ உள்ளன. அவற்றுள்‌ மலர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ முக்கியத்துவத்தைப்‌ பாடல்கள்‌ வழிக்‌ காணலாம்‌. 
“தொல்லைத்‌ திங்கள்‌ நெடுவெண்‌ ணீலவீன்‌ 
மணந்தனன்பன்‌ எம்‌ தோளே, 
இன்றும்‌, முல்லை முகை நூறும்மே. ” (குலு: 193) 
எனவரும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, ஆண்மகன்‌ புணர்வுக்காலத்தில்‌ சூட்டிவந்த 
முல்லை மலரின்‌ மணம்‌, அவன்‌ பிரிந்து சென்ற இந்நாளிலும்‌ என்‌ தோள்களில்‌ 
அம்முல்லையின்‌ மணம்‌ வீசுவதாகக்‌ கூறுகின்றாள்‌. இதில்‌ ஆணின்‌ அன்பும்‌ மாறாத 
பண்பும்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ அவன்‌ சூட்டிவந்த முல்லை மலரினை நினைத்தும்‌ 
மனம்‌ மகிழ்ந்து வாழ்வதாகப்‌ பெண்‌ குறிப்பிடுகின்றாள்‌. 


“இறந்தனர்‌ ஆயினும்‌, காதலர்‌ நம்வயின்‌ 


88 


துண்றறு௩! கமழ்தொடை வேய்ற்த, நின்‌ 
மண்ஞூர்‌ கூந்தல்‌ மரீஇய துமிலே ”? (அகம்‌: 223) 
இவ்வரிகளில்‌, அதிரல்‌ மலரோடு தண்ணிய நறுமணம்‌ கமழும்‌ குவளை மலரை 
வைத்துத்‌ தொடுத்த மாலையைச்‌ சூடிய பெண்ணின்‌ கூந்தலில்‌ துயிலும்பொருட்டு 
அவன்‌ விரைந்து வந்து உன்னைச்‌ சேருவான்‌ எனத்‌ தோழி ஆற்றுவிப்பதைக்‌ 
காணலாம்‌. இதில்‌ கூந்தலில்‌ சூட்டிக்‌ கொள்ளும்‌ மலரின்‌ நாற்றத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


இதைப்போன்றே, நின்‌ கூந்தலில்‌ குவளை மலருடன்‌ அதிரல்‌ மலரினைச்‌ சேர்த்துச்‌ 
சூட்டி கூந்தலின்‌ மணத்தை நுகர்ந்தவன்‌ உன்னைவிட்டு எங்கும்‌ போக மாட்டான்‌ 
விரைந்து வருவான்‌ எனக்‌ கூறப்படுகின்றது. (அகம்‌:393, குறு:59). பெண்ணொருத்தி 
தன்‌ கூந்தலில்‌ தேன்‌ மணங்கமழும்‌ முல்லை மலர்களை ஒருசேரக்கட்டிச்‌ 
சூடிக்கொண்டாள்‌. அவள்‌ சூட்டியிருந்த மலர்களை எல்லாம்‌ அப்புறப்படுத்தி, 
கூந்தலையே பாயலாகக்‌ கொண்டு ஆண்‌ துயின்றான்‌. அத்தகையவன்‌ இன்று 
தன்னை விட்டுப்பிரிந்து சென்றதாகக்‌ கூறி வருந்துகிறாள்‌. இதில்‌ கூந்தலில்‌ ஆண்‌ 
துயிலுதல்‌ புணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது (அகம்‌: 391. 


*தெய்வமகளோ என்று எண்ணுமாறு வடிவு கொண்ட கண்களையும்‌, அழகிய 
மெலிந்த இடையினையும்‌, மாந்தளிர்‌ நிறத்தினையும்‌, பொன்‌ போலும்‌ நிறங்கொண்ட 
வேங்கையின்‌ புதுமலரினை ஒத்த தேமலையுடைய நல்ல மார்பகத்து முகிழ்த்து எழுந்த 
அழகிய முலையினையும்‌, வண்டுகள்‌ ஒலிக்கின்ற கூந்தலையும்‌, பெரிய 
தோளினையும்‌ உடைய இவளை விட்டுப்‌ பிரிந்து அகன்று போதலை ஆண்மகன்‌ 
விரும்பமாட்டான்‌. எனவே, விரைந்து வருவான்‌ எனக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 319). 

மேற்கண்ட பாடல்களில்‌ எல்லாம்‌ கூந்தலில்‌ அணிந்திருக்கும்‌ மலரின்‌ மணத்தை 
நுகரும்பொருட்டு ஆண்மகன்‌ விரைந்து வருவதாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
இங்கு மலரின்‌ நாற்றம்‌ புணர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்திருப்பதினால்‌, 
அம்மலர்களின்‌ வழி ஏற்பட்ட புணர்ச்சியை ஆண்மகன்‌ மறவாது மீண்டும்‌ வந்து 
புணர்வான்‌ என்பது மறைப்பொருளாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

“கொல்லைப்‌ புனத்த முல்லை மென்கொமடி 
எமீறுஎன முகையும்‌ நாடற்குத்‌ 
துயில்‌ துழந்தனவால்‌ - தோழி? - எம்‌ கண்ணே ” (குனு: 186) 

என்ற அடிகள்‌, கார்ப்பருவத்தில்‌ வருவதாகக்‌ கூறிச்‌ சென்ற காதலன்‌ அப்பருவம்‌ 

வந்தும்‌ வரவில்லை. அவனை நினைத்து ஏங்குபவளுக்குக்‌ காட்டில்‌ மலர்ந்திருக்கும்‌ 


89 


முல்லை அரும்புகள்‌ இவளைக்‌ கண்டு நகைப்பது போல்‌ இருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 
ஆண்‌ வரவை திர்ப்பார்த்துக்‌ காத்திருக்கும்‌ அப்பெண்ணின்‌ மனம்‌ துயில்‌ கொள்ளாது 
வருத்தம்‌ கொள்வதைக்‌ காணலாம்‌. மற்றொரு பாடலில்‌ “காதலன்‌ முல்லை மலரும்‌ 
மாலையில்‌ வருவதாக உரைத்தமையால்‌, அவன்‌ வருகைக்காகக்‌ காத்திருக்கும்‌ 
பொழுதெல்லாம்‌, அப்பெண்ணுக்கு மாலையாகவே தோன்றியதாகக்‌ கூறுகிறாள்‌. 
இம்மாலைப்‌ பொழுதில்‌ முல்லைப்‌ பூவினைச்‌ சூட்டித்‌ தன்‌ துணைவரோடு சூடி மகிழ 
முடியவில்லையே” என அப்பெண்‌ தவிக்கும்‌ நிலையைச்‌ சுட்டுகின்றது (குறு: 234). 
“குண்கரர்க்கு ஈன்ற பைங்கொடி முல்லை 
வைவாம்‌ வால்முகை அவீழ்ந்த கோதை 
பெய்வனப்பு இழற்த கதுப்பும்‌ உவளார்‌” (அகம்‌: 144) 
இப்பாடலில்‌ ஆண்மகன்‌ வினையின்‌ காரணமாகப்‌ பெண்ணை விட்டுப்‌ பிரிந்து 
செல்கின்றான்‌. அவன்‌ வருவதாகக்‌ கூறிச்‌ சென்ற கார்காலத்தில்‌ முல்லை மலர்கள்‌ 
மலர்ந்திருந்தன. முல்லை மலர்கள்‌ மலர்ந்த காட்சியைக்‌ கண்டவன்‌ தன்னைப்‌ 
பிரிந்தவள்‌ முல்லையைச்‌ சூட்டிக்கொள்ளாது அவளது கூந்தல்‌ அழகிழந்த நிலையைக்‌, 
கோதை பெய்னைப்பு இழந்த கதுப்பு” என்றவரி தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 
இதைப்போன்றே, புறநானூற்றுப்‌ பாடலில்‌, போர்‌ நிமித்தமாகச்‌ சென்ற 
ஆடவர்க்குரிய மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலை மலரில்லாது முடிக்கப்பட்ட நிலையை “மகளீர்‌, 
புனில்லறும்‌ வும்‌”(றும்‌ 4 எனக்குறிப்பதின்மூலம்‌, பெண்டிர்‌ தங்களுடைய 
கூந்தலில்‌ மணம்கமழும்‌ நாற்றம்மிகுந்த மலர்களைச்‌ சூட்டிக்கொள்ளாது வெறுமையாக 
முடிந்துகொண்ட நிலையைச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 
“கரனப்‌ பாரதீரிக்‌ கருற்தகட்டு ஒவவீ 
வேனில்‌ அதிரலொடு வீரைதஇ, காண்வர, 
சில்ஜங்‌ கூற்தல்‌ அழுத்தி (அகம்‌: 267 
என்ற வரிகளில்‌ ஆடவரைப்‌ பிரிந்த பெண்‌, தன்‌ கூந்தலில்‌ பாதிரி மற்றும்‌ 
அதிரல்‌ மலரினைச்‌ செருகிக்‌ கொண்ட நிலையை “ஜங்‌ கூந்தல்‌ அழுத்தி எனும்‌ வரி 
தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 


மேற்குறிப்பிட்ட பாடல்களில்‌ எல்லாம்‌ பெண்டிர்‌ தனக்குரிய ஆடவர்‌ 
இல்லாத காலத்தில்‌ மலரினைச்‌ சூட்டிக்‌ கொள்ளாது அவர்‌ வருகையை 
எதிர்பார்த்துக்‌ காத்திருப்பதாகக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌ சில 
பாடல்களில்‌ மலரினைச்‌ சூட்டிக்கொண்டதற்கான பதிவுகள்‌ காணப்படுகின்றன. 


அப்பாடல்களை நோக்கும்பொழுது பெண்கள்‌ மலர்களைத்‌ தொடுத்துக்‌ 


90 


கோதையாகப்‌ புனைந்து கொண்ட தன்மையைக்‌ காணமுடியவில்லை. ஒருசில 
மலர்களைக்‌ கூந்தலில்‌ செருகிக்‌ கொண்ட நிலையே காணலாம்‌. இதைத்தவிரக்‌ 
கணவனை இழந்த மகளிர்‌ கூந்தலில்‌ மலரினைச்‌ சூட்டிக்‌ கொள்ளாது, அக்கூந்தலை 
மழித்துக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ உள்ளன. 

“கூந்தல்‌ கொய்து, குற்தொடி நீக்கி, 

அல்லி உணவின்‌ மனைவீெொடூு” (மம்‌ : 250) 

“இவணுழை வாழ்க்கையே, அரிதே யானும்‌ 

பண்ணுற! மழித்தலைத்‌ தெண்றீர்‌ வார, 

தொன்று தாம்‌ உடுத்த அம்பகைத்‌ தெரியல்‌ 

சீறுவெள்‌ ஆம்பல்‌ அல்லி உண்ணும்‌ 

கழிகல மகளீர்‌ போல '; (புழும்‌: 280) 

எனும்‌ பாடல்களில்‌ கணவனை இழந்த பெண்டிர்‌ தங்களது கூந்தலை மழித்துக்‌ 

கொள்ளுதல்‌, கையில்‌ அணிந்திருந்த தொடியை நீக்குதல்‌ மற்றும்‌ அல்லி அரிசியை 
உணவாக உண்டும்‌ கைம்மை நோன்பினை மேற்கொண்டதாகக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. 

“அளியதாமே, சீறு வெளவாம்பல்‌ 

இவனையமரகத்‌ தழை ஆயினவே, 

இனியே பெமழு வனக்‌ கொழுநன்‌ மாய்ந்தென, பொழுது மறுத்த 

இன்னா வைகல்‌ உண்ணும்‌ 

அல்லிப்‌ பகேம்‌ புல்‌ ஆயினவே. ” (பழம்‌: 248) 

இவ்வரிகளில்‌ பெண்கள்‌ இளமைக்‌ காலத்தில்‌ ஆம்பல்‌ மலராலாகிய 

தழையுடை அணிந்தும்‌ இன்புற்றனர்‌. அத்தகைய பெண்டிர்‌ தங்கள்‌ கணவர்‌ 
இறந்தவுடன்‌ தழையுடையாகக்‌ கொண்ட அவ்வாம்பல்‌ மலரிடத்தும்‌, அல்லியிடம்‌ 
உள்ள புல்லரிசி உணவாக மாறியதும்‌, அவ்வுணவையும்‌ பொழுது மறுத்து 


உண்டதாகக்‌ சுட்டுகின்றது. 


மேற்குறிப்பிட்ட பாடல்களில்‌ எல்லாம்‌, பெண்கள்‌ தனக்கு உரிமையுடையவன்‌ 
தன்னுடன்‌ இருந்த காலத்தில்‌ மட்டுமே நாற்றம்மிகுந்த மலரினைச்‌ 
சூட்டிக்கொண்டதாக அறியமுடிகின்றது. அவன்‌ இல்லாத காலங்களில்‌ மலரணிந்து 
கொண்ட நிலையைக்‌ காணமுடியவில்லை. இவ்வாறு செய்துகொள்வதற்குக்‌ காரணம்‌ 
தனக்குரிமையுடைவன்‌ மட்டும்‌ தன்னழகினை நுகரவேண்டும்‌ எனக்‌ கருதியதால்‌, 
மணம்‌ மிகுந்த மலரினைச்‌ சூட்டிக்‌ கொண்டனர்‌. தனக்குரிய ஆண்மகன்‌ இல்லாத 
காலத்தில்‌ பெண்டிர்‌ மலரினைச்‌ சூட்டிக்கொண்டால்‌ அச்செயல்‌ பிற ஆடவரைக்‌ 


கவரும்‌ வகையில்‌ அமையும்‌ எனக்‌ கருதி மலரினைச்‌ சூட்டிக்‌ கொள்ளாது தவிர்த்த 


91 


நிலை காணலாம்‌. இதனால்தான்‌ கணவரை இழந்த பெண்டிர்‌ தங்கள்‌ கூந்தலை 
மழித்துக்‌ கொண்டனர்‌ என அறியமுடிகின்றது. இதன்மூலம்‌ மலர்கள்‌ புணர்ச்சிகுரிய 
அடிப்படைக்‌ காரணியாக அமைந்திருப்பதை உணரலாம்‌. 
2: 4: 0 மலர்கள்‌ - புறவெளிப்பாடு 
சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ தொடர்பான பதிவினைக்‌ காணும்பொழுது 
அகவெளிப்பாட்டில்‌ மலர்கள்‌ புணர்விற்குரிய குறியீட்டுப்‌ பொருளாகக்‌ 
கையாளப்பட்டுள்ளன. புறம்‌ சார்ந்த பதிவுகளில்‌ மலர்கள்‌ நிலத்தையும்‌ இனத்தையும்‌ 
அடையாளஎப்படுத்தும்‌ வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
2:4:1 மலர்கள்‌ - நிலம்‌ 
பண்டையகால மக்கள்‌ தாங்கள்‌ வாழ்ந்த நிலப்பகுதியை அடிப்படையாகக்‌ 
கொண்டு குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலை என ஐந்நிலமாகப்‌ பகுத்துக்‌ 
கொண்ட தன்மையைக்‌ காணமுடிகின்றது. இங்கு நிலமாகச்‌ சுட்டப்படும்‌ 
ஐந்நிலத்தின்‌ பெயர்கள்‌, மலரின்‌ பெயர்களாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
அந்தந்த நிலத்தில்‌ மலரக்கூடிய மலர்களை அடிப்படையாகக்‌ கொண்டு, 
அந்நிலத்தினை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ அக்கால மக்கள்‌ இவ்வாறு 
பெயரிட்டிருக்கலாம்‌ எனக்கருதலாம்‌. தொல்காப்பியர்‌ நிலத்தினைக்‌ 
குறிப்பிடும்பொழுது நானிலமாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
“மாயோன்‌ மே! கரடுறை யுலகமுகு்‌ 
சேயோன்‌ மேய மைவை யுலகமும்‌ 
வேற்தன்‌ மேய தீம்புன லுலகமும்‌ 
வமுணன்‌ மேய பெழுமண லூலகமும்‌ 
முல்லை குழிகுசி மமுதம்‌ நெய்தலெனச்‌ 
சொல்லிய முழையரழ்‌ சொல்லவும்‌ படுமே. ” (தொல்‌: அகத்‌: 6) 
இந்நூற்பாவில்‌ நானிலமாக முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ ஆகிய 
நிலங்கள்‌ குறிப்பிடப்படுகின்றன. இந்நிலங்களுக்குப்‌ பெயர்க்காரணத்தை 
“இளம்பூரணர்‌” பின்வருமாறு கூறுகின்றார்‌. 
'முல்லை குறிஞ்சி என்பன இடுகுறழியோ, காரணக்‌ குறியோ எனின்‌, ஏகதேச 
காரணம்‌ பற்றி முதலாசிரியர்‌ இட்டதேரர்‌ குறி என்று கொள்ளப்படும்‌. 
என்னை காரணம்‌ எனின்‌, 
“நெல்லொடு 
நாழி கொண்ட நறுவீமுல்லை 
அமும்ப்லீம்‌ அலரி தூஉய்‌” (முல்லைப்‌: 8-10) 


92 


என்றமையால்‌, காடூுறை உலகிற்கு முல்லைப்‌ பூ சிறந்தது 
ஆகலானும்‌, 
“கமறுங்கேரழ்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 
பெழுற்தேன்‌ இழைக்கும்‌ நூடனொடு நட்பே” (குறும்‌: 3) 
என்றவழி மைவரை உலகிற்குக்‌ குறிஞ்சிப்‌ பூச்‌ சிறந்தது ஆகலானும்‌, 
“இறால்‌ அழுந்திய சிற்சிரல்‌ மமுதின்‌ 
தாழ்சினை உறங்குற்‌ தண்துறை ஊர ” (அகம்‌: 289) 
என்றவழி, தீம்புனல்‌ உலகிற்கு மருதம்‌ சிறந்தமையானும்‌, 
“ப்ரசடை நிவந்த கணைக்கால்‌ நெய்தல்‌ 
இனயீன்‌ இமுங்கழி ஓதம்‌ மல்குதொழறும்‌ 
கயகூழ்க மகளீர்‌ கண்ணின்‌ மானும்‌ ” (குறும்‌:9 
என்றவழிப்‌ பெருமணல்‌ உலகிற்கு நெய்தல்‌ சிறந்தமையானும்‌ 
இந்நிலங்களை இவ்வாறு குறிப்பிட்டார்‌ என்று கொள்ளப்படும்‌, 
பாலை என்பதற்கு நிலம்‌ இன்றேனும்‌, வேனிற்காலம்‌ பற்றி வருதலின்‌ 
அக்காலத்துத்‌ தளிரும்‌ சினையும்‌ வாதேலின்‌ நிற்பது பாலை என்பதோர்‌ 
மரம்‌ உண்டாகலின்‌, அச்சிறப்பு நோக்கிப்‌ பாலை என்று குறிப்பிட்டார்‌ 
(தொல்‌.அகத்‌. இளம்‌. 5 உரை) 


“முல்லையும்‌ குறிஞ்சியு முறைமையீழ்‌ றீரீந்து 

ழல்லியல்‌ பழீற்து நடுங்கு துயமுறுத்துப்‌ 

பராலையென்பதோர்‌ படிவ! கொவஞாம்‌ ': (சிலம்பு காடு. 64-66) 
எனவரும்‌ சிலப்பதிகார வரிகளில்‌ முல்லை நிலமும்‌ குறிஞ்சி நிலமும்‌ தன்‌ 
இயல்பினை இழக்கும்பொழுது அவை பாலை நிலமாகக்‌ கருதப்படுவதாகக்‌ 
குறிக்கப்படுகின்றது. 


தொல்காப்பியர்‌ கருத்துப்படி நிலத்தைக்‌ குறிப்பிடுகையில்‌ நான்கு நிலமாகவும்‌ 
அந்நானிலத்தினையும்‌ மலரின்‌ பெயர்களாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. ஆனால்‌, 
கைக்கிளை முதலாப்‌ பெருறழ்திணை இறுவாம்‌' (தொல்‌: அகத்‌. 1) எனவரும்‌ 
நூற்பாவில்‌ ஒழுக்கத்தை ஏழுவகையாகக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 
“அவற்றுவ்‌ 
றடுவண்‌ இழ்திணை நடுவணது ஒழியப்‌ 
படுதிரை வையம்‌ பாத்திய பண்பே” (தொல்‌. அகத்‌. 2) 
இந்நூற்பாவில்‌ “நடுவண்‌ ஐந்திணை” என்பது முல்லை, குறிஞ்சி, பாலை, 
மருதம்‌, நெய்தல்‌ ஆகியன ஐந்தொழுக்கத்தைக்‌ குறிக்கின்றன. நடுவணது ஒழிய 
எனக்‌ குறிப்பது பாலையாகும்‌. 'தடுவணது ஒழியப்‌ படுதிரை வையம்பாத்திய பண்பே 
எனத்‌ தொல்காப்பியர்‌ சுட்டுவது ஐந்திணைகளுள்‌ நடுவிலிருக்கும்‌ பாலை நீங்கக்‌ 
கடலால்‌ சூழப்பெற்ற நிலத்தை நான்காகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


93 


இதனடிப்படையில்‌, மக்களின்‌ ஒழுக்கத்திற்கும்‌, அவர்கள்‌ வாழும்‌ 
நிலத்திற்கும்‌ மலர்களைத்‌ தொடர்புபடுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
இதனைக்‌ கா. சுப்பிரமணியப்‌ பிள்ளை பின்வருமாறு விளக்கிக்‌ காட்டுகின்றார்‌. 
“ஆதியில்‌, நால்வகை நிலங்களுக்குப்‌ பெயர்கள்‌ அவ்வற்‌ 
நிலத்திலுள்ள பூவின்‌ பெயராகவே அமைந்தன. பின்னர்‌ 
அவற்றிணிகழும்‌ ஒழுக்கத்திற்கும்‌ அப்பெயர்களே வழங்கலாயின. 
ஆசிரியர்‌ நச்சினார்க்கினியர்‌ ஒழுக்கத்திற்கே முதற்கண்‌ 
அப்பெயர்கள்‌ அமைந்தனவென்பர்‌. பூவின்‌ வைத்து ஒரு 
நிலத்திற்குப்‌ பெயர்‌ ஏற்பட்ட தாயின்‌ அற்நிலத்திலுன்ன பிற பூக்கள்‌ 
பெயர்கள்‌ அதனைக்‌ குறிக்கும்‌ பெயர்களாக வராமைக்கு 
ஏதுவென்னையெனின்‌, ஏதாவது ஒரு பூவினைச்‌ சிறப்பாகக்‌ 
கொள்ளவேண்டிய காரணம்‌ பற்றியே யென்க. இதை வடநூலார்‌ 
அசோகவன நியாயம்‌ என்பர்‌. குறிஞ்சிப்பூ மிகத்‌ தழைத்த இடத்தில்‌ 
வதிந்தோர்‌ மலைக்கிட்ட பெயரே, பின்னர்‌ பெருவழக்காக 
வந்திறாத்தலுங்‌ கூடும்‌. மருதமரமிகுதி பற்றி மருத நிலத்திற்குப்‌ 
பெயர்‌ வந்தது போலும்‌. ஒவ்வொரு நிலத்தினியல்பிற்கும்‌ வேறாகிய 
பகுதி காட்தேல்‌ பற்றிய பாலையென்ற பெயரெழுந்தது என்பரொரு 
சாரார்‌. பாலை என்ற பெயருடைய மரமுண்‌டு. ஒத்த 
காதலொழுக்கத்தின்‌ ஐற்து பகுதியும்‌ முறையே ஐந்து நிலத்திலுஞ்‌ 
சிறப்பன வென்று கோடல்‌ காரணமாகவே, நிலத்திற்கும்‌ 
காதலொழுக்கத்திற்கும்‌ தொடர்பு ஏற்பட்டது” (1958: 17-18). 
2: 4: 2 மலர்கள்‌ - போர்க்காலம்‌ 
போர்‌ நடைபெறும்‌ ஒவ்வொரு காலகட்டத்திலும்‌ ஒவ்வொரு வகையாக 
மலரினைச்‌ சூட்டிக்‌ கொண்ட நிலையைக்‌ காணமுடிகின்றது. ஆநிரைகளைக்‌ கவர்ந்து 
செல்லும்‌ வீரர்கள்‌ * வெட்சி” மலரினைச்‌ சூட்டிக்‌ கொள்வார்கள்‌. கவர்ந்து சென்ற 
ஆநிரைகளை மீட்கக்‌ கருதும்‌ வீரர்கள்‌ “கரந்தை” மலரினைச்‌ சூட்டிச்‌ செல்வார்கள்‌. 
பகைநாட்டின்மீது படையெடுத்துச்‌ செல்பவர்‌ “வஞ்சி மலரினை அணிந்து செல்வர்‌. 
அவர்கள்‌ சூடியுள்ள வஞ்சிப்‌ பூவைக்‌ கண்ட அளவில்‌ அவர்கள்‌ போருக்கு 
முனைந்திருப்பதையும்‌ அறியலாம்‌. போர்க்காரணமாக வரும்‌ வஞ்சி வீரர்களின்‌ 
தாக்குதல்‌ இருந்து எதிர்த்துத்‌ தாக்குபவர்‌ “காஞ்சி” மலரினைச்‌ சூடிக்கொள்வர்‌. 
பகைநாட்டின்‌ அரணை முற்றுகையிடுவதற்குரிய செயலில்‌ ஈடுபடும்‌ வீரர்கள்‌ 
அச்செயலை அடையாளப்படுத்தும்‌ விதமாக “உழிஞை” மலரினைச்‌ சூட்டிக்கொள்வர்‌. 
அரணை முற்றுகையிட்டுத்‌ தாக்கப்படும்‌ வீரர்களை எதிர்த்துத்‌ தாக்கும்‌ வீரர்கள்‌ 
“நொச்சி” மலரைச்‌ சூட்டிக்கொள்வர்‌. இதனை அடுத்துப்‌ போர்க்களத்தில்‌ இரு 


94 


படைகளும்‌ “தும்பை” மலரினைச்‌ சூட்டிக்‌ கொண்டு போரிடும்‌ நிலையைத்‌ தும்பை போர்‌ 
என்று குறிப்பர்‌. இப்போரில்‌ வெற்றி பெறுபவர்‌ “வாகை” மலரினைச்‌ சூட்டிக்கொள்வர்‌. 
வாகை மலர்‌ வெற்றியின்‌ அடையாளமாகக்‌ கருதப்படுகின்றது. போர்‌ நடைபெறும்‌ 
முறைகளை ஏழுவகையாகப்‌ பகுத்து, அதற்கு மலரின்‌ பெயர்களைக்‌ 


குறிப்பிட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


2.4: 2:1 பூக்கோன்‌ 

போர்‌ நடைபெறும்‌ காலங்களில்‌ படைவீரர்களுக்கு மன்னன்‌ மலரினை 
வழங்குவது மரபாகும்‌. இது பூக்கோள்‌ நிலை எனக்‌ குறிக்கப்படுகின்றது. போரை 
மேற்கொள்ளும்‌ வீரர்கள்‌ வெட்சி முதலிய மலர்களை மன்னரிடம்‌ பெற்றதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இச்செய்தியைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ மூன்றிடங்களில்‌ 
காணமுடிகின்றது. 


“இருபெமு வேற்தர்‌ மாறுகொள்‌ வீயன்களத்து, 
ஒமுப்டை கொண்டு, வழுபடை பெயர்க்கும்‌ 
செல்வம்‌ உடையேரர்க்கு நின்றன்று வீழல்‌ என, 
பூக்கோவ்‌ ஏய தண்ணுமை வீலக்கிக்‌ 


செல்வேம்‌ ஆதல்‌ அழியாவ்‌ ” (அகம்‌: 174) 
எனும்‌ அகநானூற்று வரிகளில்‌, பேரரசர்‌ இருவர்‌ தம்முள்‌ பகைகொண்டு 

போரிடும்‌ போர்க்களத்தில்‌ தத்தம்‌ வீரர்கள்‌ பகைவர்களைப்‌ புறமுதுகிட்டு ஓடச்‌ 
செய்யும்‌ வகையில்‌ வெற்றியைக்‌ கைக்கொள்ளும்‌ விதமாக வேந்தர்‌ பூக்கோள்‌ 
வழங்கிய செய்தி குறிக்கப்படுகின்றது. 

“பூக்கோள்‌ இன்மென்‌ றறையும்‌ 

மடிவாய்த்‌ தண்ணுமை இழிசினன்‌ குரலே ” (பழம்‌: 289) 

'பூக்கோள்‌ என ௭௭1, கயம்‌ புக்கனனே” (றும்‌: 347 
எனவரும்‌ புறநானூற்றுப்‌ பாடல்களில்‌, பூக்கோள்‌ பெறும்‌ வீரனின்‌ சிறப்பினையும்‌ 
அத்தகைய வீரர்கள்‌ நிச்சயம்‌ வெற்றியை அளிப்பர்‌ என்றளவில்‌, அவ்வீரர்களைப்‌ 
போர்க்குரிய பூவினைப்‌ பெறுமாறு மன்னன்‌ அழைப்பதைக்‌ காணலாம்‌. 


24:.2:2 பூந்தொடை விழா 
“நம்முயர்‌ வூவ்ளினர்‌ காதலர்‌ கறுத்தோர்‌ 
தெம்முனை சிதைத்த கடும்பரிப்‌ பரவி 
வரர்கழற்‌ பொலிந்த வன்கண்‌ மழவர்‌ 
பூழ்தொடை லீழலீின்‌ தலைநாள்‌ அன்ன 
துமுமணல்‌ கெொமீரிய தீமுற்கர்‌ முற்றம்‌” (அகம்‌: 187) 


95 


என்ற அடிகள்‌, “பூந்தொடை விழா” தொடர்பான குறிப்பு காணப்படுகின்றது. இதற்கு 
உரைவழங்கிய பொ.வே. சோமசுந்தரனார்‌ "மறவர்‌ மக்கள்‌ முதல்‌ முதலாக அம்பு 
தொடுத்தற்‌ பொருட்டு நிகழ்த்தும்‌ விழாவின்‌ தொடக்க நான்‌' (1970: 224) எனக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. இதில்‌ கவனிக்கத்தக்க செய்தியானது அம்பு தொடுத்தற்குரிய 
விழாவினைப்‌ பூந்தொடை விழா எனக்‌ குறிப்பதினால்‌ பூக்களுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தை உணரலாம்‌. இவ்விழாத்‌ தொடர்பான செய்தி 
இப்பாடலைத்‌ தவிர, சங்க இலக்கியத்தில்‌ வேறெங்கும்‌ காணமுடிவதில்லை. 


2:4: வேந்தர்‌ - அடையாளப்பூ 


சங்க இலக்கியத்தில்‌ சேர, சோழ, பாண்டியர்‌ ஆகிய மூவேந்தரின்‌ பதிவுகள்‌ 
மிகுந்தளவிலேயே காணப்படுகின்றன. இம்மன்னர்கள்‌ தங்களை அடையாளப்படுத்தும்‌ 
வகையில்‌ சேரர்‌ பனம்பூவும்‌, சோழர்‌ ஆத்திப்பூவும்‌, பாண்டியர்‌ வேப்பம்பூவும்‌ 
மரபுவழியாகச்‌ சூட்டிக்கொண்டதற்கான பதிவுகள்‌ கிடைக்கின்றன. இதனை, 
“வேம்பும்‌ ஆரமும்‌ பேரற்தையும்‌ கூன்றும்‌ 
மலைந்த சென்னியர்‌” (புறம்‌: 338) 
எனப்‌ புறநானூற்று வரிகள்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
சோழன்‌ நலங்கிள்ளியும்‌ சோழன்‌ நெடுங்கிள்ளியும்‌ ஒருகுடிப்‌ பிறந்தவர்கள்‌ 
என்பதை, 'நீன்ன கண்ணியும்‌ ஆர்மிடைந்‌ தன்று/நின்னொடு பொருவோன்‌ கண்ணியும்‌ 
ஆர்மிடைந்தன்று!' (புறம்‌: 45) எனவரும்‌ வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 
“மன்ற வேம்பீன்‌ மாச்சினை ஒண்டசீிர்‌ 
நெடுங்கொடி உழினஞைப்‌ பவரொட மிடைந்து 
செறியத்‌ தொடுத்த தேம்பாய்‌ கண்ணீ” (பம்‌: 76) 
இப்பாடலில்‌, பாண்டியன்‌ தலையாலாங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியன்‌, முதன்முதலாகப்‌ போருக்குப்‌ புறப்பட்டபோது, குளத்தில்‌ நீராடி, 
பொது மன்றத்து வேம்பின்‌ தளிரைச்‌ சூடிச்‌ சென்றான்‌ என்று கூறப்படுகின்றது. 
இப்பதிவுகள்‌ எல்லாம்‌ வேந்தர்களுக்குரிய அடையாள மலர்கள்‌ இருப்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றன. பத்துப்பாட்டு, தொகுப்பில்‌ ஒன்றான “நக்கீரர்‌” எழுதிய 
நெடுநல்வாடைக்கு உரைவழங்கிய நச்சினார்க்கினியர்‌ அப்பாடலைப்‌ புறப்பாடல்‌ 


எனத்‌ தம்‌ உரையில்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


“தலைவனைப்‌ பிரிந்திருந்து வருந்துந்‌ தலைவிக்கு ஒரு பொழுது 
ஒரூழிபோல நெடிதாகிய வாடையாய்ப்‌ பாலையாகிய உரிப்பொருள்‌ 


96 


உணர்த்திற்று. அகத்தொடூங்கிப்‌ போகம்‌ நுகர்வர்க்குச்‌ சிறந்த 

காலமாயினும்‌, அதன்‌ போகம்‌ வேண்டிப்‌ பொதுச்‌ சொற்‌ பொறானாய்‌ 

அப்போகத்தில்‌ மனமற்று வேற்றுப்‌ புலத்துப்‌ போந்திறாக்கின்ற 

இருப்பாகலின்‌, அவற்கு நல்லதாகிய வாடையாயிற்று. எனவே 

காமத்திடத்து வெற்றியெய்தலின்‌ வாகைத்‌ திணையாயிற்று. இப்பாட்டுச்‌ 

சுட்டி ஒருவர்ப்‌ பெயர்‌ கொள்ளாமையின்‌ அகப்பொருளாமேலனும்‌, 

“வேம்புதலை யாத்த நோன்கா ழெஃகம்‌” (176 ) என அடையாளப்‌ பூக்‌ 

கூறினமையின்‌ அகமாகாதாயீற்று ( 1931: 5). 

நெடுநல்வாடை பாடலில்‌ முல்லை நிலத்தன்மையும்‌, அங்கு வாழும்‌ மக்களின்‌ 
நிலை, பாசறையில்‌ இருக்கும்‌ தலைவனின்‌ நிலை மற்றும்‌ தலைவனைப்‌ பிரிந்த தலைவி 
நிலை ஆகியன குறித்து விரிவுபடப்‌ பேசப்படுகின்றது. தொல்காப்பியர்‌ வாய்பாட்டினை 
அடிப்படையாகக்‌ கொண்டு நோக்கினாலும்‌ இதில்‌ பெயர்க்‌ குறிப்பையும்‌ 
காணமுடியவில்லை. ஆனால்‌, வேம்புதலையரத்த நேன்கரம்‌ எஃகம்‌” (நெடு 176) 
என்ற வரியில்‌ வேப்பம்‌ பூ மாலையைப்‌ படைத்தலைவன்‌ தலையில்‌ சூடிக்‌ 
கொண்டதாகக்‌ குறிக்கப்படுகின்றது. வேப்ப மலர்‌ பாண்டியர்களின்‌ அடையாள 
மலரைக்‌ குறிப்பதினால்‌ நக்கீரர்‌ காலத்தே வாழ்ந்த தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ சிறப்பினைக்‌ கூறும்வகையில்‌ நக்கீரர்‌ பாடியிருக்கலாம்‌ 
என நச்சினார்க்கினியர்‌ குறிக்கின்றார்‌. 
இதன்வழிப்‌ புலனாகும்‌ செய்தியானது, மக்கள்‌ தொடக்க காலத்தில்‌ அழகியல்‌ 

நோக்கிலும்‌ இனக்கவர்தலின்‌ ஊடாகவும்‌ அணிந்துகொண்ட மலர்கள்‌ பின்னர்‌, 
நிலத்தையும்‌ ஒழுக்கத்தையும்‌ இனத்தையும்‌ அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ 
அமைந்திருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 


தொகுப்புரை 
- சங்க இலக்கியத்தில்‌ மலரைக்‌ குறிப்பதற்கு அலர்‌, அலரி, பூ, மலர்‌, வீ எனப்‌ 
பலவகையான சொற்கள்‌ கையாஎப்பட்டுள்ளன. 
- மலரின்‌ பருவங்களாக நனை, அரும்பு, முகை, போது, மலர்‌, அலர்‌, வீ ஆகியன 
விளக்கப்பட்டுள்ளன. 
- சங்க இலக்கியத்தில்‌ இடம்பெற்றுள்ள 134 மலர்களின்‌ பெயர்கள்‌, அவற்றின்‌ 
தன்மை ஆகியன தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. 


97 


மலர்களை மனிதர்கள்‌ விரும்பிச்‌ சூட்டிக்கொள்வதற்கான காரணம்‌ மற்றும்‌ 
அவர்கள்‌ வாழ்வியல்‌ நிகழ்வுகளுக்கு மலர்களை முதன்மைப்படுத்திய காரணம்‌ 
ஆகியவை எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. 
சங்க இலக்கியத்தில்‌ மணத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ நாற்றம்‌, மணம்‌, விரை , 
வாசம்‌ எனப்‌ பலசொற்களைக்‌ காணமுடிகின்றது. இச்சொற்களில்‌ நாற்றமே 
முதன்மையான இடத்தைப்‌ பெறுகின்றது. 
நாற்றம்‌ தொடர்பான செய்திகளை ஆழ்ந்து நோக்கும்பொழுது, அது மனிதர்களின்‌ 
காமத்தை வெளிப்படுத்தும்‌ குறியீடாகப்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருப்பதை 
உணரமுடிகின்றது. 
மனிதர்கள்‌ தங்களுடைய காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ நாற்றம்‌ 
மிகுந்த பொருட்கள்‌ பலவற்றைப்‌ பயன்படுத்தினர்‌. அவற்றுள்‌, மலர்களும்‌ 
அடங்கும்‌. நாற்றம்மிகுந்த மலர்களை மக்கள்‌ விரும்பிச்‌ சூட்டிக்‌ 
கொள்வதற்கான காரணம்‌ காம வெளிப்பாடாகும்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ பதிவாகியுள்ள அனைத்து மலர்களையும்‌ மக்கள்‌ விரும்பிச்‌ 
சூட்டிக்கொள்ளவில்லை. நாற்றம்‌ மிகுந்த மலர்களே மிகுந்தளவில்‌ ஆண்‌, பெண்‌, 
இருபாலினத்தவர்கள்‌ விரும்பிச்‌ சூட்டிக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ 
காணப்படுகின்றன. 
பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ மணம்மிகுந்த மலர்களான அதிரல்‌, ஆம்பல்‌, காஞ்சி, 
குவளை, ஞாழல்‌, தாழை, நரந்தம்‌, நெய்தல்‌, பாதிரி, வேங்கை ஆகிய மலர்களைச்‌ 
சூட்டிக்கொண்டதைக்‌ காணலாம்‌. 
ஆண்கள்‌ அதிரல்‌, அல்லி, ஆத்தி, கடம்பு, காந்தள்‌, கோடல்‌, காயா, குருத்து, 
குல்லை, குவளை, குளவி, கூதளம்‌, கூவிளம்‌, கொன்றை, செருந்தி, தளவம்‌, 
தாமரை, நறவம்‌, நீலம்‌, நெய்தல்‌, நொச்சி, பகன்றை, பனை, பாங்கர்‌, பாதிரி, 
பிடவம்‌, பிண்டி, முல்லை, வாகை, வெட்சி, வேங்கை ஆகிய மலர்களைக்‌ 
கண்ணியாகவும்‌ தாராகவும்‌ சூட்டிக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ 
காணப்படுகின்றன. 
தொல்காப்பியர்‌ வகுத்த இலக்கணத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
நோக்கும்பொழுது உயர்குடி மக்கள்‌ மட்டுமே தார்‌, கண்ணி அணியும்‌ 
உரிமையுடையவர்‌ என்பது புலனாகின்றது. ஆனால்‌, சங்க இலக்கியத்தில்‌ ஆயர்‌, 
உழவன்‌, உமணர்‌, குறவர்‌, பாணன்‌, மறவர்‌ என அனைத்து நிலத்து ஆடவரும்‌ 
கண்ணி கூடிக்‌ கொண்டதற்கான பதிவு காணப்படுகின்றது. 


98 


ஆடவர்‌, பெண்டிரைக்‌ கவரும்‌ வகையில்‌ வண்ணவண்ண மலர்கள்‌ மற்றும்‌ 
மணம்‌ நிறைந்த மலர்களைக்‌ கண்ணியாகவும்‌ தாராகவும்‌ சூட்டிக்கொண்டனர்‌ 


என்பது தெளிவுபடுகின்றது. 


சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ தனித்த மலரினைச்‌ 
சூட்டிக்கொண்டதற்கான பதிவுகள்‌ குறைந்தளவில்‌ காணப்படுகின்றன. 


மலர்களைக்‌ கொத்தாகவோ, கோத்தோ, தொடுத்தோ சூடிக்கொள்வதால்‌ 
அம்மலர்களின்‌ நாற்றத்தை மிகைப்படுத்தும்‌ வகையில்‌ இருக்கும்‌. இத்தகைய 
தன்மையிலான மலர்களையே ஆண்‌, பெண்‌, இருபாலரும்‌ விரும்பி அணிந்து 


கொண்டதற்கான பதிவுகள்‌ காணப்படுகின்றன. 


சங்க இலக்கியத்தில்‌ கண்ணி, கோதை, தாமம்‌, தார்‌, தெரியல்‌, தொடலை, 
தொடை, பிணையல்‌, படையல்‌, மாலை ஆகிய மலர்மாலைகளை மக்கள்‌ 
அணிந்து கொண்டதாக அறியமுடிகின்றது. 

ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ தங்களது காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ 
நூற்றம்‌ மிகுந்த மலரினைச்‌ சூட்டிக்கொண்ட தன்மை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 
இனக்கவர்தலின்‌ ஊடாகப்‌ பெண்கள்‌ மலர்களை அணிந்து கொள்வது 
மட்டுமின்றி அல்குலில்‌ தழையாடை அணிந்த நிலையும்‌ காணமுடிகின்றது. 


தழையுடையை மகளிர்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ அணிந்து கொள்ளவில்லை. 
குறிப்பாக, விழவு, வழிபாடு, நீராடல்‌ மற்றும்‌ பொழுதுபோக்குக்‌ காலங்களில்‌ 
மட்டுமே அணிந்துகொண்டதாக அறியமுடிகின்றது. மேலும்‌, இளம்பெண்களே 
தழையாடை அணிந்ததற்கான பதிவுகள்‌ காணப்படுகின்றன. முதியவர்கள்‌ 
அணிந்து கொண்டதற்கான பதிவுகள்‌ இடம்பெறவில்லை. 


சங்க இலக்கியத்தை இலக்கண வாய்பாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
பார்க்காமல்‌, உணர்வுநிலையில்‌ நோக்கும்பொழுது, அங்கு ஆண்‌, பெண்ணைக்‌ 
கவரும்‌ வகையிலும்‌ பெண்‌, ஆணைக்‌ கவரும்‌ வகையில்‌ மலர்களை 


அணிந்து கொண்ட நிலையைக்‌ காணலாம்‌. 

பாலினக்‌ கவர்ச்சியின்‌ ஊடாக ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ நாற்றம்மிகுந்த 
மலர்களை அணிந்து கொள்வதற்கு அடிப்படை நிகழ்வாகப்‌ புணர்தல்‌ 
அமைகின்றது. 


99 


மடலேறும்‌ ஆண்மகன்‌ ஆவிரை, எருக்கு, பூளை ஆகிய நாற்றமற்ற மலரினைச்‌ 
சூட்டிக்கொள்ளும்‌ காரணம்‌ விளக்கப்பட்டுள்ளது. 
பிரிவுக்காலப்‌ பாடல்களில்‌ மலர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ தொகுத்துக்‌ கூறப்பட்டுள்ளது. 
பெண்டிர்‌ மலர்களை எல்லாக்‌ காலங்களிலும்‌ அணிந்து கொள்வதில்லை. 
தனக்குரியவன்‌ தன்னுடன்‌ இருந்த காலத்தில்‌ மட்டுமே அழகுபட மலரினைச்‌ 
சூட்டிக்கொண்டனர்‌. ஆதனால்தான்‌ கணவரை இழந்த மகளிர்‌ மலரினை 
அணிந்துகொள்வதில்லை. எனவே, மலர்கள்‌ இணைவிழைச்சுக்குரிய 
அடிப்படைக்‌ காரணியாக அமைகின்றது. 
சங்க இலக்கியத்தில்‌ மலர்களின்‌ பதிவுகள்‌ புணர்விற்குரிய குறியீட்டுப்‌ 
பொருளாகக்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, புறம்‌ சார்ந்த 
பதிவுகளில்‌ அவை நிலத்தையும்‌ இனத்தையும்‌ அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ 
அமைந்திருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 


ஐந்நிலத்திற்கு மலர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பதற்கான காரணம்‌ ஆராய்ந்து 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 

போர்க்கால நிகழ்வினை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களை வீரர்கள்‌ 
அணிந்துகொண்ட தன்மை கூறப்பட்டுள்ளது. மேலும்‌, பூக்கோள்‌, பூந்தொடை 
விழா ஆகியவற்றில்‌ மலர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
உணர்த்தப்பட்டுள்ளது. 

சேரர்‌ - பனம்பூ, சோழர்‌ - ஆத்திப்பூ, பாண்டியர்‌ - வேப்பம்பூ என மரபுவழியாக, 
ஒர்‌ இனத்தவரை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவம்‌ குறியீட்டுத்‌ தன்மை 
விளக்கப்பட்டுள்ளது. 

மக்கள்‌ மலர்களை முதலில்‌ அழகியல்‌ காரணமாகவும்‌ இனக்கவர்தலின்‌ 
ஊடாகவும்‌ பயன்படுத்தினர்‌. பின்னர்‌, அம்மலர்களைக்‌ கொண்டு தாங்கள்‌ 
வாழ்கின்ற நிலத்தையும்‌ இனத்தையும்‌ அடையாளப்படுத்தினர்‌ என்பது 
முன்மொழியப்பட்டுள்ளது. 


இயல்‌: மூன்று 


கூந்தல்‌ - அக வெளிப்பாடு 


- கூந்தல்‌ - விளக்கம்‌ 

- கூந்தல்‌ - உவமைகள்‌ 
- கூந்தல்‌ - ஒப்பனை 

- ஐம்பால்‌ முடிப்புகள்‌ 


- கூந்தல்‌ - அக வெளிப்பாடு 


100 


சங்க இலக்கியத்தில்‌ கூந்தல்‌ என்ற சொல்‌ 207 இடங்களில்‌ பதிவாகியுள்ளது. 
இச்சொல்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ தலைமுடியைக்‌ (தலைமயிரை) 
குறிக்கும்‌ பொதுச்சொல்‌ அன்று. இது பெண்டிரின்‌ நீண்ட, அடர்ந்த தலைமுடியைக்‌ 
குறிக்கின்றது. கூந்தல்‌ தொடர்பான பதிவுகள்‌ இலக்கியத்தில்‌ அதிகளவில்‌ பயின்று 
வருவதற்கான காரணத்தை ஆராயும்பொழுது நமக்குப்‌ புலனாகும்‌ செய்தியானது, 
கூந்தல்‌ மனிதனின்‌ அகவெளிப்பாடு குறியீடுகளில்‌ ஒன்றாகத்‌ திகழ்கின்றது 
எனலாம்‌. “'பெண்ணீன்‌ கூந்தல்‌ காமனின்‌ வலையென்றும்‌, அது வமுவரரையெல்லாம்‌ 
சிக்கவைக்கும்‌ ஆழ்றுலுவளது என்றூம்‌, காமன்தன்கூட்டைக் கட்டி வைத்துவவஇடம்‌ 
அதுவென்றும்‌, அதன்‌ நிழலில்‌ காதலர்கள்‌ களித்து விளையாடுகிறார்கவ்‌' 
(அதட்சிணாமூர்த்தி: 2001: 5) என்ற கூற்றில்‌ பெண்ணின்‌ கூந்தல்‌ காமத்தின்‌ 
குறியீடாகத்‌ திகழ்கிறது எனக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 

இந்த இயலில்‌ கூந்தல்‌ தொடர்பான செய்திகளும்‌, மகளிர்‌ இனக்கவர்ச்சியின்‌ 
ஊடாகத்‌ தங்கள்‌ கூந்தலை எவ்வகையில்‌ ஒப்பனை செய்துகொண்டனர்‌ என்பது 
குறித்தும்‌ அக வெளிப்பாட்டில்‌ கூந்தல்‌ இடம்பெறும்‌ முக்கியத்துவம்‌ குறித்தும்‌ 
எடுத்துக்‌ கூறப்படுகின்றது. 
ல:1:0 கூந்தல்‌ - விளக்கம்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ கூந்தல்‌ தொடர்பான பதிவினை நோக்கும்பொழுது, 
இச்சொல்லைத்‌ தவிர, வேறுபல சொற்களும்‌ மாந்தரின்‌ தலைமுடியைக்‌ 
(தலைமயிரைக்‌) குறிப்பதற்குக்‌ கையாளப்பட்டிருப்பதை அறியமுடிகின்றது. இதனைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ கூந்தல்‌ என்ற சொல்லுக்கு அகராதி மற்றும்‌ 
நிகண்டுகளின்‌ வழியான விளக்கத்தைக்‌ காணலாம்‌. கூந்தல்‌ என்ற சொல்லுக்குத்‌ 
தமிழ்ப்பேரகராதிப்‌ 'பெண்டிர்‌ தலைமயிர்‌, மயிற்தோகை, குதிரைப்பிடரி மயிர்‌, 
யானைக்‌ கழுத்துமயிர்‌, கமுகு, பனை இவற்றின்‌ ஓலை எனப்‌ பலபொருள்‌ 
தருகின்றது (தொகுதி 2, ப: 1072). இவ்வகராதி கூந்தல்‌ என்பதற்குப்‌ பெண்டிரின்‌ 
தலைமயிர்‌ என்பதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. ஆனால்‌, நிகண்டுகளில்‌ “கூந்தல்‌” 
என்ற சொல்லுக்குத்‌ தனித்த விளக்கத்தைக்‌ காணமுடியவில்லை. ஆண்‌, பெண்‌ 
இருபாலினத்தவரின்‌ தலைமயிரின்‌ பெயர்‌ பட்டியலாகக்‌ காணமுடிகின்றது. 


101 


அவ்வகையில்‌ “சேந்தன்‌ திவாகர நிகண்டு”, “பிங்கல நிகண்டு” மற்றும்‌ “சூடாமணி 
நிகண்டு” ஆகிய மூன்று நிகண்டுகளில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ விளக்கத்தைக்‌ 


கீழ்வருமாறு காணலாம்‌. 


வ: 1:1 பெண்டிர்‌ மயிர்‌ 
“கோதை, நெடுமை, கூற்தல்‌, ஐம்பால்‌, 


ஒதி, கூழை, ப்ரீசாரம்‌, கதுப்பு, 
கேசம்‌, அளகம்‌, குழல்‌, குரல்‌, சுரியல்‌ 


(பேசின்‌) மராட்டம்‌, பெண்மார$ீர்‌ (என்‌!) ” ( திவாகரம்‌: நி: 2: 213) 
எனத்‌ திவாகர நிகண்டு பதினான்கு பெயர்களைப்‌ பெண்டிரின்‌ தலைமயிராகக்‌ 
குறிப்பிடுகின்றது. 

'குழலே, கூழை, குற்தனம்‌, கூற்தல்‌ 

அனகம்‌, ஒதி ஐம்பால்‌, கதுப்பு 

சுமுவொடு, விலோதம்‌, பரிீசாரம்‌, கேசம்‌ 

சுரியல்‌, மராட்டம்‌, கோதை, குழுவீ (என்று) 


இணைய பெண்டால்மமீர்‌ குரல்‌, கூரல்‌ ” (மீங்கலம்‌: நி: 5: 340) 
பெண்பால்‌ மயிரின்‌ பெயரைப்‌ பதினெட்டாகப்‌ பிங்கல நிகண்டு 
குறிப்பிடுகின்றது. 
'குழுவ்‌ குழல்‌, விலோதம்‌, ஓதி 
கூழை, குற்தனம்‌, மராட்டம்‌, 
குரல்‌, ஐம்பால்‌, அளகம்‌ (பத்தும்‌ ) 
பெண்மாரர்‌, கூந்தலும்‌ (பேர்‌) ” (கூடாமனர: நீ: 2: 100) 
எனச்‌ சூடாமணி நிகண்டு பெண்டிரின்‌ கூந்தலுக்குப்‌ பத்துப்‌ பெயர்களைக்‌ 
குறிப்பிடுகின்றது. 


மேற்கூறிய மூன்று நிகண்டுகளையும்‌ முழுமையாக நோக்கும்பொழுது, 
பெண்டிரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பதற்குப்‌ பதினெட்டுப்‌ பெயர்கள்‌ குறிப்பிடுவதைக்‌ 
காணலாம்‌. அவையாவன: 1. அளகம்‌, 2. ஐம்பால்‌, 3. ஒதி, 4. கதுப்பு, 5. குந்தளம்‌, 
6. குழல்‌, 7. குரல்‌, 8. குருள்‌, 9. கூந்தல்‌, 10. கூழை, 11. கேசம்‌, 12. கோதை, 13. 
சுரியல்‌, 14. சுருள்‌, 15. நெடுமை, 16. பரிசாரம்‌, 17. மராட்டம்‌, 18. விலோதம்‌ 
ஆகியனவாகும்‌. இவற்றில்‌ பொதுவான ஒரே மாதிரியான பல சொற்கள்‌ 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இச்சொற்களை அடிப்படையாகக்‌ கொண்டு சங்க 
இலக்கியத்தை அணுகும்பொழுது, அதில்‌ 1. அளகம்‌, 2. ஐம்பால்‌, 3. ஒதி, 4. கதுப்பு, 
5. கூந்தல்‌, 6. குரல்‌, 7. குழல்‌, 8. கூழை (பார்க்க: பின்னிணைப்பு -6) ஆகிய 


எட்டுச்சொற்களே பெண்டிரின்‌ தலைமயிரைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ கையாண்டு 


102 


இருப்பதை அறியமுடிகின்றது. மேலும்‌, நிகண்டில்‌ குறிக்கப்பட்டுள்ள சுரியல்‌, சுருள்‌ 
ஆகிய சொற்கள்‌ ஆடவரின்‌ மயிரைக்‌ குறிப்பதாக அறியமுடிகின்றது. இதைத்தவிர 
இன்னபிற சொற்களைப்‌ பற்றிய பதிவுகள்‌ எதுவும்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
இடம்பெறவில்லை. பெண்டிரின்‌ தலைமயிர்‌ குறித்த விளக்கத்தை ஒருசில 
பதிவுகளின்‌ வழிக்‌ காணலாம்‌. 
ல: 1:1:1 அளகம்‌ - கூந்தல்‌ 

“பசுங்கதிர்‌ மதியத்து அகல்‌ நிலாப்‌ போல, 

அனகம்‌ சேர்ந்த திமுறுதல்‌ 

கழறுபு மெலிக்கும்‌ நேோய்‌ ஆகின்றே” (நற்‌: 3777 

இவ்வரிகளில்‌, விண்ணில்‌ தோன்றிய முழுமையான மதியைப்‌ பாம்பு விழுங்கும்‌ 

பொழுது, அந்நிலவின்‌ நிறம்‌ கருமையாகக்‌ காட்சியளிக்கும்‌. அதைப்போல்‌ 
மதிப்போன்ற முகத்தினையுடைய பெண்ணின்‌ நெற்றியில்விழும்‌ அளகமானது 
(கூந்தல்‌/முடி) அவ்வாறு காட்சியளிப்பதாக மாதங்கீரனார்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


லீ: 1:1:2 ஐம்பால்‌ - கூந்தல்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ ஐம்பால்‌ (கூந்தல்‌) தொடர்பான பதிவு பலபாடல்களில்‌ 
காணமுடிகின்றது. உனர்‌இயல்‌ ஐம்பால்‌ உமட்டியர்‌ (சீறு : 60) உமட்டியர்‌ ஐம்பால்‌ 
கூந்தலை உடையவள்‌ எனச்‌ சிறுபாணாற்றுப்படை குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“பண்டம்‌ றரழும்‌ வண்ட அடர்‌ ஜமால்‌ 
பணைத்தகைத்‌ தடைஇறய காண்புஇன்‌ மென்தோள்‌ 
அணங்குசால்‌, அரிவை இருந்த 
மணமக மம்‌ மறுகின்‌ மணழ்பெமு௩! குன்றே ” (அகம்‌: 187 
எனும்‌ வரிகளில்‌ அரிவையின்‌ கூந்தல்‌ நறுமணம்கமழ்வதாகவும்‌, அம்மணத்தை 
நுகரும்பொருட்டு வண்டுகள்‌ அவளது கூந்தலை மொய்ப்பதாகவும்‌ கூறப்படுகின்றது. 
மேலும்‌, 'தேக்கமழ்‌ ஐம்பால்‌” (முற்‌: 100), வெறிகமழ்‌ வணர்‌ ஐம்பால்‌ (கலீ: 577 எனப்‌ 


பல இடங்களில்‌ ஐம்பால்‌ தொடர்பான செய்திகள்‌ பதிவாகியுள்ளன. (பார்க்க: பக்‌: 120) 


ல: 1:1: 3 ஓதி - கூந்தல்‌ 

“ஒதி” தொடர்பான பதிவுகளும்‌ இலக்கியத்தில்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்றது. 
ஒடுங்கு ஈர்‌ ஒதி மாஅயோஃ௫னை' (அகம்‌: 86) குளிர்ந்த கூந்தலையும்‌ மாமை 
நிறத்தையும்‌ உடைய பெண்ணைக்‌ குறிக்கின்றது. துணை£ர்‌ ஓதி மாஅயோவ' 
(அகம்‌ : 338), அரம்சில்‌ ஒதி ஆய்மடத்தகையே' (அகம்‌ : 369, மைஈர்‌ ஓதி மடவேோய்‌' 


103 


(அகம்‌: 386), அம்சில்ஓதி, அசைஇயல்‌, கொடிச்சி' (குறு :214), மைஈர்ஓதி 
பெருமடத்தகையே' முற்‌: 29, அம்சில்ஓதி அசைழடைப்‌ பரண்‌ மகன்‌' (ஜங்‌ :49 
எனவும்‌, 

“கைவவ்‌ ஈகைப்‌ பண்ணன்‌ சீறுகுடிப்‌ 


பரதீரி கமழும்‌ ஒதி, ஒவ்நுதல்‌, 
இன்றகை வீழலீயொடு மென்மெல இயலிச்‌ 


செல்வை ஆயின்‌, செல்வை ஆகுவை” (புறம்‌: 70) 

எனும்‌ பாடலில்‌, கிள்ளிவளவனின்‌ சிறப்பை எடுத்துரைக்கும்‌ வகையில்‌ 
கோவூர்கிழார்‌ பாடியுள்ளார்‌. பாணர்களே பாதிரி மலரின்‌ மணம்கமழும்‌ ஒதியையும்‌ 
(கூந்தல்‌) இனிய புன்னகையும்‌ உடைய விறலியொடு நீங்கள்‌ கிள்ளிவளவனிடம்‌ 
சென்றால்‌, அவன்‌ மிகுந்த செல்வத்தை வழங்குவான்‌ எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
மேற்கூறிய பாடல்‌ வரிகளில்‌ எல்லாம்‌ பெண்டிர்‌ கூந்தலைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 
“ஓதி” சொல்‌ பயின்று வந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
ல:1:1:4 கதுப்பு - கூந்தல்‌ 

“கதுப்பு” தொடர்பான பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றன. 
'தேன்நாறு கதுப்பின்‌ கொடிச்சியர்‌' (அகம்‌: 58) இவ்வரியில்‌, கொடிச்சியின்‌ 
கூந்தல்‌ தேன்மணம்‌ வீசுவதாகக்‌ கூறப்படுகின்றது. நரறுஇறுங்‌ கதுப்பின்‌ எம்‌ 
கரதலி” (நற்‌: 250) என்பது, மணம்‌ கமழும்‌ கரிய கதுப்பினை (கூந்தல்‌) உடைய 
என்‌ காதலி என்கிறது. 'என்தாழ்கதுப்பு அணிகுவர்‌, காதலர்‌' (கலி;4); நூல்‌ 
வீரித்தன்ன கதுப்பீனவ்‌, (புறம்‌ :159) புறநானூற்று வரியில்‌, நூலை விரித்தது 
போன்ற நரைத்த தலைமயிரை உடைய முதியவள்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“'வணர்இறாங கதுப்பின்‌ வாங்குஅமை மென்தோவ்‌/வசைதில்‌ மகளீர்‌ வயங்கு 
இறை அணிய (பதி:12) எனும்‌ வரிகளில்‌, வளைந்த கரிய கதுப்பினை உடைய 
மகளிர்‌ அணிகலன்களை அணிந்து கொண்டது கூறப்படுகின்றது. இப்பதிவுகளில்‌ 
கதுப்பு என்ற சொல்‌ கூந்தலைக்‌ குறிப்பது தெளிவுபடுகின்றது. 
வ: 1:1:5 கூந்தல்‌ - கூந்தல்‌ 

பெண்டிரின்‌ தலைமயிர்‌ எனக்‌ குறிக்கப்பட்ட சொற்களில்‌ மிகுந்தளவில்‌ 
நமக்குக்‌ கிடைக்கப்படும்‌ பதிவு கூந்தலாகும்‌. நீள்‌ இழுங்கூந்தல்‌ மா அமயோகெடு' 
(அகம்‌ : 93), ஆய்தொழடி அரிவை கூற்தல்‌' (அகம்‌: 104), 'மைஇமறு௩! கூற்தல்‌ 
மடநழ்றதை நட்டேோ (குறும்‌:209), தண்ணிய கமமும்‌ தாம்‌ இமழுங்கூற்தல்‌/ தடமென்‌ 
பணைத்தோள்‌ மடறல்லோன்‌' (முற்‌: 1377 இவ்வரிகளின்‌ மூலம்‌ இருண்ட, தாழ்ந்த, 


நீண்ட தலைமயிரைக்‌ கூந்தல்‌ எனக்‌ குறிக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. 


104 


ல: 1:1:6 குரல்‌ - கூந்தல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ “குரல்‌” தொடர்பான பதிவு குறைந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. காதல்கொண்ட ஆண்‌,பெண்‌ இருவரும்‌ கடலில்‌ நீராடினர்‌. 
அப்பெண்ணின்‌ முதுகில்‌ தாழ்ந்திருண்ட குரலை அவ்வாண்மகன்‌ பிழிந்து 
துவட்டிய நிலையைப்‌ புறம்‌ தாழ்பு இமுனிய பீழங்கு குரல்‌ ஐம்பால்‌” (நற்‌: 96) 
எனும்வரியின்‌ மூலம்‌ அறியலாம்‌. குரல்‌ என்பதைக்‌ 'கூந்தற்‌ கோடு” (கலி: 72) எனக்‌ 
கலித்தொகைக்‌ குறிப்பிடுகின்றது. வணர்‌ குரல்‌ வண்டு ஆர்ப்ப' (பரி:10). 
எனும்வரியில்‌, மகளிர்‌ சிலருடைய நீலமணி போன்ற நிறமுடைய குரல்‌ (கூந்தல்‌) 
மீது வண்டுகள்‌ ஆரவாரம்‌ செய்ததைப்‌ பரிபாடல்‌ விவரிக்கின்றது. 
ல: 1:1: 7 குழல்‌ - கூந்தல்‌ 
பெண்டிரின்‌ சுருண்ட தலைமயிரைக்‌ “குழல்‌” எனக்‌ குறிப்பர்‌. சங்க 
இலக்கியத்தில்‌, குழல்‌ தொடர்பான பதிவு ஒருசில இடங்களில்‌ மட்டுமே 
காணப்படுகின்றது. 
“குட்டுவன்‌ மரநழ்தை அன்ன எம்‌ 
குழல்வீளங்கு ஆய்றுதல்‌ கிழவனும்‌ அவனே (குறும்‌: 34) 
இப்பாடலில்‌ மரந்தை என்னும்‌ ஊர்‌ சேரநாட்டின்‌ வளம்‌ செழிக்கும்‌ கடற்கரைப்‌ 
பட்ினங்களில்‌ ஒன்றாகும்‌. ஆண்‌, பெண்ணின்‌ எழில்‌ அழகைக்‌ குறிப்பிடும்பொழுது 
அப்பெண்ணின்‌ குழலானது (கூந்தல்‌) குட்டுவனின்‌ மரந்தை ஊரைப்போன்று 
ல: 1:1:8 கூழை - கூந்தல்‌ 
சுருண்ட தலைமயிர்‌ அல்லது முடிப்புக்‌ “கூழை” எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 
இதனை, 
“நெறிபடு கூழைக்‌ கார்முதீர்பு இறுற்த 
வெறிகமழ்‌ கொண்ட அரற்றும்‌” (மற்‌: 368) 
நற்றிணைப்‌ பாடலில்‌, பெண்‌ தன்‌ தலைமயிரை ஒருசீரான முறையில்‌ முடிந்த 


நிலையைக்‌ கூழை எனச்‌ சுட்டுகின்றது. 
ல:1:2 ஆடவர்‌ தலைமயிர்‌ 


பெண்டிரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பதற்குப்‌ பமசொற்கள்‌ கையாண்டிருப்பதைப்‌ 
போல, ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பதற்கும்‌ பல சொற்களைக்‌ காணமுடிகின்றன. 


அலையாவன: 


105 


“குச்சி! நலீர்‌ உளை குடுமி, தொங்கல்‌, 

பாங்கி, த்தை, ஒரீ, சிகை (என்று 

இங்கு இவை எல்லாம்‌ ஆண்மயீர்‌ (என்ப!) ” (திவாகரம்‌: நீ: 2212) 

குஞ்சி, பீத்தை, ஜர்‌, குழல்‌, கார்‌ 

பகி, கேசம்‌, சுரியல்‌, கதுப்பு 

தவளை நவீர்‌ பீச்சம்‌, சிகை, ஆண்பால்‌ மமீர்‌” (பீங்கலம்‌: நி: 5: 339 

உளை தவீர்‌ குடுமி பீத்தை 

ஓரீயே, குழல்‌, கார்‌ குஞ்சி 
தளை சிகை, தெரங்கல்‌, டாங்கி 
கான்‌ ஈராறு) ஆண்மயீர்‌ப்‌ (பேம்‌) ” (சூடாமணி: நீ: 2:99) 
மேற்கூறிய நிகண்டுகளில்‌ உளை, ஒரி, கதுப்பு, கார்‌, குஞ்சி, குடுமி, குழல்‌, 

கேசம்‌, சிகை, சுரியல்‌, தளை, தொங்கல்‌, நவிர்‌, பங்கி, பிச்சம்‌, பித்தை ஆகிய 
பதினாறு (16) பெயர்கள்‌ ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிக்கின்றன. இதில்‌ 1. உளை, 2. 
ஒரி, 3. குஞ்சி, 4. குடுமி, 5. குழல்‌, 6. சுரியல்‌, 7. பித்தை ஆகிய சொற்களின்‌ பதிவே, 
ஆடவரின்‌ தலைமயிரைச்‌ சுட்டும்வகையில்‌ சங்க இலக்கியத்தில்‌ கையாளப்‌ 
பட்டிருப்பதாக அறியமுடிகின்றது (பார்க்க: பின்னிணைப்பு -6). மேலும்‌, “குழல்‌” என்ற 
சொல்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பதற்கான சான்றாக 
உள்ளது. நிகண்டுகளில்‌ “கார்‌” என்ற சொல்‌ ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிக்கின்றது. 
ஆனால்‌, சங்க இலக்கியத்தில்‌ கருமையான தலைமயிரைக்‌ “கார்‌” நிறத்திற்கு 
உவமையாகக்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதுதவிர கேசம்‌, சிகை, தளை, 
தொங்கல்‌, நவிர்‌, பங்கி, பிச்சம்‌ ஆகிய சொற்கள்‌ தொடர்பான பதிவுகள்‌ எதுவும்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ காணப்படவில்லை. 
ல்‌: 1: 2:1 உளை 


“உளை” சொல்லுக்குத்‌ தமிழ்ப்பேரகராதி தரும்‌ விளக்கமாவது: குதிரையின்‌ 
தலையாட்டம்‌, பிடரிமயிர்‌ மற்றும்‌ தலைமயிர்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது 
(தொகுதி: 1 ப: 477). 

வலம்சுரி மராஅத்துச்‌ சுரம்கமழ்‌ புதுவீச்‌ 
சுரிஆர்‌ உனைத்‌ தலை பொலியச்‌ குடி ' (அகம்‌ : 83) 
அகநானூற்று வரிகளில்‌, மணம்கமழும்‌ வெண்கடம்பு மலரினை வேட்டுவன்‌ 
தன்‌ சுருண்ட தலைமயிரில்‌ சூடிக்கொண்டான்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது. அத்த 
வேம்பன்‌ அமலை வான்பூச்‌/ சுரிஜர்‌ உனைத்தலை பொலியச்‌ சூடி ' (குறும்‌: 287 


106 


எனும்‌ வரிகளில்‌ பாலை நிலத்தைக்‌ கடந்து செல்லும்‌ ஆண்‌ உளைத்தலையில்‌ 
வேம்பினைப்‌ பொலியச்‌ சூட்டிக்கொண்டு சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது. 
இப்பாடல்களில்‌ “உளை” என்பது ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பது 


தெளிவுபடுகின்றது. 


ஏ:1:2:2 ஓரி 
“இவன்‌ இவள்‌ ஐம்பால்‌ பற்றவும்‌, இவவ இவன்‌ 
புன்தலை ஓரி வாங்குழன்‌ பரியவும்‌ 
கரதற்‌ செவிலியர்‌ தவீர்ப்பவும்‌ தவீராது, ” (குறும்‌ : 229) 
என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌, உடன்போக்கை மேற்கொண்ட காதலர்கள்‌, 

தங்கள்‌ இளமைக்‌ காலத்தில்‌ அவளது ஜம்பாலாகிய கூந்தலை இவன்‌ பிடித்து 
இழுத்தும்‌, இவனது ஒரியை அவள்‌ பிடித்து இழுத்தும்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டார்‌. 
ஆனால்‌, இன்று இருவரும்‌ இணைபிரியாத துணைவர்களாகிய நிலையைக்‌ 
காட்டுகின்றது. இதில்‌ ஒரி என்பது ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


ல:1:.2:3 குஞ்சி 

“மணி நிறம்‌ கொண்ட மாஇமு௩! குஞ்சியின்‌, 

மலையவயும்‌, நிலத்தவும்‌, சினையவும்‌, சுனையவும்‌ 

வண்ண வண்ணத்த மலர்‌ ஆஅய்பு வீரைஇய 

கணழறும்‌ தொடையல்‌, வெண்போழ்க்‌ கண்ணீ, 

நலம்‌ பெறு சென்னி, நாம்‌ உற மிலைச்சி” (குழி: 112-115) 

எனும்‌ குறிஞ்சிப்பாட்டிலில்‌, ஆண்மகன்‌ தன்‌ கருமையான குஞ்சியில்‌ மலை, 

நிலம்‌, சினை, சுனை ஆகிய இடங்களில்‌ மலர்ந்த பலவகையான வண்ண வண்ண 
மலர்களாலான கண்ணியைச்‌ சூட்டிக்‌ கொண்டான்‌ எனக்‌ குறிப்பிடுவதைக்‌ 


காணலாம்‌. 
ல்‌: 1:2:4 குடுமி 


பூல்‌ உவைக்‌ குடுமிப்‌ புதல்வன்‌ பல்மாண்‌ால்இல்‌ வறுமுலை சுவைத்தனன்‌ 
பெழொஅன்‌' (புறம்‌: 160). புறநானூற்று வரிகளில்‌ புல்லிய உளைமயிர்‌ போன்ற 
குடுமியை உடைய புதல்வன்‌ தன்‌ தாயிடம்‌ பாலில்லாத வறுமுலையைப்‌ பலமுறை 
சுவைத்தும்‌ பால்‌ வாராமையால்‌ வருந்தியதைக்‌ குறிப்பிடுகின்றது. பூல்‌ உனைக்‌ 
குடுமிப்‌ புதல்வற்‌ தற்த/ செல்வன்‌ அறமும்‌ மா வாராதே (புறம்‌: 273) இப்பாடலில்‌ 
போருக்குச்‌ சென்ற அனைவரின்‌ குதிரைகள்‌ வந்து சேர்ந்தன. ஆனால்‌, எம்‌ 


மனையில்‌ புல்லிய உளை போலும்‌ குடுமியுடைய புதல்வனைப்‌ பெற்றவரான, என்‌ 


107 


கணவரின்‌ குதிரை இன்னும்‌ வாராதது நினைத்து அவனது துணைவி ஏங்குவதாக 
அமைந்துள்ளது . மேற்கூறிய பதிவுகளில்‌ உளை” சொல்லுடன்‌ “குடுமி” சொல்லும்‌ 
பயின்று வருவதைக்‌ காணலாம்‌. தலைபிடரிமயிரை உளை என்றும்‌ தலைமயிரைச்‌ 
சேர்த்துக்‌ கட்டப்பட்ட நிலையைக்‌ குடுமி என்றும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“டீவல்‌ கைக்‌ கொடுத்து, வெளிது வீரித்து ௨௨, 
பாரி மர£ிர்க்‌ குடுமி எண்ணெர்‌ நீவி. 
ஒழு மகன்‌ அல்லது இல்லோவ, 
செறுமுகம்‌ நோக்கிச்‌ செல்க என வீடுமே ” (பழம்‌: 279) 
இப்பாடல்‌ மறக்குடியில்‌ பிறந்த பெண்ணொருத்தியின்‌ துணிவையும்‌ 
வீரத்தையும்‌ விளக்குவதாக அமைந்துள்ளது. மறப்பெண்ணின்‌ தந்த போரின்‌ 
முதல்நாள்‌ இறந்தான்‌. நேற்று நடந்த போரில்‌ இவளது கணவன்‌ இறந்தான்‌. இன்றும்‌ 
போர்ப்பறை கேட்டவுடன்‌ தன்‌ மகன்‌ கையில்‌ வேலைக்‌ கொடுத்து வெள்ளாடையை 
விரித்துடுத்தி, உலறிய குடுமியில்‌ எண்ணெய்நீவி, அவனைப்‌ போருக்கும்‌ அனுப்பி 
வைத்ததாகக்‌ கூறப்படுகின்றது. 
மேற்கூறிய பாடல்களின்‌ பதிவுகளில்‌ எல்லாம்‌ சிறுவர்களின்‌ தலைமுடிச்சைக்‌ 
“குடுமி” எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


ஏ:1:2:5 சுரியல்‌ 


ஆடவரின்‌ சுருண்ட தலைமயிரைச்‌ சுரியல்‌ என்பர்‌. சங்க இலக்கியத்தில்‌ 
சுரியல்‌ சொற்பதிவு சிலஇடங்களில்‌ மட்டுமே பயின்று வந்துள்ளது. சுரீயல்‌அம்‌ 
சென்னிப்‌ பூஞ்செய்‌ கண்ணி' (பதி: 27) இவ்வரியில்‌, சென்னி தனது அழகிய 
சுருண்ட தலைமயிரில்‌ (சுரியல்‌) பூவால்‌ தொடுத்த கண்ணியைச்‌ சூடிக்‌ 
கொண்டதைக்‌ குறிக்கின்றது. சுரநெறியில்‌ சென்ற மறவர்கள்‌ அவ்விடத்தில்‌ 
மலர்ந்த மராமரத்தில்‌ மலர்கள்‌ உதிர்ந்து, அவர்களது அழகிய சுருண்ட 
தலைமுடியான சுரியலில்‌ தங்கியதாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 21), சுரியல்‌ அம்‌ 
பொழுழ்ைக்‌ கண்டி ரோ ? என/ ஆதிமந்தி பேதுழ்றுஇனைம' (அகம்‌: 78), தோட்டு 
இமுஞ்சுரியல்‌ மணந்த பீத்தை/ஆட்டன்‌ அத்தியைக்‌ காணீரோ ? (அகம்‌: 236) 
இவ்வரிகளில்‌ ஆடல்‌ வல்லவனாகிய ஆட்டனத்தியை வையை ஆறு அடித்துச்சென்று, 
அப்பொழுது அவனைத்‌ தேடிய ஆதிமந்தி, அழகிய சுரியலை உடையவனாகிய என்‌ 
தலைவனைக்‌ கண்டீரோ ? என எதிர்ப்பட்டவரை வினவுவதாக அமைந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. மேற்கூறிய பாடல்களில்‌ மூலம்‌ “சுரியல்‌” என்பது ஆடவனின்‌ சுருண்ட 


தலைமயிரைக்‌ குறிப்பதை அறியமுடிகின்றது. 


108 


ல: 1: 2:6 பித்தை 
சங்க இலக்கியத்தில்‌ ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிக்கும்‌ ஏனைய 
சொற்களைவிடப்‌ பித்தை என்ற சொல்லின்‌ பதிவே மிகுந்தளவில்‌ இடம்பெற்றுள்ளது. 
“எரி அகைழ்‌ தன்ன எடுஇல்‌ தாமரை 
சுரிஇறும்‌ பீத்தை பொலியச்‌ சூட்டு, ” (பொழு: 159-160) 
இவ்வரிகளில்‌, கரிகால்வளவன்‌ தன்னை நாடிவந்த பொருநருக்குப்‌ 
பொன்னாலாகிய தாமரைப்‌ பூவைக்‌ கொடுத்தான்‌. அதனை அப்பொருநன்‌ தனது 
சுருண்ட கரிய பித்தை பொலியுமாறு சூட்டிக்கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 
மழவரும்‌ (அகம்‌:127], வடுகரும்‌ (அகம்‌: 213) தங்களது சுருண்ட பித்தையில்‌ 
மலர்க்கண்ணியைச்‌ சூடிக்கொண்டதைக்‌ குறிக்கின்றது. ஆட்டனத்தியின்‌ 
தலைமயிரைக்‌ குறிப்பிடுகையில்‌, தொகுதீமற்ற கரிய சுமன்‌ பிணைந்த பீத்தையினை 
உடையவன்‌ ஆட்டனத்தி' (அகம்‌: 236) எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
இப்பாடல்களில்‌ எல்லாம்‌ பித்தை என்ற சொல்‌ ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பதைக்‌ 


காணலாம்‌. 


இதுவரை, சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ 
தலைமயிரைக்‌ குறிப்பதற்குப்‌ பல சொற்கள்‌ கையாளப்பட்டி ருப்பதை மேற்கூறிய 
சான்றுகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. இருபாலினத்திற்குரிய பொதுச்சொற்களாகத்‌ 
தலைமயிர்‌/முடி ஆகிய சொற்கள்‌ குறிக்கப்பட்டதா ? அல்லது இச்சொற்களைத்‌ 
தவிர வேறு சொற்கள்‌ கையாளப்பட்டுள்ளதா ? என்பதைத்‌ தெளிவுபட அறிய 
இயலவில்லை. “மயிர்‌”, “முடி” ஆகிய சொற்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ எத்தன்மையில்‌ 


பதிவாகியுள்ளன என்பதைக்‌ காணலாம்‌. 


ல:1:ல மயிர்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ “மயிர்‌” என்ற சொல்‌ 67 இடங்களில்‌ பதிவாகியுள்ளது. 
இதில்‌ பெரும்பான்மையான இடங்களில்‌ விலங்குகளின்‌ மயிரைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 
பதிவாகியுள்ளது. 1. அன்னம்‌, 2. எருமை, 3. எருது, 4. கரடி, 5. கவரிமான்‌, 6. 
குதிரை, 7. குரங்கு , 8. பூனை, 9. மயில்‌, 10. முயல்‌, 11. யானை, 12. வெள்ளெலி 
ஆகிய விலங்குகள்‌ மற்றும்‌ 1. கோழி , 2. சேவல்‌ ஆகிய பறவைகளின்‌ “மயிர்‌” 
தொடர்பான பதிவுகள்‌ காணப்படுகின்றன (பார்க்க: பின்னிணைப்பு-6). 
மிககுறைந்தளவிலே ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ உறுப்புகளான தலை, 
முகவாய்‌, கை, தோள்‌, வயிறு, கணைக்கால்‌ ஆகிய பகுதிகளில்‌ உள்ள மயிரைச்‌ 


சுட்டும்‌ வகையில்‌ பதிவுகள்‌ காணப்படுகின்றன. 


109 


“தலைமயிரைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 'ஜதுவரல்‌ அசைவளி ஆற்ற, 
கைபெயர1,/ஒலியல்‌ வார்மமீர்‌ உளரினன்‌ கொடிச்சி' (அகம்‌ : 102) இவ்வரிகளில்‌ 
கொடிச்சி சாந்து பூசப்பட்ட தன்‌ நீண்ட தலைமயிரைக்‌ காற்று புகும்படி கையாள்‌ 
கோதிவிட்ட நிலையைக்‌ குறிக்கின்றது. சீறரரேரனளே, நாறுமமீர்க்‌ கொடிச்சி” (நற்‌: 99, 
செறிதொழடி தீறாத்தி, பாறும்மிர்‌ நீலி,/ செல்இனி, மடந்தை நின்தோழியொடு' 
(அகம்‌:300) எனவும்‌ பால்‌ பீரியா ஜங்கூந்தற்‌ பல்மமீர்க்‌ கொய்சுவல்‌' (கலி: 96) 
ஆகிய வரிகளில்‌ பெண்டிரின்‌ தலைமயிரைக்‌ குறிப்பது தெளிவுபடுகின்றது. 

“குண்டுநீர்‌ நெடுக்சுனை நோக்கிக்‌ கலீழ்ற்து தன்‌ 
புன்தலைப்‌ பாறுமமீர்‌ தீருத்தூம்‌ 
குன்ற நூடன்‌ இரவீ னானே" முற்‌: 157 
என்ற நற்றிணைப்‌ பாடலில்‌ ஆண்மகன்‌ புணர்ச்சியால்‌ குலைந்த தன்‌ மயிரைத்‌ 
திருத்தும்‌ பொருட்டு ஆழமான சுனைநீரில்‌ தன்தலையைக்‌ கவிழ்த்துச்‌ சரி செய்து 


கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 


'கொடுவீழ்‌ கானவர்‌ கணைதஇடத்‌ தொலைத்தோர்‌/ படுகளத்து உயர்த்த 
மா£ீரந்த்தலைப்‌ பதுக்கைக்‌/ கவளி அம்‌ பறந்தலைக்‌ களர்தெழும்‌ குழீஇ (அகம்‌:23] 
இவ்வரிகள்‌, ஆறலைக்‌ கள்வரின்‌ தலைமயிர்‌ குறிக்கப்படுகின்றது. இலையு மரமா 
மீர்ச்சரந்து நிழத்த/ முலையு மார்ப முயங்கணி மயங்க” (பரி: 6) பரிபாடலில்‌, 
வையையில்‌ நீராட வந்தவர்கள்‌ தளிரால்‌ செய்த படலை மாலையும்‌ தலைமயிரில்‌ 
பூசப்பட்ட குளிர்ந்த சந்தனமும்‌ அழியும்படி நீராடவந்தமையைக்‌ குறிக்கப்படுகின்றது. 
அமல்‌ புரிந்த அடர்‌ தாமரை/ ஒது அடர்ந்த நூற்வெய்து,/ புனைவீனைப்‌ பொலீற்து 
பொலன்‌ நறுற்தெரியல்‌/முமா£ர்‌ இரழுந்தலை பொலியச்சூடி (புறம்‌: 29 இவ்வடிகள்‌, 
சோழன்‌ நலங்கிள்ளி தன்னை நாடிவரும்‌ பாணர்‌ தம்‌ சுற்றத்துக்கு வேலைப்பாடுகள்‌ 
நிறைந்த பொற்றாமரையை வழங்கினான்‌, அப்பூவினைப்‌ பாணர்கள்‌ தங்கள்‌ 
தலைமயிரில்‌ சூடிக்கொண்டதைத்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. ரறும்மீர்க்‌ 
குடுமி எண்ணெம்‌ நீவீ' (புறம்‌: 279) இதில்‌ பெண்ணொருத்தி தன்மகனின்‌ பரந்து 
கிடந்த தலைமயிரினை எண்ணெய்‌ தடவி குடுமியிட்டதைக்‌ குறிக்கின்றது. 

பூல்வாய்‌ இரலை நெற்றி அன்ன 
பொலம்‌ இலங்கு சென்னீய பழு ர்‌ அலியத்‌ 


கண்பனி உழைக்கும்‌ புலரா கக! 
மன்றப்‌ பல்லின்‌ மால்வரை பொம்‌ (புறம்‌: 374) 


பனீபழுகிய பல்யாமத்துப்‌ 
பாறழுதலை மம£ீர்‌ தனைய (புறம்‌: 377 


110 


எனும்‌ இவ்விருபாடல்கள்‌ ஆய்‌ ஆண்டிரனின்‌ போர்க்கால நிகழ்வுகளை 
எடுத்துரைப்பவையாகும்‌. இதில்‌ “புல்வாய்‌” என்பது ஆண்மானின்‌ நெற்றி மயிரைக்‌ 
குறிக்கும்‌. அதைப்போல்‌ ஆய்‌ஆண்டிரனின்‌ தலைமயிர்ப்‌ போர்க்காலத்தில்‌ 
சிதறிக்கிடப்பதாகவும்‌, பனிமிக்க பலயாமங்கள்‌ உறங்கியதால்‌, போர்க்காலத்தில்‌ பரந்து 
மேல்‌ நோக்கி எழுந்த அவனது மயிர்‌, பனியால்‌ நனைந்து படிந்த நிலையைக்‌ 
குறிக்கின்றது. இப்பாடல்களின்‌ மூலம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ 
தலைமயிரைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ பதிவுகள்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


கைமயிர்‌: ஆடுஅமைப்‌ பணைத்தோள்‌, அரிமமீர்‌ முன்கை” (பொழு: 32), 
கடற்கோடு செழிந்த, மயீர்வார்‌ முன்கை' (ங்‌:197, மமிர்வாரர்‌ முன்கை வளையும்‌ 
செறூஉம்‌' (ஓங்‌: 218), மமீர்‌ வரர்ந்த வரிமுன்கை மட நல்லாய்‌ (கலீத்‌: 56) ஆகிய 
வரிகளில்‌ பெண்டிரின்‌ முன்னங்கையிலுள்ள மயிர்ப்பகுதி குறிக்கப்படுகின்றது. 
“மோவாய்‌ மயிர்‌: குச்சின்‌ நிரைத்த குமூ௨ மீர்‌ மோவாம்‌' (ம்‌: 257] என்பதில்‌ 
குச்சுப்புல்‌ நிரைந்து போன்ற நிறம்‌ பொருந்திய மோவாய்‌ மயிரினை உடையதாகக்‌ 
(தாடியைக்‌) குறிக்கப்படுகின்றது. தோளின்‌ மயிர்‌ 'உறிக்கர ஊர்ந்த மறுப்படு 
மீர்ச்சுவல்‌' (பெறு: 179 எனும்‌ பெரும்பாணாற்று வரியில்‌, கோவலர்‌ தோளிலுள்ள 
மயிர்ப்‌ பகுதியைக்‌ குறிக்கின்றது. வயிற்றுமயிர்‌: மடத்தை மாண்ட நுடங்கெழில்‌ 
அகத்து” (மலை: 32, கணைக்கால்‌ மயிர்‌: இரும்பீடித்‌ தடக்கையின்‌ செறிற்துதிரவ்‌/ 
பெொழுந்தூம$ர்‌ ஒழுகிய தீழுற்து தாட்கு ஒப்ப ' (பொழு: 479 இவ்வரிகளில்‌, பெண்‌ 
யானையின்‌ பெரிய துதிக்கை இரண்டு இணைந்தன போன்ற திரண்ட தொடைகளை 
உடையவள்‌ பாடினி. அவளது கணைக்‌ கால்களில்‌ வளர்ந்துள்ள மயிர்ப்பகுதியைச்‌ 
“செறிந்துதிரள்‌ பொருந்துமயிர்‌ ஒழுகி” எனச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 

“மார்க்‌ கண்‌ முரசினோர்‌” (மும்‌: 93) 

‘“‘wuர்ககண்TுரIFம்‌” (Lp: 63) 
எனவரும்‌ வரிகள்‌ முரசின்‌ மேல்‌ போர்த்தியுள்ள விலங்கின்‌ தோலில்‌ காணப்படும்‌ 
மயிரினைக்‌ குறிக்கின்றன. இதைத்தவிர, தாவரங்களின்‌ இழைகள்‌ மயிர்‌ என்றே 
குறிக்கப்பட்டுள்ளன. அவ்வகையில்‌ பாதிரி (குறுந்‌:147, நற்‌:337) மற்றும்‌ உழுந்தின்‌ 
மயிர்‌ ற்‌: 89) இழையைக்‌ குறிக்கின்றன. 

இப்பதிவுகளின்வழி மயிர்‌ என்பது குறுகிய/ சிறிய அளவிலான முடியினைக்‌ 
(உரோமம்‌) குறிப்பதாக உணரமுடிகின்றது. சங்க இலக்கியத்தில்‌ தலைமயிரைக்‌ 
குறிக்கும்‌ வகையில்‌, இச்சொல்‌ குறைந்தளவிலே  பதிவாகியிருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


111 


வ: 1:4 முடி 
“முடி” என்ற சொல்‌ மயிரைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக மட்டும்‌ இலக்கியத்தில்‌ 
பயன்படுத்தப்‌ படவில்லை. இச்சொல்‌ மன்னரின்முடி, “நாற்றுமுடி” (பெரு: 212, நற்‌:60) 
என்றும்‌ கூந்தலை முடிதல்‌, வலைமுடிதல்‌ (நற்‌: 49, 207) என வினைசெயல்‌யினைக்‌ 


குறிக்கும்‌ வகையில்‌ இலக்கியத்தில்‌ கையாளப்பட்டுள்ளன. 


சங்க இலக்கியத்தில்‌ முடி என்ற சொல்‌ 27 இடங்களில்‌ பயின்று வந்துள்ளது. 
இதில்‌ பெரும்பான்மையான இடங்களில்‌ மன்னனின்‌ தலைமுடியான மணி 
மகுடத்தைக்‌ குறிக்கும்‌ வகையிலே கையாளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 
“எழுமுடி கெழீழிய தீிமுகொமரகலத்து' (பதி: 14, 16, 40), எழுமுடி மார்‌ னெய்திய 
சேரல்‌' (பதி: 4) எனும்‌ வரிகள்‌, பகைவர்‌ எழுவரது முடிப்பொன்னால்‌ செய்யப்பட்ட 
ஆரத்தை மார்பின்‌ கண்‌ சேரமன்னன்‌ அணிந்து கொண்டதாகக்‌ குறிப்பிடுகின்றன. 
மன்னனின்‌ மணிமகுடத்தைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌, முடியொடு கடகஞு சேர்த்தி 
நெடிது நினைற்து' (முல்‌: 76, முடியுடைக்‌ கருற்தலை புரட்டு முன்றான்‌' (பட்‌:230) 
முடி புனைந்த பசும்பொன்னின்‌ அடிபொலியக்‌ கழை இம' (பழம்‌: 40) ஆகிய 
வரிகளில்‌ பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
ல: 1: 4:1 கூந்தல்‌ - முடி 
ஓஐவேறு உருவீன்‌ செய்வினை முற்றிய/ முடி யொடு வீவங்கிய முரண்மிகு 
திறுமணி' (தீறு: 83-84). இவ்வரிகளில்‌, ஐந்து வேறுபட்ட கூந்தல்‌ வகையில்‌ ” முடி” 
ஒருவகையைச்‌ சேர்ந்தது என்பதைத்‌ திருமுருகாற்றுப்படை குறிக்கின்றது. 
வெறிகமம்‌ துறுமுடி தயங்க நல்வினைப்‌ பெழியழி பாலவைமிற்‌ கலங்கி நெடிது 
நீனைந்து' முற்‌: 308) எனும்‌ வரிகள்‌, பெண்ணொருத்தி நறுமணம்‌ வீசும்‌ நெருங்கி 
முடித்த முடியை உடையவள்‌ எனக்‌ கூறுகின்றது. மற்றொரு பாடலில்‌, 
பெண்ணொருத்தி தம்‌ கூந்தலை முடியிட்டு வண்டுகள்‌ மொய்க்கும்‌ அளவில்‌ மலர்‌ 
மாலையைச்‌ சூடிவந்தாள்‌ (கலி: 78) எனவும்‌ புனல்‌ விளையாட்டின்‌ பொழுது ஒருத்தி, 
அடியிலே, தாழ்ந்த துகிலை ஒருகையாலே தழுவிக்கொண்டு மற்றைக்‌ கையாலே 
முடித்த முடியைக்‌ குலைந்த கரியதாகிய கூந்தலைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அலவுற்று 
மிகுதியையுடைய பூ வேய்ந்த குளத்தில்‌ பாயா நிற்கும்‌ (கலி: 92) எனவும்‌ 
கலித்தொகைக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. மேற்குறிப்பிட்ட பதிவுகளின்‌ வழி 
மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலை முடியிட்டுக்‌ கொண்டனர்‌ என்னும்‌ தன்மையில்‌ 


பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 


112 


சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ தலைமயிரைக்‌ 
குறிப்பதற்குப்‌ பலசொற்கள்‌ கையாண்டிருப்பதை அறியமுடிகின்றது. இதில்‌ 
ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ காட்டிலும்‌ பெண்டிரின்‌ தலைமயிர்‌ தொடர்பான 
பதிவுகளே மிகுந்தளவில்‌ காணமுடிகின்றன. 
3:2:0 கூந்தல்‌ - உவமைகள்‌ 
பெண்டிரின்‌ அழகான நீண்ட , கருத்த, மணமிகுந்த கூந்தலைச்‌ சங்க காலப்‌ 
புலவர்கள்‌ முதல்‌ இன்றளவும்‌ பலகவிஞர்கள்‌ உவமைப்படுத்தியும்‌ வர்ணித்தும்‌ 
பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. அவ்வகையில்‌ சங்ககாலப்‌ புலவர்கள்‌ பெண்டிரின்‌ 
கூந்தலை மயிலின்‌ தோகைக்கும்‌ (கலாபம்‌, கலாவம்‌), ஆற்றின்‌ அறலுக்கும்‌ 


(கருமணல்‌) மற்றும்‌ கருமை நிறத்தை ஒத்த இருள்‌, மை, மேகம்‌, நீலமணி 
ஆகியவற்றுடன்‌ உவமைப்படுத்திச்‌ சிறப்பித்துப்‌ பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. 


லீ: 2:1 மயிலின்‌ தோகை 
மயிலினது விரிந்த அழகிய தோகையைப்‌ பெண்டிரின்‌ கூந்தலுக்கு 
உவமையாக இலக்கியத்தில்‌ பல இடங்களில்‌ காணலாம்‌. 
நெய்கனிறழ்துஇருளிய கதுப்பீன்‌ கதுப்புஎன 
மணீவயின்‌ கலரடாம்‌, பர, பல உடன்‌ 
மில்‌, மயிற்‌ குளிக்கும்‌ சாயல்‌” (சீறு: 13-16) 
இவ்வரிகளில்‌, விறலியரின்‌ நீண்ட அடர்ந்த கூந்தலை ஆண்மயிலின்‌ 
தோசைக்கு உவமையாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, அடர்ந்த தோகை 
போல்‌ கூந்தல்‌ இருப்பதை 'கணம்கெரன்‌ தோகையின்‌ கதுப்பு” (மலை: 44) எனவும்‌, 
ஆடுகின்ற மயிற்தோகை போல்‌ கூந்தல்‌ இருப்பதை 'அகல்‌அமை அல்குல்‌ பற்றி, 
கூற்தல்‌/ ஆடுமயில்‌ பீலீயின்‌ பொங்க' (அகம்‌:388) என அகநானூற்றுப்‌ பாடல்‌ 
குறிப்பிடுகின்றது. “களீமமீற்‌ கலாவம்‌ ஐம்பால்‌' (அகம்‌: 152) எனவரும்‌ வரியில்‌, 
ஐம்பாலாக வகுக்கப்பட்ட கூந்தல்‌ மயிலின்‌ கலாவம்‌ போல்‌ காட்சி அளிப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. 
மமில்கண்‌ அன்ன மாண்‌ முடி ப்பாலவை 
நுண்வலைப்‌ பரதவர்‌ மடமகள்‌ (குனு: 184) 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, பரதவப்‌ பெண்ணின்‌ தலைமுடியானது 
மயிற்பீலியின்‌ கண்களைப்‌ போன்று அழகு பெற்றிருப்பதைக்‌ குறிக்கின்றது. 
மற்றொரு பாடலில்‌, மயிற்பீலியை ஒத்த தழைத்த மெல்லிய கூந்தலையுடைய பெண்‌, 


113 


உனக்கு உரிமை உடையவள்‌ என ஆணிடம்‌ பெண்ணொருத்தி கூறுகிறாள்‌ (குறுந்‌: 
225). வீசும்பு இழி தோகைச்‌ சீர்‌ போன்றி' (ஐங்‌: 74) இவ்வரி, தோகை விரித்து 
ஆடுகின்ற மயிற்பீலியைப்‌ போல்‌ அடர்ந்த கூந்தலை உடைய பெண்டிர்‌ எனச்‌ 
சுட்டுகின்றது. அருந்துயர்‌ உழக்கும்‌ நின்திறுற்து இறை அரிவை, கலீமயீல்‌ கலாவம்‌ 
கால்‌ குவீத்தன்ன, ஓலி பென்‌ கூந்தற்‌ கமழ்புகை கொளீஇ; (புறம்‌: 146). புறநானூற்று 
வரிகள்‌, மயிற்தோகையைக்‌ குவித்தது போன்ற கூந்தலை உடையவள்‌ எனச்‌ 
சுட்டுவதைக்‌ காணலாம்‌. மேற்கூறிய பாடல்கள்‌ அனைத்திலும்‌ மயிலின்‌ தழைத்த 
அடர்ந்த தோகையைக்‌ கூந்தலுக்கு உவமைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
3:2:2 கூந்தல்‌ - அறல்‌ (கருமணல்‌) 
ஆற்றில்‌ அமைந்துள்ள கருமையான மணல்‌ மற்றும்‌ வரி வரியாகக்‌ 

காணப்படும்‌ மணற்கோடுகள்‌ கூந்தலுக்கு உவமைப்‌ படுத்தப்பட்டுள்ளன. 
இதனைப்‌ ' பெண்ணை அம்பேரீயழ்று றுண்அறல்‌ கடுக்கும்‌ (அகம்‌: 38), அறல்‌ 
ஒக்கும்‌ கூற்தல்‌' (அகம்‌: 162), அழலென நெறித்த கூந்தல்‌ (அகம்‌: 213), அறழலின்‌ 
நெறித்த கூந்தல்‌ ' (அகம்‌: 263) அழல்‌ மமுவ்‌ கூற்தல்‌' (அகம்‌: 299, ஆரம்‌ நாறும்‌ 
அழல்‌ போல்‌ கூந்தல்‌" (குறும்‌: 286), நுண்மணல்‌ அழல்‌ வரர்ந்தன்ன (குறும்‌: 118), 
நெறிகதுப்பு வாழும்‌ அழலாக' (கலி: 98), “அவீர்‌ அழல்‌ கடுக்கும்‌ அம்மென்‌/ 
குவை இமருங்கூற்தல்‌' (புறம்‌ :28) ஆகிய வரிகளில்‌ ஆற்றின்‌ கருமணலைக்‌ 
கூந்தலுக்கு உவமையாகக்‌ கூறியிருப்பதன்மூலம்‌ அறியலாம்‌. 

ல: 2: 3 கூந்தல்‌ - கருமை 

கூந்தலை இருளின்‌ நிறத்திற்கும்‌ அதனை ஒத்த நிறமான மை, கார்‌, மேகம்‌, 

நீலமணி ஆகியவற்றுடன்‌ உவமைப்படுத்தப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இரும்பல்‌ 
கூந்தல்‌' (துகம்‌: 94, 161197, 297, இழுள்‌ ஐங்கூந்தல்‌ ' (அகம்‌: 233), இருள்‌ மென்‌ 
கூற்தல்‌' (அகம்‌: 92), இறுவ்புரை கூந்தல்‌ (மற்‌: 270), இழுளிய ஐம்பால்‌' (கலி: 59, 
குவைதிமுங்‌ கூந்தல்‌ ' (அகம்‌: 197, 266, குறு: 52, 300, புறம்‌: 29), தாழ்‌ இமழுங்கூற்தல்‌' 
(அகம்‌: 46, நற்‌: 137, பதி: 21 கலி: 92, நமழு இமழுங்கூற்தல்‌' (குறும்‌: 272, கலி: 54), 
நீவ்‌இருங்‌! கூந்தல்‌ ' (அகம்‌: 93), 'நெழிஇமு௩! கதுப்பின்‌ கோதையும்‌ புனைக' (அகம்‌: 
269), றெறீஇமுங்‌ கதுப்பு” (நம்‌ : 3877, பஸ்இமுங்‌ கதுப்பு' (அகம்‌: 86, நற்‌: 3677, பல்‌ 
இருங்கூற்தல்‌' (நெடு: 54 ஸறம்‌: 73, பதி: ப: 8), ீன்‌ இரும்‌ கூற்தல்‌' (ஐ௩!: 495, பா: 19), 
வரர்‌ இமுங்‌ கூந்தல்‌” (பட்‌: 218, ஆகிய வரிகளில்‌ பெண்ணின்‌ கூந்தல்‌ இருளுடன்‌ 


உவமையாகக்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


114 


மை இருங்‌ கூந்தல்‌ (குறும்‌: 209), மைஈர்‌ ஓதி' (அகம்‌: 173, 279, 386, 388, 
குறு: 199, கலி: 150). இதில்‌ மையைப்‌ போன்ற கரிய கூந்தல்‌ எனவும்‌, ' மணி ஏர்‌ 
இம்பால்‌ (அகம்‌: 8, நற்‌: 133, 366), மணி மழுவ்‌ ஐம்பால்‌ (நற்‌: 245, 337, நீலமணி 
ஒளிவீட்டரற்‌ போல்‌ கூற்தலில்‌ புழுகுபூசி ஜழ்துவகையாக முடிக்கப்பட்ட கூற்தல்‌ 
முற்‌: 166), “றெய்‌ இடைநீவி மணீஜளி வீட்டன்னஐவகை பரராட்டினாய்‌ (கலி; 22), 
ம்ண்ணுறு ம்ணீமின்‌ மாசு மண்ணீ' (ப்றம்‌:147) இவ்வரிகளில்‌ நீலமணியின்‌ 
(கருமை) நிறத்தைக்‌ கூந்தலுக்கு உவமைப்படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. 'மேகம்‌ 
(டோல்‌ தழைத்த கூந்தல்‌ (அகம்‌: 225), கவரி முச்சி கரர்‌ வீரி கூற்தல்‌' (பதி: 43) 
இப்பதிவுகளில்‌ மேகத்தைப்‌ போல்‌ அடர்ந்த கருமையான கூந்தல்‌ எனக்‌ 


குறிக்கப்படுகின்றது. 


மேற்குறித்த பதிவுகளில்‌, கூந்தலைக்‌ கருமை நிறங்களான இருள்‌, கார்‌, மணி, 
மேகம்‌ ஆகியவற்றுடன்‌ ஒப்புமைப்படுத்திக்‌ கூறப்பட்டிருப்பதை அறியமுடிகின்றது. 
கூந்தலுக்குக்‌ கருமை நிறத்தினை உவமையாகக்‌ குறிப்பதன்மூலம்‌ இளமை 
வயதுடைய மகளிரின்‌ கூந்தலைக்‌ குறிப்பது தெளிவுபடுகின்றது. 
வ: :0 கூந்தல்‌ - ஒப்பனை 
மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலைப்‌ பலவகை வண்ண மணம்மிகுந்த மலர்களாலும்‌ 
முடிபுகளாலும்‌ அழகுபடுத்திக்‌ கொண்டனர்‌. இச்செயலைச்‌ செய்வதற்கு முன்‌, 
தூய்மையான நீரினால்‌ நீராடிய பின்னர்‌, ஒப்பனை செய்து கொண்டதை 
இலக்கியங்கள்‌ உணர்த்துகின்றன. உள்ளத்துப்புணர்ச்சிக்கும்‌ மெய்யுறு 
புணர்ச்சிக்கும்‌ அடிப்படையாகத்‌ திகழ்வது உடல்‌ தூய்மையாகும்‌. எனவே தூய 
நீரினால்‌ நீராடல்‌ முக்கியமானதாக இன்றளவும்‌ கருதப்படுகின்றது. அவ்வகையில்‌, 
ஒப்பனை செய்து கொள்வதற்கு முன்‌ உடலைத்‌ தூய்மையாக வைத்துக்கொள்வது 
அவசியமாகின்றது. உடல்‌ தூய்மையில்‌ கூந்தலின்‌ தூய்மையும்‌ அடங்கும்‌. 
மண்ணாக்‌ கூந்தல்‌ மாசறக்‌ கழீஇ, 
சில்பேோது கொண்டு பல்குரல்‌ அழுத்திய 
அழ்நீலை புகுதலீன்‌ மெய்‌ வழுத்தறா அ 
அவீம்ப முடியின்‌ கலைழஇய "முற்‌: 42) 
எனும்‌ நற்றிணை வரிகளில்‌, ஆண்மகனைப்‌ பிரிந்த பெண்ணொருத்தி 
கூந்தலைக்‌ குறிப்பிடுகையில்‌ மாசு நிறைந்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 
அப்பெண்‌ பிரிவின்‌ துயரத்தினால்‌ நீராடவில்லை என்பதைக்‌ குறிக்கின்றது. 


LL 


அக்காதலன்‌ வினைமுடித்து மீண்டுவரும்‌ செய்தி அறிந்தவுடன்‌ அவள்‌ தூய்மையான 
நீரினால்‌ நீராடி, பின்னர்‌ அக்கூந்தலில்‌ மலர்களைச்‌ சூடிக்‌ கொண்டதாகக்‌ 


குறிக்கின்றது. 


ம்ணீஏர்‌ ஜம்டால்‌ மாசுஅறக்‌ கழீஇ முற்‌: 366), நறுவீஜம்பால்‌ மகளிர்தடும்‌, 
தைஇத்‌ தண்கயம்‌ போல, (ஓங்‌: 84) , மண்ணுறு மணியின்‌ மாசுஅழ மண்ணி" 
(யுறம்‌:147). ஆகிய வரிகளில்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ பூசியுள்ள நெய்பிசுக்கு 
போகும்படி மாசற நீராடியதாகவும்‌ பின்னர்‌, அக்கூந்தலில்‌ மணம்‌ மிகுந்த மலர்கள்‌ 
அணிந்து கொண்டதாகவும்‌ கூறப்படுகின்றது. கூந்தலின்‌ எண்ணெய்ப்‌ பிசுக்கு, 
அழுக்குப்‌ போக்குவதற்கு அரைப்புப்‌ பொடி, களிமண்‌ மற்றும்‌ நறுமணப்‌ பொருட்கள்‌ 
சேர்த்து நீராடிய தன்மையைக்‌ குறுந்தொகை மற்றும்‌ பரிபாடல்‌ விவரிக்கின்றன. 
“கூழைக்கு எழுமணம்‌ கொணர்கம்‌ சேறும்‌, 
ஆண்டும்‌ வமழுகுவரர்‌ பெரும்‌ பேதையே ” (குனு: 113) 
இப்பாடலுக்கு உரைவழங்கிய உ.வே.சா அவர்கள்‌ “எருமணம்‌” என்பதற்கு 
“எருமண்‌” என்ற நிலையில்‌ பொருள்விளக்குகின்றார்‌. பெண்கள்‌ தங்களது கூந்தலின்‌ 
அழுக்குப்‌ பிசக்கினைப்‌ போக்குவதற்குத்‌ தலையில்‌ களிமண்ணை (எருமண்‌) 
பிசைந்து நீராடியதாக உரையில்‌ குறிப்பிடுகின்றார்‌. இக்களிமண்ணைக்‌ கூத்தல்‌ 
நறுமண்‌' (பெரு: 1: 40) எனப்‌ பெருங்கதை குறிப்பிடுகின்றது. இப்பாடலில்‌ கூழைக்கு 
எருமணம்‌ என்ற சொல்லுக்கு உ.வே.சா தரும்‌ விளக்கத்தை “வையாபுரிப்பிள்ளை” 
மறுத்துரைக்கின்றார்‌. உ.வே.சா “எருமணம்‌” என்ற சொல்லுக்கு “எருமண்‌”்‌ 
என்றளவில்‌ பொருள்‌ தந்து விளக்கியிருப்பது தவறு என வையாபுரிப்பிள்ளை 
விவாதிக்கின்றார்‌. இவர்‌ எருமணம்‌ என்பது செங்கழுநீர்‌ மலரைக்‌ குறிக்கும்‌ 
என்பதைத்‌ தெளிவுபட ஆராய்ந்து உரைக்கின்றார்‌. (1952: 117-129 
மண்ணார்‌ மணீமில்‌ வணர்குரல்‌ வண்டரர்ப்பத்‌ 
குண்ணம்‌ துவர்பல தூட்டிச்‌ சலங்குடைவரர்‌ 
எண்ணெம்‌ கழல இழைதுகள்‌ பீசைவார்‌ 
மாலையஞக5 சரந்து மதமும்‌ இறைகனாம்‌ 
கோலங்‌ கெொளநீர்க்குக்‌ கூட்டுவார்‌ அப்புனல்‌ 
உண்ணா நழவினை அட்டுவரர்‌ ஒண்டெடி எர ” (Lf: 10) 
என்ற அடிகள்‌, வையையில்‌ நீராட வந்த பெண்களில்‌ சிலர்‌, தங்களது நீலமணி 
போன்ற கூந்தலுக்குக்‌ குளிர்ச்சியைத்‌ தரக்கூடிய துவர்‌ பலவற்றைத்‌ தேய்த்துக்‌ 
கொண்டு நீராடியதாகவும்‌, வேறுசிலர்‌ தலையில்‌ எண்ணெயை இட்டு, அவ்‌ 
எண்ணெய்‌ நீங்கும்படி அரைப்புப்‌ பொடியை இட்டுப்‌ பிசைந்து நீராடியதாகவும்‌ 


116 


குறிக்கப்படுகின்றது. இதில்‌ துவர்‌ என்பதற்கு உரைவழங்கியோர்‌ பத்துவிதமான 
நறுமணப்பொருட்களைக்‌ கொண்டதாகவும்‌ அவை பூவுந்தி திரிபலை புணாகருங்‌ 
காலி நாவலொடு நாற்பான்‌ மரமே ' என உரைக்‌ குறிப்பில்‌ தருவதைக்‌ காணலாம்‌ 
(1964 172). இதேபோன்று மற்றொரு பாடலில்‌, மதுரை நகர மகளிரும்‌ மைந்தரும்‌ 
துவர்‌ உள்ளிட்ட மணப்பொருட்களை ஏந்தி வையை ஆற்றில்‌ நீராடச்‌ சென்றது 
குறிக்கப்படுகின்றது. (பரி: 22) 


இப்பதிவுகளில்‌, வையையில்‌ நீராட வந்த மக்கள்‌ நறுமணப்‌ பொருட்களைத்‌ 
தேய்த்து நீராடியதன்மை பரிபாடல்கள்வழி அறியமுடிகின்றது. இதில்‌ பயன்படுத்தியதுவர்‌ 
என்ற சொல்லுக்கு முழுமையான விளக்கத்தைச்‌ சங்க இலக்கியத்தின்வழி 
அறியமுடியவில்லை. ஆனால்‌ நீராடுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ நறுமணப்பொருட்கள்‌ 
பற்றிய விரிவான செய்தியினைச்‌ “சிலப்பதிகாரத்தின்‌' உரைவழி அறியமுடிகின்றது. 


கோவலன்‌ மாதவியிடம்‌ ஊடல்‌ கொண்டான்‌. அப்பொழுது அவனது 
ஊடலைத்‌ தணிக்கும்பொருட்டு, மாதவி தன்னைப்‌ பலவிதமாக ஒப்பனை 
செய்துகொண்டாள்‌. அத்தன்மையினை இளங்கோவடிகள்‌ சிலப்பதிகாரத்தில்‌ 
அழகுபட எடுத்துரைப்பதைக்‌ காணலாம்‌. 
'அடற்‌ கோலமோ டிருழ்தோனுவப்பப்‌ 
பத்துத்‌ துவரினு மைந்து வீரையீனும்‌ 
முப்பத்திமுவகை யேரமா லீகையீனும்‌ 
ஊறின நன்னீமுரைத்தறெய்‌ வாசம்‌ 
றழிமுங! கூழ்த னலம்பெழ வாட்டிட்‌ 
பூுலையீற்‌ புலர்த்திய பூமென்‌ கூற்தலை 
வகைதொழு மான்மதக்‌ கொழுசு்சே மூட்டி ” (சீலம்பு: 6: 75-87 
இவ்வரிகளில்‌ மாதவி தன்னை ஒப்பனை செய்து கொள்வதற்குமுன்‌ நீராடிய 
தன்மை கூறப்பட்டுள்ளது. இதில்‌ வாச நெய்யுரைத்த மணங்கமழும்‌ கரிய கூந்தலைப்‌ 
பத்து வகையான துவர்‌ நாவல்‌ அல்லது பூவந்தி, கடு, நெல்லி, தான்றி, ஆல்‌, அரசு, அத்தி, 
இத்தி, கருங்காலி, மாந்தளிர்‌ - மரவகை), , ஐந்து விதமான விரை (கொட்டம்‌ - வாசனைச்‌ 
செடி), துருக்கம்‌ (கத்தூரி), தகரம்‌ (மயிர்ச்சாந்து) அகில்‌ (மரம்‌), ஆரம்‌ (மரம்‌) மற்றும்‌ 
முப்பத்திரண்டு வகையான ஒமாலிகை (இலவங்கம்‌, பச்சிலை, கச்சோலம்‌, ஏலம்‌, நாகணம்‌, 
கொட்டம்‌, நாகம்‌, மதாவரிசி, தக்கோலம்‌, நன்னாரி, வெண்கோட்டம்‌, கத்தூரி, வேரி, 
இலாமிச்சம்‌, கண்டில்‌ வெண்ணெய்‌, கடு, நெல்லி, தான்றி, துத்தம்‌, வண்ணக்‌ கச்சோலம்‌, 
அரேணுகம்‌, மாஞ்சி, சயிலேகம்‌, புழுகு, புன்னை, நறுந்தாறு, புலியுகிர்‌ பூஞ்சரளம்‌, தமாலம்‌, 
வகுளம்‌, பதுமுகம்‌, நுண்ணேலம்‌, கொடுவேரி) ஆகியவற்றால்‌ ஊறவைத்த நீரில்‌ 


117 


மாதவி நீராடியதாகக்‌ கூறப்படுகின்றது. அவ்வாறு, அவள்‌ நீராடிய பின்னர்‌ 
தனது கூந்தலின்‌ ஈரத்தைப்‌ போக்குவதற்குச்‌ சந்தனம்‌, அகில்‌ ஆகிய 
கட்டைகளின்‌ புகையினால்‌ உலர்த்தியதாகவும்‌ பின்னர்‌, அக்கூந்தலை ஐந்து 
வகையாகப்‌ பிரித்து மான்மதத்தின்‌ கொழுஞ்சாந்தினைப்‌ பூசியதாகவும்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌ துவர்‌, விரை, ஒமாலிகை ஆகிய பொருட்கள்‌ குறித்த 
விளக்கத்தை அடியார்க்குநல்லார்‌ உரையின்வழித்‌ தெளிவுபடுத்துகின்றது. 


இதன்மூலம்‌, கூந்தலின்‌ நறுமணத்திற்காகத்‌ துவர்‌, விரை, ஒமாலிகை 
போன்ற நறுமணப்பொருட்களைப்‌ பயன்படுத்திய நிலையை அறியமுடிகின்றது. 
சங்க இலக்கியத்தில்‌ துவர்‌ குறித்த பதிவு காணப்படுகின்றது. ஆனால்‌ விரை, 
ஒமாலிகை என்ற சொற்களின்‌ பதிவினை அறியமுடியவில்லையே தவிர, அதில்‌ 
குறிக்கப்பட்டுள்ள பொருட்களை மக்கள்‌ பயன்படுத்திய தன்மையை 
இலக்கியத்தின்‌ வழி அறியமுடிகின்றது. 
ல:லீ:1 தகரம்‌ 
கூந்தலுக்கு மட்டுமே பூசப்படும்‌ மயிர்ச்சாந்து (மயிர்ச்சந்தனம்‌) “தகரம்‌” 
எனக்‌ கூறப்படுகின்றது. இச்சாந்தை ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்களும்‌ 
தங்கள்‌ தலைமயிரில்‌ பூசிக்‌ கொண்டதாகச்‌ சங்க இலக்கியத்தில்‌ பதிவு 
காணப்படுகின்றது. 
"தகரம்‌ நூறும்‌ தண்றறுங்‌ கதுப்பின்‌ 
ப்துமண 0௧௨ அமீனிய கழிற்கர்ப்‌ 
பல்கோட்டு அடுப்பீல்‌ பால்‌உலை இரீஇ,” (அகம்‌: 147 
என்ற வரிகள்‌ புதுமணப்பெண்ணின்‌ கூந்தல்‌ தகரத்தின்‌ நறுமணத்தைக்‌ 
கொண்டதாகவும்‌ அத்தகைய குளிர்ச்சி பொருந்திய கூந்தலில்‌ மணம்வீசக்கூடிய 
மலர்கள்‌ அணிந்ததாகவும்‌ கூறப்படுகின்றது. 
'நல்மாண்‌ வீழாலில்‌ தகரம்‌ மண்ணி, 
பரம்பல்‌ புணர்ப்படச்‌ சொல்லான்‌” (அகம்‌: 389) 
எனும்‌ பாடலில்‌, சான்றோர்கள்‌ முன்னிலையில்‌ நடைபெறும்‌ மணவிழாவில்‌, 
மணப்‌ பெண்ணுக்கு மயிர்ச்சாந்து பூசி, மங்கல நீராட்டிப்‌ பல சிறப்புகள்‌ செய்ய 
நினைத்தனர்‌. ஆனால்‌ அப்பெண்மகள்‌ தன்‌ காதலனுடன்‌ உடன்போக்கினை 
மேற்கொண்டதாகச்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ தகரத்தை மணப்பெண்கள்‌ 


பூசிக்கொண்ட தன்மையைக்‌ காணலாம்‌. 


118 


தகரமும்‌ மணம்மிகுந்த மலரின்‌ நறுமணமும்‌ கொண்ட பெண்ணின்‌ 
கூந்தலில்‌ இன்பத்தை விரும்பும்‌ பொருட்டு, ஆண்‌ காலம்‌ தாழ்த்தாது விரைந்து 
வருவான்‌ என அகநானூறு குறிப்பிடுகின்றது. (அகம்‌: 393), நறுந்தண்‌ தகரமும்‌ 
மரனும்‌ நறும்‌ / நெறிற்த குரல்‌ கூற்தல்‌ நாள்‌ அணிக்கு ஒப்ப” (கலி: 93), தகரத்‌ 
தண்ணிழல்‌ பிணையொடு வதியும்‌: (புறம்‌: 132), தகரம்‌ நீவீய துவராக்‌ கூந்தல்‌" 
(பதிற்‌: 89) எனும்‌ வரிகளின்‌ மூலம்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலுக்குத்‌ தகரச்சாந்தைப்‌ 
பூசிக்‌ கொண்டமையையும்‌ பூசிய சாந்தைப்‌ போக்குவதற்கு நீராடி, பின்னர்‌ புகையூட்டி 
உலர்த்தியமையும்‌ அறியமுடிகின்றது. 
“ஏண்ணெொர! நீலிய, சுரிவனர்‌ - றுக்‌ 
தண்றறும்‌ தகரம்‌ கமழ மண்ண, 
சரம்‌ புலர வீரல்‌ உளர்ப்பு அவீழா 
காம்‌ அகில்‌ அம்புகை கொள ”(குறிஞ்சி: 107-110) 
எனவரும்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ ஆண்மகன்‌ தன்‌ தலைமயிரில்‌ குளிர்ச்சி 
பொருந்திய மணம்கமழும்‌ தகரத்தைப்‌ பூசிக்கொண்டான்‌ எனவும்‌, பூசிய 
அச்சாந்தினை அகிற்புகையினைக்‌ கொண்டு புலர்த்தியதாகவும்‌ குறிப்பிடுவதைக்‌ 
காணலாம்‌. இதன்வழித்‌ தகரத்தை ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரும்‌ தலையில்‌ 
பூசிக்கொண்டனர்‌ என்பது தெளிவுபடுகின்றது. 


மேலும்‌, தகரத்தைச்‌ சாந்தாக மட்டும்‌ பயன்படுத்தவில்லை. தகரக்கட்டையை 
நெருப்பிலிட்டுப்‌ புகையூட்டிய நிலையை நெடுநல்வாடை விவரிக்கின்றது. 
“கூந்தல்‌, மகளிர்‌ கோதை புனை, 
பல்‌ இழுங! கூந்தல்‌ சில்மலர்‌ பெய்ம்மரர, 
தண்‌ ழறும்‌ தகர முனரி நெமுப்பு அமைத்து, 
இமுங்காம்‌ அகிலொடு வெவ்‌ அமீர்‌ புகைப்ப” (நெடு: 53 - 56) 
மேற்கண்ட வரிகளில்‌, குளிர்ச்சியின்‌ மிகுதியால்‌ மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ 
மலர்‌ மாலைகளை முடிந்துகொள்ளவில்லை. அவர்கள்‌ பலவாக ஒப்பனை செய்யப்பட்ட 
தங்கள்‌ கூந்தலில்‌, சில மலர்களை மட்டும்‌ செருகிக்‌ கொண்டனர்‌. மேலும்‌, கூந்தலுக்கு 
நறும்புகை ஊட்டுவதற்காகக்‌ குளிர்ச்சியைத்‌ தரும்‌ தகரம்‌ (மயிர்ச்சந்தனம்‌) என்னும்‌ 
விறகில்‌ தீ முட்டி, அதில்‌, கரிய வயிரம்‌ பாய்ந்த அகில்‌ கட்டைகளையும்‌, 
வெண்ணிறமுடைய கண்ட சருக்கரையினையும்‌ சேர்த்து இடப்பட்டுப்‌ புகையை 
உண்டாக்கியதாகக்‌ கூறப்படுகின்றது. 


'சிலம்பு ழக இயலிச்‌ சென்ற என்‌ மகட்கே 
சரழ்து உளர்‌ வணர்குரல்‌ வாரீ. வகைவகுத்து 


119 


யரன்போது துணைப்ப;, தகரம்‌ மண்ணான 
குன்‌ ஒரன்ன தகைவெற்‌ காதலன்‌ 
வெழறிகமழ்‌ பல்மலர்‌ புனையம்‌ பீன்னுவீட “ (அகம்‌: 117 
இப்பாடல்‌ செவிலித்தாய்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. மகளின்‌ 
கூந்தலுக்கு மயிர்ச்சாந்து பூசப்பட்ட பின்னர்‌, வளைந்த கொத்தாகிய கூந்தலைப்‌ 
பலவகையாக வாரி வகைப்படுத்தினேன்‌. அதில்‌ மலர்களைச்‌ சூட்டுவதற்கும்‌, 
தகரச்சாந்தினைப்‌ பூசிக்கொள்வதற்கும்‌ அவள்‌ மறுத்துவிட்டதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இப்பாடலில்‌ சாந்து, தகரம்‌ ஆகிய இரண்டு சொற்கள்‌ 
இடம்பெறுவதைக்‌ காணலாம்‌. இதே போன்றே சங்கப்‌ பாடல்களில்‌ சில 
இடங்களில்‌ சாந்து (கூந்தல்‌-சாந்து) சொல்‌ பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
றல்நெடுங்‌ கூந்தல்‌ நறுவீரைகுடை ய, 
றரற்தம்‌ அரைப்ப; நறுஞ்சாற்து மறுக' (மது: 552- 553) 
எனும்‌ வரிகளில்‌, மகளிர்‌ தங்களது இனிய காதற்கணவரைக்‌ கூடுதற்கு 
(புணர்ச்சி) விரும்பினர்‌. இதனால்‌, தன்‌ கெழுநரைக்‌ கவரும்‌ வகையில்‌ ஆராய்ந்த 
இதழ்களையுடைய குளிர்ந்த மணம்‌ கமழும்‌ செங்கழுநீர்‌ மலர்களை மாலையாக 
அணிகலன்களை அணிந்து கொண்டனர்‌. நன்றாகிய நெடிய மயிரில்‌ பூசிய மணம்‌ 
வீசும்‌ மயிர்ச்‌ சந்தனத்தை நீராடி நீக்கினர்‌, கத்தூரி, நறிய சந்தனம்‌ ஆகியவற்றை 
அரைத்தனர்‌. மெல்லிய நூலால்‌ செய்த ஆடைகளுக்கு மணம்‌ கமழும்‌ 


அகிற்புகையை ஊட்டினர்‌ என மதுரைக்காஞ்சியில்‌ பதிவாகியுள்ளது. 


உரைத்த சரந்தின்‌ ஊரல்‌ இமுங்‌ கதுப்ப/ஓதுவரால்‌ அசைவளி ஆற்ற, கை 
பெயரரா/ஒலியல்‌ வார்‌ மமீர்‌ உளரினவ்‌, கொடிச்சி (அகம்‌: 102) இவ்வரிகள்‌ 
பெண்ணொருத்தி மயிர்ச்சாந்து பூசப்பட்ட தன்‌ நீண்ட கரிய கூந்தலில்‌ 
காற்றுப்புகும்படி கோதிவிட்டு உலர்த்திய நிலையைக்‌ குறிக்கின்றன. சரத்து ஆர்‌ 
கூற்தல்‌ உனரி, பேோதுஅணிந்து/ தேம்கமழ்‌ திருறுதல்‌ திலகம்‌ தைதயும்‌'. 
(அகம்‌: 389) இப்பதிவில்‌, காதலியின்‌ மயிர்ச்‌ சாந்தணிந்த கொத்தாகவுள்ள 
நெறிப்புடன்‌ கூடிய கூந்தலை உலரச்‌ செய்து, அதில்‌ காதலன்‌ மலரைச்‌ சூட்டுவான்‌ 
எனக்‌ குறிப்படுவதைக்‌ காணலாம்‌. 
“கூற்தல்‌ வேய்ற்த வீரவுமலர்‌ உதிர்த்து, 
சரறழ்துஉளர்‌ நறுங்கதுப்பு எண்ணெ நீலி, 
அமரா முகத்தவ்‌ ஆகித்‌ 
குமர்‌ ஓரன்னள்‌, வைகமையாகன " (குறு: 312) 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, கூந்தலில்‌ பூசிய மயிர்ச்சாந்தை உலரச்‌ செய்து, 


பின்னர்‌ மணம்வீசக்கூடிய கதுப்பில்‌ எண்ணெய்‌ தடவியதாகக்‌ கூறப்படுகின்றது. 


120 


மேற்கூறிய பதிவுகளை நோக்கும்பொழுது தகரம்‌ வேறு, சாந்து வேறாக இருக்கலாம்‌ 
எனக்‌ கருதமுடிகின்றது. ஆனால்‌ இவ்விரண்டும்‌ கூந்தலின்‌ நறுமணத்திற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்ட நறுமணக்குழம்பு என்பது மட்டும்‌ தெளிவுபடுகின்றது. 
3:3:2 அகில்‌/ஆரம்‌ 

தூய்மையான நீரினாலும்‌ நறுமணப்‌ பொருட்கள்‌ உள்ளிடப்பட்ட நீரினாலும்‌ 
நீராடிய பின்னர்‌, அக்கூந்தலின்‌ ஈரத்தைப்‌ புலர்த்துவதற்கும்‌ நறுமணம்கமழும்‌ 
அகில்‌ அல்லது சந்தனக்‌ (ஆரம்‌) கட்டையை எரித்து அப்புகையில்‌, பெண்டிர்‌ 
தங்கள்‌ கூந்தலை உலர்த்திய நிலை காணலாம்‌. பெண்டிர்‌ அகிலும்‌ ஆரமும்‌ 
புகைத்துக்‌ கருமணல்‌ போன்ற கூந்தலுக்கு மணத்தை ஊட்டியதாகவும்‌ (குறு:286), 
அகிற்புகை உள்ளுறும்‌ படியாகக்‌ கூந்தலை விரித்து உலர்த்தியதாகவும்‌ (சிறு: 263) 
கூறப்படுகின்றது. 


மக்கள்‌ மணமுள்ள சந்தன விறகில்‌ நெருப்பை உண்டாக்கி அதில்‌ 
அகிற்கட்டையும்‌ அயிரையும்‌ (கண்ட சருக்கரை) சேர்த்துப்‌ புகைத்து மணம்‌ பெறுவர்‌ 
(நெடு: 55-56). அகிற்புகையும்‌ சந்தனப்பூ நாற்றமும்‌ கமழும்‌ நாடு (ஐங்‌: 212), 
“சுரபுன்னையும்‌ அகிலையும்‌ சந்தனத்தையும்‌ நீராடு மகளிர்க்குப்‌ புனையாக உதவும்‌ 
(சிறு:116-117) எனச்‌ சிறுபாணாற்றுப்படை இயம்புகின்றது. வையையில்‌ நீராடச்‌ 
செல்வோர்‌ உடம்பில்‌ சந்தனச்‌ சாந்திற்குப்‌ பதிலாக மாற்றி அகிற்புகையினாலாகிய 
சாந்தினைப்‌ பூசிக்கொண்டதையும்‌ (பரி: 12), மகளிர்‌ அகிற்சாந்து, கருப்பூரம்‌ 
முதலியவற்றைச்‌ சாந்தம்மியில்‌ அரைத்து நறுமணக்‌ கலவை செய்ததையும்‌ (பரி:10) 
என்ற பரிபாடல்‌ வரிகள்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ 
வாணிகத்திற்காக வந்து குவிந்த பொருள்களில்‌ அகிலும்‌ ஒன்றாகும்‌ (பட்‌: 188). 
இப்பதிவுகளின்‌ மூலம்‌ அகில்‌ மற்றும்‌ ஆரத்தை (சந்தனம்‌) மக்கள்‌ பலநிலையில்‌ 
கையாண்டிருப்பது தெளிவுபடுகின்றது. 
:ல:ல கூந்தல்‌ - முடிப்புகள்‌ 

மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலை ஐந்து வகையாகப்‌ பகுத்து அழகுபட முடிந்து 
கொண்டனர்‌. இந்நிலையினைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ பயின்றுவரும்‌ ஐம்பால்‌ என்ற 
சொல்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 
ல: வீ:லீ:1 ஐம்பால்‌ 

கூந்தலை ஐந்து வகையாகப்‌ பகுத்து முடிந்து கொண்டமையை “ஐம்பால்‌ 


கூந்தல்‌” என இலக்கியம்‌ இயம்புகின்றது. உளரியல்‌ ஐம்பால்‌' (சிறு: 60), 


121 


வண்டிகமம்‌ ஐம்பால்‌ மலைப்‌:30, இமுளிய பீறங்கு குரல்‌ ஐம்பால்‌' (அகம்‌: 129), 
வளர்‌ சுரி ஐம்பால்‌' (அகம்‌: 152, இருவேர்‌ ஐம்பால்‌ (அகம்‌: 159), வெறி கொவ்‌ 
இம்பால்‌'(அகம்‌:177, வண்டார்ஜம்டால்‌ (அகம்‌: 18], தொகு குரல்‌ ஐம்பால்‌ (அகம்‌: 
212), சுரிவனர்‌ ஐம்பால்‌ (அகம்‌: 223), தேங்கமழ்‌ ஐம்பால்‌ (மற்‌: 100), மய 
இம்பால்‌” முற்‌: 133, வகைசேர்‌ ஐம்பால்‌” முற்‌: 140, மணீமமுன்‌ ஐம்பால்‌' (நற்‌: 249), 
மறு ஜம்பால்‌' (ங்‌: 84), வெறிகமழ்‌ வணர்‌ ஐம்பால்‌' (கலி: 57, மணங்கமழ்‌ 
ஐம்பால்‌ (கலி:19] வனவர்‌ ஐம்பரல்‌' (குலி: 140), 'வளர்ற்தொலி ஐம்பால்‌' (குலி: 140: 23) 
ப்ரியம்‌ ஐம்பால்‌” (பதி: 18) மேற்கண்ட வரிகளின்‌ மூலம்‌ ஐம்பால்‌ என்ற சொல்லாட்சி 
சங்க இலக்கியத்தில்‌ பெருமளவில்‌ கையாண்டிருப்பதை அறியலாம்‌. ஆனால்‌, 
எவ்வகையில்‌ கூந்தலை முடிந்துகொண்டனர்‌ என்பது அறியமுடியவில்லை. 
நிகண்டுகளில்‌ ஐம்பால்‌ என்ற சொல்லுக்குக்‌ கூந்தலின்‌ ஐந்து வகையான 
முடிபுகள்‌ எனப்‌ பொருள்தருவதைக்‌ காணலாம்‌. 
“ஒம்டால்‌ முடியே, கொண்டை, சுமுஷ்‌ குழல்‌ 
(வம்புஆம்‌ பனிச்சை வாய்பமிந் முடியே” (சேந்தன்‌: நீ: 2:7 
“(கூந்தல்‌ முடியே, குழலொடு, தெரங்கல்‌ 
(வப்ந்த) பனிச்சை, (வாங்மமீர்‌ச்‌) சுழுவ்‌ (என்று 
ஏழ்திறையரார்‌ முடிக்குஇயன்ற) ஐம்பாலே” (பிங்கலம்‌: நி: 5 349 
“(வியக்கும்‌ ) ஐம்பால்‌ (வகைப்பேர்‌) 
(மேவி!) முடிய, கொண்டை, 
(குயீற்றிய!) குழல்‌, பனிச்சை, 
(கோலவாம்‌) சுமுனாம்‌ (கூறும்‌) ”(சூடரமனி : 6:4] 
மேற்கூறிய நிகண்டுகளில்‌ “ஐம்பால்‌” என்ற சொல்லுக்கு முடி, கொண்டை, 
சுருள்‌, குழல்‌, பனிச்சை எனப்பொருள்‌ தருவதைக்‌ காணலாம்‌. இதில்‌ பிங்கல 
நிகண்டில்‌ மட்டும்‌ “கொண்டை” சொல்லுக்குப்‌ பதிலாகத்‌ “தொங்கல்‌ என்ற சொல்‌ 
குறிக்கப்பட்டுள்ளமை நோக்கத்தக்கது. சங்க இலக்கியத்தில்‌ தொங்கல்‌ என்ற 
சொற்பதிவினைக்‌ காணமுடியவில்லை. ஆனால்‌, கூந்தலின்‌ ஐந்து வகைப்பட்ட 
முடிப்புகளைக்‌ குறிக்கும்வகையில்‌ ஐம்பால்‌ சொல்‌ கையாண்டிருப்பது 
தெளிவுபடுகின்றது. மேலும்‌, கூந்தலின்‌ ஐந்து வகையான முடிப்புகளை எவ்விதமாக 
முடித்துக்‌ கொண்டனர்‌ என்பதை அறியமுடியவில்லை. 
சங்கத்‌ தொகை நூல்களுக்கு உரை வழங்கிய பொ. வே. சோமசுந்தரனார்‌, 
“ஐம்பால்‌” என்ற சொல்லினை விளக்கும்பொழுது, இது கூந்தலின்‌ ஐந்து 
வகைப்பட்ட முடிப்பினைக்‌ குறிக்கும்‌ என்கின்றார்‌. 'புறம்தரழ்பு இருனிய 


122 


பீறங்குகுரல்‌ ஜம்பால்‌' (அகம்‌:126) எனவரும்‌ அகநானுூற்று வரியில்‌ 
இடம்பெற்றுள்ள ஐம்பால்‌ சொல்லுக்கு உரைக்குறிப்பில்‌ “முடி, கொண்டை, சுருள்‌, 
குழல்‌, பனிச்சை” எனக்‌ கூறியுள்ளார்‌. இவ்வைந்து முடிவகைகளை மகளிர்‌ ஒரே 
நேரத்தில்‌ முடிந்துகொள்ளவில்லை எனவும்‌ அவற்றைத்‌ தனித்தனியாக முடிந்திருக்க 
வேண்டும்‌ எனப்‌ பொருள்‌ தருகின்றார்‌. 
“கிடை தொட்டகரர்க்‌ கவலின்பெற்ற இம்பால்போல்‌ 
மையற வீனங்கிய துவர்மணல்‌ அதுவது 
ஜதாக நெறித்தன்ன அறழலவீர்‌ நீனைம்பால்‌ ” (கலி; 32) 
மேலும்‌, இவர்‌ கலித்தொகைப்‌ பாடலில்‌ ஐம்பால்‌ சொல்லினை 
விளக்கும்பொழுது “குழல்‌, அளகம்‌, கொண்டை, பனிச்சை, துஞ்சை” எனப்‌ 
பொருள்‌ தருவதைக்‌ காணலாம்‌. 
“மின்னொளீர்‌ அவீரறல்‌ இடை போழும்‌ பெயலேடோல்‌ 
பொன்னகை தகைவகீர்‌ வகைநழெழி வயங்கீட்டுப்‌ 
போழிடை மீட்ட கமழ்றறும்‌ பூங்கோதை ” (கலி: 55) 
என்ற பாடலின்‌ பொருளாவது மேகத்தைக்‌ கிழிக்கும்‌ மின்னலைப்போல, 
பெண்ணொருத்தி தன்‌ கருத்த கூந்தலை வகைப்படுத்தி, அக்கூந்தலின்‌ 
இடையிடையே நறுமணம்‌ கமழும்‌ மலர்களைச்‌ சூட்டிக்‌ கொண்டாள்‌ எனப்‌ பொருள்‌ 
அமைந்துள்ளது. இவர்‌ உரையில்‌ “வகிர்‌ வகை நெறி” என்பதற்கு ஐந்து பகுதியை 
உடைய நெறித்த மயிர்‌ எனக்‌ கூறி, அவையே சுருள்‌, குரல்‌, அளகம்‌, துஞ்சுகுழல்‌, 
கொண்டை எனப்‌ பொருள்‌ தருகின்றார்‌. 
“வந்தது மதுரை மதீல்பொரு௨ ம்‌ வான்மலர்தா ட: 
அற்தண்‌ புனல்வையரை மாழறெனக்‌ கேட்டு 
மின்ன ரொளிீயிழை வேவு மோழும்‌ 
பொன்னடர்‌ப்‌ பூம்புனை திருத்து வோமும்‌ 
அகில்கெழு சரற்த மாற்றி ஈற்று 
பூுகைகெழு சாந்தம்‌ பூசு வோழும்‌ 
கரர்கொள்‌ கூந்தற்‌ கதுப்பமைப்‌ பேோழும்‌ 
வேர்பீணி பன்மலர்‌ வேயு மோமும்‌” (பரி : 12) 
எனும்‌ வரிகளில்‌ வையை ஆற்றில்‌ நீராடவந்த மாந்தர்களின்‌ செயல்‌ 
குறிப்பிடப்படுகின்றது. இதில்‌ “ கரர்கெொரள்‌ கூற்தற்‌ கதுப்பமைப்டேோர்‌' என்ற வரியில்‌ 
இடம்பெற்றுள்ள “கதுப்பு” என்ற சொல்லிற்குக்‌ கூந்தல்‌ முடிபுகளில்‌ ஒன்று எனக்‌ 
குறிக்கின்றார்‌. அக்கூந்தலை எவ்வகையில்‌ முடிந்துகொண்டனர்‌ என்பதையும்‌ 
அவரது உரையில்‌ பின்வருமாறு விளக்குகின்றார்‌. “கதுப்பு - கூற்தல்‌ ஒப்பனையுளன்‌ 
ஒன்று, குமலாக முடிதல்‌ என்க. மகளீர்‌ கூற்தலை உச்சியில்‌ முடிதல்‌, பக்கத்தில்‌ 


123 


முடிதல்‌, பின்னிச்‌ செருகல்‌, சுறுட்டி முடிதல்‌, சடையரப்‌ பீன்னிவீதெல்‌ என ஜந்து 
வகையால்‌ ஒப்பனை செய்யப்படும்‌. இவை நீரலே, முடி, கொண்டை, சுமுவ, குழல்‌, 
பனிச்சை எனப்படும்‌. இதனால்‌ கூற்தல்‌ ஐம்பால்‌ என்று வழங்குதலுண்டு” என 
உரை வழங்கியிருப்பதைக்‌ காணலாம்‌. 

பொ. வே. சோமசுந்தரனார்‌ உரையில்‌ நான்கு இடங்களில்‌ ஐந்து வகையான 
கூந்தல்‌ முடிப்புகளை விளக்கியுள்ளார்‌. இந்நான்கு இடத்தில்‌ அகநானூறு மற்றும்‌ 
பரிபாடல்‌ ஆகிய இரண்டு பாடல்களின்‌ உரைக்குறிப்பில்‌ மட்டுமே ஒரே வகையான 
அமைப்புடைய சொற்களை (முடி, கொண்டை, சுருள்‌, குழல்‌, பனிச்சை) 
குறிப்பிட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. கலித்தொகையில்‌ இடம்பெற்றுள்ள பாடல்களில்‌ 
வெவ்வேறு சொற்களைக்‌ கையாண்டிருப்பது கவனிக்கத்தக்கதாகும்‌. இதன்மூலம்‌ 
ஐவகைப்பட்ட கூந்தல்‌ இன்னசொற்களால்‌ வழங்கப்பட்டது என்பதைத்‌ தெளிவுபட 


அறிய இயலவில்லை. 
“சீவகசிந்தாமணி'க்கு உரை வழங்கிய *நச்சினார்க்கினியர்‌' ஐம்பாலை 
விளக்குவதாவது: 
'மைழ்றூழ்று அமைய மாஷீம்‌ ஓதி வகுத்துத்‌ தொகுத்தூம்‌ வீரித்தாம்‌, 
கைநற்றூழ்று தீறத்தீழ்‌ கலப்ப வரரிக்‌ கமழுறானக்‌ கலவை, 
அழ்றூழ்று தீறத்தின்‌ அகீலீன்‌ ஆவியனைந்து கமழவூட்டி, 
DD மிழமும்‌ உணர்ஸால்‌ எழிலேற்று இமிலீன்‌ னேற்பமுடித்தாவ்‌” (சீவக: 2437 
என்ற அடிகள்‌, வண்டுகள்‌ மொய்க்கின்ற “மை” போன்ற இருண்ட 
கூந்தலையுடைய இலக்கணை என்பவள்‌ தன்கையால்‌ கூந்தலை வகுத்தும்‌ (குழல்‌, 
அளகம்‌) தொகுத்தும்‌ (கொண்டை) விரித்தும்‌ (பனிச்சை, துஞ்சை) நறுமணமிக்க 
கலவை சாந்தினைப்‌ பூசிய பின்னர்‌, அதனை அகில்‌ ஆவியால்‌ புலர்த்தி, வாரி 
முகத்துக்கேற்ப இமில்‌ போலே முடிந்துகொண்டாள்‌ என உரைவழங்கியுள்ளார்‌. 


இதில்‌ இலக்கணை, தன்‌ கூந்தலை ஐந்துவகையாகப்‌ பகுத்து (குழல்‌, 
அளகம்‌, கொண்டை, பனிச்சை, துஞ்சை) அதனை ஒரே நேரத்தில்‌ 
முடிந்துகொண்டாள்‌ என நச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ குறிப்பிடுகின்றார்‌. ஆனால்‌, 
பொ. வே. சோமசுந்தரனார்‌ அகநானூற்றுப்‌ (அகம்‌:126) பாடல்‌ உரையில்‌ “முடி, 
கொண்டை, சுருள்‌, குழல்‌, பனிச்சை' என இவை அனைத்தும்‌ தனித்தனியாகக்‌ 
கொள்ளவேண்டும்‌, எல்லாம்‌ ஒரே நேரத்தில்‌ முடிபவை அல்ல எனப்‌ பொருள்‌ 


தருவதைக்‌ காணலாம்‌. 


124 


இதனடிப்படையில்‌ ஐம்பால்‌ முடிப்பினை எத்தன்மையில்‌ முடிந்துகொண்டனர்‌ 

என்பது தெளிவுபட அறியமுடியவில்லை. ஆனால்‌ கூந்தலை ஐந்து வகையாக 
முடிந்து கொண்டனர்‌ என்பது மட்டும்‌ தெளிவுபடுகின்றது. ஐம்பால்‌ சொல்லுக்கு 
உரையின்‌ வழி நமக்கு ஒன்பது சொற்கள்‌ கிடைக்கின்றன. அவையாவன: 1. அளகம்‌, 
2. குழல்‌, 3. குரல்‌, 4. கொண்டை, 5. சுருள்‌, 6. துஞ்சை, 7. துஞ்சுகுழல்‌, 8. பனிச்சை, 
9. முடி ஆகியனவாகும்‌. 
3:3:3:1:1 அளகம்‌ 

சங்கப்‌ பாடல்களின்‌ உரையில்‌, அளகம்‌ என்பது ஐம்பால்‌ கூந்தல்‌ முடிப்புகளின்‌ 
ஒன்றாகக்‌ கூறப்படுகின்றது. ஆனால்‌ நிகண்டுகள்‌ “அளகம்‌” என்பது 
“மயிர்க்குழற்சி' எனப்‌ பொருள்‌ தருகின்றன. 'கெரந்தனம்‌, அனகம்‌, வீலோதம்‌, 
மமிர்க்குழற்சி' (சேந்தன்‌: நீ: 2: 27, குற்தளம்‌, அவகம்‌, விலோதம்‌, மமீர்க்குழற்சீ' 
(பீங்கலம்‌: நி: 5: 343) ஆகிய பதிவுகளைக்‌ காணலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ 
அளகம்‌ சொற்பதிவு நற்றிணைப்‌ பாடலின்‌ ஒரிடத்தில்‌ மட்டுமே (_௮௪ரகம்‌ சேர்ந்த 
திருநுதல்‌ ' நற்‌: 3777 பயின்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்வழி அளகம்‌, 
ஐம்பால்‌ முடிப்பு வகையில்‌ ஒன்றாக இருக்கமுடியாது எனக்‌ கருதமுடிகின்றது. 
3:3:ல:1:2 குரல்‌ 

£மிகுகவின்‌ எய்திய தொகுகுரல்‌ ஐம்பால்‌ (அகம்‌: 212) இவ்வரியில்‌ 
“தொகுகுரல்‌” எனக்‌ குறிப்பதின்‌ மூலம்‌, கூந்தல்‌ கொத்துக்‌ கொத்தாகத்‌ திகழ்கின்ற 
அமைப்பினைக்‌ குரல்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இவ்வரியில்‌ “தொகுகுரல்‌ 
அம்பால்‌ ' எனச்‌ சுட்டுவதால்‌ குரல்‌ ஐம்பால்‌ முடிபுகளில்‌ ஒன்றாக இருக்கலாம்‌. 

“மண்ணாரக்‌ கூந்தல்‌ மாசு அழக்‌ கழீஇ, 


சில்‌ போது கொண்டு பல்குரல்‌ அழுத்திய 


சoசசசசசாசசசe 009ச ooo 6௪௪s ooo 


அரற்ற முழ ஜல, "மும்‌: 42) 

என்ற நற்றிணைப்‌ பாடலில்‌, வினைமுடிந்து மீண்டு வரும்‌ ஆணின்‌ வரவை 
அறிந்த பெண்ணொருத்தி, அதுவரை நீராட்டப்‌ பெறாத தம்‌ கூந்தலை மாசறக்‌ 
கழுவிய பின்னர்‌, சில மலர்களை அக்கூந்தலிலே முடிந்து கொண்டதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌ “கூந்தல்‌” சொல்லை அடுத்து “குரல்‌ என்ற சொல்‌ பயின்று 
வந்திருப்பதைக்‌ காணலாம்‌. கூந்தல்‌ என்பது விரிந்த தலைமயிரைக்‌ குறிக்கும்‌. 
அதலால்‌ விரித்த கூந்தலில்‌ மலரினைச்‌ சூட்டிக்கொள்வது இயலாத செயலாகும்‌. 
கூந்தலில்‌ ஏதேனும்‌ முடியிட்டோ அல்லது பின்னிலிட்டோ தான்‌ மலரை வைக்க 


125 


முடியும்‌. எனவே குரல்‌ என்பது ஒருவகையான முடிப்பினைக்‌ குறிப்பது என்பது 
தெளிவுபடுகின்றது. 


பழம்‌ தரழ்பு இமுளிய பீறங்குகுரல்‌ ஐம்பால்‌/ துவரினர்‌ அமுனிய துழையே' 
முற்‌: 96) என்ற வரியில்‌, காதலி தன்‌ காதலனுடன்‌ நீராடிய துறை இது எனவும்‌ நீராடி 
முடித்தவுடன்‌ தன்‌ முதுகில்‌ தாழ்ந்த இருண்டு விளங்கிய ஐம்பாலாக வகுக்கப்பட்ட 
குரலைப்‌ அவன்‌ பிழிந்து துவட்டியதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ “பிறங்குகுரல்‌ 
இம்பால்‌ * எனக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 
றரற்தம்‌ றரறு இமுங்‌ கூற்தல்‌ எஞ்சாது நனிபழ்று, 
பொலம்‌ புனை மகரவாம்‌ றுஙகிய! சிகிழிகை 
நலம்‌ பெழச்‌ சுற்றிய குரல்‌ அமை ஒமு காழ்‌ 
வீரல்‌ முழை சுற்றி, மோக்கலும்‌ மேரற்தன்ன” (கலி; 54) 
எனவரும்‌ அடிகளில்‌, நரந்தம்‌ மலர்‌ நாறும்‌ இருண்ட கூந்தலைச்‌ சுற்றி 
முடிந்துகொண்ட தன்மையை நலம்‌ பெழச்‌ சுற்றிய குரல்‌' எனக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. இதில்‌ குரல்‌ என்பது சுற்றி முடிந்து கொண்ட நிலையைச்‌ சுட்டுகின்றது. 


இதைப்போன்றே, “களி பட்டரர்‌ கமழ்‌ கேரதை கபம்‌ பட்ட உறுவீன்‌ மேல்‌/ 
குழி பெற்றரர்‌ குரழ்‌ கூந்தற்‌ கோடு உனர்ந்த துகளினை? ' (கலி: 72, 'ஒரூஉ, 
கொமடி இயல்‌ நல்லார்‌ குரல்‌ நாற்றத்து உற்ற/ முடி உதீர்‌ பூற்தாது மொய்ம்பின்‌ 
ஆக” (கலி: 88) இவ்வரிகள்‌ குறியிடத்திற்கு வந்த தன்‌ காதலியின்‌ குரலமைந்த 
கூந்தலின்‌ முடியைப்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ காதலன்‌ சிதைத்ததால்‌ 
அம்முடியிலிருந்த பூந்துகள்‌ அவன்மேல்‌ வீழ்ந்து கிடந்ததாகக்‌ கூறுகின்றன. மண்‌ 
ர்‌ மணியின்‌ வணர்‌ குரல்‌ வண்டு ஆர்ப்ப; (பரி: 10) என்ற வரியில்‌, வையை 
வெள்ளத்தைக்‌ காணச்சென்ற மகளிர்‌ சிலருடைய நீலமணி போன்ற நிறமுடைய 
குரல்மீது வண்டுகள்‌ ஆரவாரம்‌ செய்ததாகக்‌ கூறப்படுகின்றது. இப்பதிவுகளின்‌ 
வழிக்‌ “குரல்‌” என்பது கூந்தல்‌ முடிபு வகையில்‌ ஒன்றாக இருக்கலாம்‌ எனக்‌ 
கருதமுடிகின்றது. 
வீ:லீ:லீ:1:ல குழல்‌ 


“பீன்னொடு முடித்த மண்ணா முச்சீ, 
நறெய்கனி வீ்குழல்‌ அகப்படத்‌ தைஇ” (அகம்‌: 73) 
எனும்‌ அகநானூற்று உரையில்‌ 'ரீன்னுதல்‌ மரத்திரையோடு பீறிதியாதும்‌ 
ஒப்பனை செய்யாமல்‌ முடித்த முச்சி (கொண்டை) என்றவாறு. நெய்கனி வீழ்‌ 


126 


குழல்‌ என்றது ஐம்பாலின்‌ குழல்‌ என்பதற்குரிய அடைமொழிகள்‌. குழலாக 
வீட வேண்டிய கூற்தலையும்‌ கொண்டையோடு சேர்த்துக்கட்டி என்றவாறு. 
இதனால்‌ கூறியது ஐம்பால்‌ என்னும்‌ பாகுபாடின்றிக்‌ குழலை முச்சியாகவும்‌ 
பீன்னலை முடியாகவும்‌ வேண்டி யவாழே கட்டி என்பதாம்‌ எனப்‌ பொ. வே. 
சோமசுந்தரனார்‌ உரை வழங்குகின்றார்‌' (1970: 278). இவர்‌ கூந்தலின்‌ 
ஒருபகுதியைப்‌ பின்னலிட்டுக்‌ கொண்டையாக முடிந்து கொண்டதையும்‌ 
தொங்கவிட வேண்டிய ஒருபகுதி கூந்தலைத்‌ தொங்கவிடாமல்‌ அக்கொண்டைப்‌ 
பகுதியுடன்‌ சேர்த்துக்‌ கட்டியதாக உரையில்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதன்மூலம்‌ தாழ்ந்த 
கூந்தலின்‌ அடிப்பகுதியில்‌ முடியிட்டுக்‌ கொள்ளுதல்‌ குழல்‌ முடிப்பு என 
உரையின்வழி அறியமுடிகின்றது. 

“குட்டுவன்‌ மரறழ்தை அன்னஎம்‌ 

குழல்வீவங்கு ஆய்றுதல்‌ கீழவனும்‌ அவனை ” (குறு: 34) 

என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌, சேர மன்னர்களுக்குரிய ஊர்களுள்‌ ஒன்று 

மரந்தை ஆகும்‌. அவ்வூரில்‌ வாழ்கின்ற மக்கள்‌ எவ்விதமான குறையுமில்லாமல்‌ 
சிறப்புடன்‌ வாழ்பவர்கள்‌. அவ்வூரின்‌ சிறப்பைப்‌ போன்றவள்‌ என்னுடைய காதலி. 
அவள்‌ குழல்‌ வடிவிலே முடிந்த கூந்தலும்‌ அழகிய நெற்றியையும்‌ உடையவள்‌ எனக்‌ 
காதலன்‌ அவளைச்‌ சிறப்பித்துக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. இப்பாடலுக்கு 
உரைவழங்கிய உ.வே.சா. குழல்‌ என்ற சொல்லுக்கு விளக்குகையில்‌, இது 
ஐவகையாக முடிக்கப்பட்ட கூந்தலின்‌ ஒருவகையான பனிச்சையை 


முடிப்புவகையினைக்‌ குறிக்கும்‌ என உரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


மேலும்‌, 'மீப்பால்‌ வெண்துகில்‌ பேரர்க்குழர்‌, பூப்பரல்‌/ வெண்துகில்‌ சூழ்ப்பக்‌ 
குழல்‌ மறுக்குழர்‌' (பரி: 10) இவ்வரிகளில்‌, வையையில்‌ புனலாடிய சிலர்‌ தங்கள்‌ 
உடலில்‌ தூய வெண்ணிற துணியைப்‌ போர்த்திக்‌ கொண்டதையும்‌, மகளிருள்‌ சிலர்‌ 
பூத்தொழிலையுடைய வெண்மையான துகிலைக்‌ குழல்மேல்‌ சுற்றி அதனை முறுக்கி 
முடிந்துகொண்டதையும்‌ பரிபாடல்‌ குறிப்பிடுகின்றது. கரனஅஊகின்‌ கழன்று ௨௧ 
முதுவீ அரியல்‌ வான்குழல்‌ சுரியல்‌ தங்க' (புறம்‌: 307) என்ற வரியில்‌, கள்ளின்‌ 
மணம்‌ வீசுகின்ற பெண்ணின்‌ குழலில்‌ மயங்கி ஆண்மகன்‌ வீழ்ந்து கிடக்கும்‌ 
நிலையை “வான்குழல்‌ சுரியல்‌ தங்க எனச்‌ சுட்டுகின்றது. இதன்வழிக்‌ கூந்தலைச்‌ 
சுருட்டி முடிந்து கொண்ட நிலையைக்‌ குழல்‌ எனக்‌ குறிப்பது தெளிவுபடுத்துகின்றது. 
சங்க இலக்கியத்தில்‌ குழல்‌ தொடர்பான பதிவு நான்கு இடங்களில்‌ மட்டுமே 
பதிவாகியிருப்பது கவனிக்கதக்கது. 


127 


ஏ: வ: வ: 1: 4 கொண்டை 
கூந்தலைத்‌ திரளாகச்‌ சேர்த்துக்கட்டும்‌ முடிபுவகைக்‌ கொண்டை எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. இது மகளிரின்‌ ஐம்பால்‌ முடிவகையுள்‌ ஒன்று எனத்‌ 
தமிழ்ப்பேரகராதி விளக்குகின்றது. (தொகுதி: 2 , ப: 1145) 
“கொண்டைக்‌ கூழைத்‌ தண்டழைக்‌ கடைசியர்‌ 
சீறுமாண்‌ எய்தல்‌ ஆம்பலொடு கட்கும்‌” (புறம்‌: 67 
என்ற அடிகள்‌, கொண்டையாகிய மயிரையும்‌ குளிர்ந்த தழையையும்‌ உடைய 


கடைசியர்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


“செறிகொண்டை மேல்வண்டு சென்றுடாம்ம்‌ தன்றே 
வெழிகொண்டான்‌ குன்றத்து வண்டு” (ப்ரீ: 9) 


எனும்‌ பரிபாடலில்‌, வள்ளிக்கும்‌ தேவசேனைக்கும்‌ நிகழ்ந்த போரில்‌ 
திருப்பரங்குன்றத்தில்‌ வாழும்‌ வள்ளியினுடைய வண்டு, தேவசேனையின்‌ கூந்தற்‌ 
கொண்டையில்‌ தங்கியிருந்த வண்டின்மேல்‌ பாய்ந்து மோதியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. மேலும்‌, 'புனலூடு போவதோர்‌ பூமாலை கொண்டை / எனலும்‌ 
வகையெய்திற்று என்றேற்றுக்‌ கொண்டை” (பரி: தி: 2) என்ற வரிகள்‌ வையையில்‌ 
நீராட வந்தவர்கள்‌ பலர்‌, அந்நீரில்‌ ஆடவரின்‌ பூ மாலை ஒன்று நீரோட்டத்தின்‌ வழியே 
வந்து , பெண்ணொருத்தியின்‌ கொண்டையை அடைந்ததாகவும்‌ அப்பூமாலையை 
அவள்‌ தன்‌ கொண்டையில்‌ சூடிக்கொண்டதாகக்‌ குறிப்பிடுகின்றது. இதன்வழிக்‌ 
கூந்தலைக்‌ கொண்டையாக முடிந்து கொண்டமைத்‌ தெளிவுபடுகின்றது. கொண்டை 
தொடர்பான பதிவுகள்‌ புறநானூறு மற்றும்‌ பரிபாடலில்‌ மட்டுமே காணப்படுகின்றன. 
சங்கப்பாடல்களில்‌ பிற இடங்களில்‌ காண இயலவில்லை. பொ.வே. சோமசுந்தரனார்‌, 
அகநானூற்றுப்‌ பாடல்‌ உரையில்‌ “முச்சி” என்ற சொல்லுக்குக்‌ “கொண்டை” என 
விளக்குகின்றார்‌ ( 1971: 277) 


வ: லீ: வீ:1: 4:1 முச்சி 

“முச்சி என்ற சொல்‌ சங்க இலக்கியத்தில்‌ ஒருசில இடங்களில்‌ மட்டும்‌ 
பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. காதலன்‌ கடப்ப மரத்தின்‌ தேன்சொரிகின்ற 
மெல்லிய பூங்கொத்துகளைத்‌ தளிர்களோடே கொய்து அதனைக்‌ காதலியின்‌ 
மணமிகுந்த முச்சியில்‌ சூடினான்‌ என்பதை அகநானூறு குறிப்பிடுகின்றது 
(அகம்‌:73). 'ஆவேண்‌ டரற்று மச்சித்‌/ தோடர்‌ கூற்தன்‌ மரீஇ யோ (அகம்‌: 239. 


128 


இதில்‌ காதலன்‌ வண்டுகள்‌ முரலுகின்ற முடிப்பாகிய முச்சியில்‌ துயின்றவன்‌ பல 
நாட்கள்‌ பிரிந்து தனித்திருக்கமாட்டான்‌. எனவே விரைவில்‌ வருவான்‌ எனத்‌ தோழி 
காதலியிடம்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. 'தகரம்‌ மண்ணிய தண்ணுறு முச்சி' 
(அகம்‌: 393) என்றவரியில்‌ கூந்தலில்‌ மயிற்சந்தனம்‌ நீவிய பின்னர்‌, அக்கூந்தலை 
முச்சியாக முடிந்து கொண்டதையும்‌, அம்முச்சியில்‌ மலரினைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டதையும்‌ குறிப்பிடுகின்றது. ன்னுவீடு முச்சி' முற்‌: 57, பேதவிழ்‌ முச்சி 
மூதும்‌ வண்டே ' (ஐங்‌ 93), வண்டுகள்‌ மொய்க்கும்‌ முச்சி எனக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. 'கவரிமுச்சி, கரர்வீரி கூற்தல்‌' (பதி: 43). இவ்வரியில்‌ மகளிர்‌ கவரி 
அணிந்த உச்சிக்‌ கொண்டையினையும்‌ மேகத்தைப்‌ போன்ற விரிந்த கூந்தலையும்‌ 
உடையவள்‌ எனக்‌ கூறப்படுகின்றது. 
பல்வேறு உருவீன்‌ வனப்பமை கேோரதையெம்‌ 

மெல்லிறு முச்சிக்‌ கவீன்பெழக்‌ கட்டி 

எரீயலீர்‌ உருவின்‌ அங்குழைச்‌ செயலைத்‌ 

தாதுபடு தண்ணீழல்‌ இருற்தன மாக' (குறிஞ்சி: 103-106) 

எனவரும்‌ குறிஞ்சிப்பாட்டு அடிகள்‌, தலைவியும்‌ தோழியும்‌ பலவகைப்பட்ட 

மலர்களைத்‌ தொடுத்த, அழகிய மலர்மாலையைத்‌ தங்கள்‌ கரிய கூந்தலின்‌ முச்சியில்‌ 
அழகுபெரச்‌ சூடிக்‌ கொண்டதை விளக்குகின்றது. துவர முடித்த துகனறு முச்சிப்‌/ 
பெருற்தண்‌ சண்பகஞு்‌ செக்‌ கமுந்தகட்டு' (தீமு: 27-28) திருமுருகாற்றுப்படை 
வரியில்‌ “துவர முடித்த துகளறு முச்சி எனக்‌ குறிப்பதால்‌, கூந்தலை முழுமையாக 
வாரி முச்சியாக (கொண்டை) உச்சிப்‌ பகுதியில்‌ முடிந்துகொண்டதையும்‌ 
அதன்நடுப்பகுதியில்‌ செண்பகமலர்‌ அணிந்ததையும்‌ குறிக்கின்றது. மேற்கூறிய 
பதிவுகளில்‌ முச்சி என்பது கூந்தல்‌ கட்டப்பட்ட நிலையைக்‌ குறிப்பதைக்‌ 


காணமுடிகின்றது. 


லீ:லீ:ல:1:9 சுருள்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ கூந்தல்‌ முடிப்பினைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ “சுருள்‌” 
என்ற சொற்‌ பதிவினைக்‌ காண இயலவில்லை. “சுரி” என்ற சொல்லின்‌ பதிவு 
காணப்படுகின்றது. ஆனால்‌ இச்சொல்‌ ஆடவரின்‌ மயிரைக்‌ குறிக்கின்றது. 
இதுதவிரத்‌ தாவரங்களின்‌ பகுதிகளான கொடி, மலர்‌, இதழ்‌, காம்பு தண்டு 
இவற்றின்‌ வளைந்த பகுதியினைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ “சுரி” என்ற சொல்‌ 
கையாளப்பட்டி ருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


129 


ஏ: 3: வீ: 1:6. துஞ்சை; வீ: வீ: 3: 1 : 7. துஞ்சுகுழல்‌ 
ஆகிய இரு சொற்களின்‌ பதிவுகள்‌ சங்க இலக்கியத்தில்‌ காணமுடியவில்லை. 


ஏ:லீ:3:1:8 பனிச்சை 

சங்க இலக்கியத்தில்‌ “பனிச்சை” என்ற சொல்‌ பரிபாடலில்‌ ஒரிடத்தில்‌ 
மட்டுமே பதிவாகியுள்ளது. ' வரமீமாவ்‌ பனிச்சை வரிசிலைப்‌ புமுவத்‌ / தொளியிழை 
ரெொரதுங்கிய வொண்ணுத லோழமும்‌' (பரி: தீ: 1). இதுதவிர வேறிடத்தில்‌ இச்சொற் 


பதிவினைக்‌ காண இயவில்லை. 
ல:ல:ல:1:9 முடி 
“முடி” என்ற சொல்‌ கூந்தலை முடிந்துகொள்ளுதல்‌ என்ற தன்மையில்‌ ஆய்வின்‌ 


முன்பகுதியில்‌ விளக்கப்பட்டுள்ளது. (பார்க்க பக்‌ : 111) 


ஐம்பால்‌ சொல்லுக்கு உரை மற்றும்‌ நிகண்டுகளில்‌ குறிப்பிடப்பட்ட 
சொற்களை அடிப்படையாகக்‌ கொண்டு சங்க இலக்கியத்தை நோக்கும்பொழுது, 
மேற்குறிப்பிட்ட சொற்கள்‌ தொடர்பான பதிவுகள்‌ குறைந்தளவிலேயே 
பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, இச்சொற்களின்‌ பதிவுகள்‌ காலத்தால்‌ 
பிற்பட்ட இலக்கியமாகக்‌ கருதப்படும்‌ பரிபாடல்‌, கலித்தொகை மற்றும்‌ 
திருமுருகாற்றுப்படை ஆகியவற்றில்‌ மிகுந்தளவில்‌ பதிவாகியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. இதுதவிரப்‌ பிறதொகை நூல்களில்‌ குறைந்தளவில்‌ பதிவாகியிருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. இதன்வழிப்‌ பிற்காலத்தில்‌ ஐம்பால்‌ என்ற சொல்லுக்கு 
மேற்குறிப்பிட்ட சொற்களை விளக்கியிருக்கலாம்‌. ஆனால்‌, சங்க இலக்கியப்‌ 
பாடல்களை முழுமையாக ஆராயும்பொழுது பெண்டிரின்‌ தலைமயிரைக்‌ 
குறிப்பதற்குக்‌ கூந்தல்‌ சொற்பதிவினைத்‌ தவிர வேறுபல சொற்கள்‌ 
இலக்கியத்தில்‌ பயின்று வந்துள்ளதை முன்பே கண்டோம்‌. அவற்றுள்‌, ஒதி, 
கதுப்பு, கூழை ஆகிய சொற்கள்‌ தொடர்பான பதிவினை விரிவுபடக்‌ காணலாம்‌. 
வ:ல:ல:2 ஓதி 

ஒதி என்ற சொல்‌ பயிலப்படும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ அச்சொற்களுக்கு 
முன்பு, 'அம்சில்‌ ஒதி (குறி: 180), இணைராஜதி' (முமு: 20), 'ஓடிங்கு ஈர்‌ ஜதி 
(பதி: 14), துணைச்சில்‌ ஒதி' புறம்‌: 277, 'துணைரர்‌ ஒதி” (அகம்‌: 1077, “மைர 
ஒதி” (அகம்‌ 173), “மின்‌ ஈர்‌ ஒதி' (அகம்‌: 356), “பொம்மல்‌ ஒதி (அகம்‌: 353) எனச்‌ 


சொற்கள்‌ பயின்று வருவதைக்‌ காணலாம்‌. இச்சொற்கள்‌ எல்லாம்‌ எதனை 


3 


உணர்த்துகின்றன என நோக்கினால்‌, குளிர்ந்த (ஈரம்‌) அழகிய, பளபளப்பு, நெய்ப்பு 


130 


(மென்மை) தன்மையுடைய கூந்தல்‌ எனக்‌ குறிப்பதற்குப்‌ புலவர்கள்‌ இச்சொற்களை 
அழகுபடக்‌ கையாண்டிருப்பதை உணரமுடிகின்றது. 
“மரல்வரை ஒழுகிய வாழை, வாழைப்‌ 
பூஎனப்‌ பொலிந்து ஒதி, ஒதி 
நனிச்சினை வேங்கை நாவமலர்‌ நச்சி” (சீறு: 21-23) 
எனும்‌ வரிகளில்‌, வாழைப்பூவினை ஒத்த ஒதியினையும்‌ அவ்வோதியில்‌ சூடும்‌ 
வேங்கை மலரை ஒத்த தேம்பல்களையும்‌ உடைய விறலியர்‌ எனக்‌ குறிக்கப்படுவதைக்‌ 
காணலாம்‌. இதில்‌, வாழையின்‌ பூ போல்‌ கூந்தலை முடிந்தகொண்ட தன்மையைச்‌ 
சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 
வாழை ஈன்ற வையேற்து கொழுமுகை 
மெல்‌இயல்‌ மகளிர்ஒதி அன்ன 
பூவொடு, துயல்வமும்‌ மால்வரை ம[டனை” முற்‌: 223) 
என்ற பாடலில்‌, ஈன்ற வாழைப்‌ பூவின்‌ கூர்மையான முகையைப்‌ போல, மகளிர்‌ 
தங்கள்‌ கூந்தலை முடித்துக்‌ கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதன்வழி மகளிர்‌ 
தங்கள்‌ கூந்தலை வாழைப்பூ வடிவில்‌ முடிந்த்கொண்டனர்‌ என்பது 
தெளிவுபடுகின்றது. 
“அம்பால்‌ வகுத்த கூந்தல்‌, செம்பெழி 
தீமுறுதல்‌ பொலிந்த தேம்‌ பாய்‌ ஒதி” (நற்‌: 160) 
மேற்கண்ட வரிகள்‌, பெண்டிரின்‌ அழகிய நெற்றியின்‌ மேல்‌ பொலிந்த ஐந்து 
பகுதிகளாக வகை செய்யப்பட்ட கூந்தலாகிய ஒதியையுடையவள்‌ எனப்பொருள்‌ 
தருகின்றது. இப்பதிவுகளின்‌ மூலம்‌ “ஒதி” என்பது ஐம்பால்‌ முடிபுகளில்‌ ஒன்றாகக்‌ 
கருதமுடிகின்றது. 
வீ: லல: கதுப்பு 


சங்க இலக்கியத்தில்‌ கதுப்பு சொல்‌ பயின்றுவரும்‌ இடங்களை நோக்கும்‌ பொழுது, 
இது நீண்ட சீரிய கூந்தலைக்‌ குறிப்பிடும்‌ வகையில்‌ பல இடங்களில்‌ 
கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 

“நறெய்கனிற்து இறுனிய கதுப்பீன்‌, கதுப்புஎன/ மணீவயின்‌ கலாபம்‌ 
பரார£ (சீறு: 14-15) என்ற அடிகள்‌ மயிலின்‌ கலாபம்‌ போன்ற அடர்ந்த கதுப்பு எனவும்‌, 
உரைத்த சந்தின்‌ ஊரல்‌ இமுங்கதுப்ப/ஐதுவால்‌ அசைவளி ஆற்ற, கைபெயரர, 
(அகம்‌: 102) என்பதில்‌ குளிர்ந்த சாந்து பூசப்பட்டு கதுப்பில்‌, அதனைப்‌ 
புலர்த்துவதற்காகப்‌ பெண்கள்‌ தங்கள்‌ கையிலுள்ள ஐந்து விரல்களினால்‌ கோதி 


131 


விடப்பட்ட நிலையை அகநானூறு குறிப்பிடுகின்றது. “நுல்‌ விரித்தன்ன 
கதுப்பினள்‌' (புறம்‌: 159) எனும்‌ வரியில்‌, நூலை விரித்தது போன்ற நரைத்த 
மயிரினை உடையவள்‌ எனவும்‌, “முகம்‌ புதை கதுப்பீனவ, இழைஞ்சி நின்றோனே' 
(ஐங௩:19) என்பதில்‌ பெண்ணொருத்தி தன்‌ முகத்தைக்‌ கதுப்பினாள்‌ மறைத்துக்‌ 
கொண்டாள்‌ எனப்‌ பொருள்‌ தருவதைக்‌ காணலாம்‌. மேற்கூறிய வரிகளில்‌ கதுப்பு 
சொல்‌ பயின்றுவரும்‌ இடங்களை நோக்கும்பொழுது விரித்த தலைமயிரினை 


உணர்த்துவதைக்‌ காணலாம்‌. 


ஆனால்‌ சில இடங்களில்‌, £ீன்னுவீடு கதுப்பின்‌' (குறு: 246), பூனை இறுங்‌ 
கதுப்பு' (அகம்‌: 394: 10), நெறி இமுங்‌ கதுப்பு' (அகம்‌: 35, 269, நமற்‌:38, குனு: 190, 
கலி:98), வணர்இமுஙகதுப்பு (குனு: 82 பதீ: 12) எனும்‌ பதிவுகளின்‌ மூலம்‌ கூந்தலின்‌ 
கட்டப்பட்டநிலை, ஒப்பனை செய்யப்பட்ட மற்றும்‌ பின்னலிடப்பட்ட நிலையைக்‌ கதுப்பு 
என்ற சொல்லால்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. கதுப்பு என்பது கூந்தல்‌ முடிபுகளில்‌ ஒன்று 


என்பதைப்‌ பரிபாடலின்‌ உரையில்‌ காணலாம்‌. (ஐம்பால்‌: பார்க்க: பக்‌: 120) 


வீ:லீ:ல:4 கூழை 
கூழைக்‌ கூந்தல்‌ பேதைப்பருவத்து மகளிர்‌ தலைமயிர்‌ என்றும்‌, இது முடியில்‌ 
சேராத மயிரைக்‌ குறிக்கும்‌ எனப்‌ பொ. வே. சோமசுந்தரனார்‌ அகநானூற்று உரையில்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. (அகம்‌: 141; 1970: 2077 
“சீிறுகோல்‌ இணர்‌ பெழுழ்தண சரந்தம்‌ 
வகைசேர்‌ ஐம்பால்‌ தகைபெற வரரீட்‌ 
புலர்லீடத்து உதிர்த்த துகள்‌ படு கூழைப்‌ 
பெருங்‌ கண்‌ ஜயம்‌ உவப்பத்‌ தந்தை ” முற்‌: 140) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌, சந்தனத்துடன்‌ நறுமணமிக்க பலவகைப்பட்ட 
பொருளையும்‌ சேர்த்துக்‌ குழைத்து, அச்சாந்தினைக்‌ கூந்தலுக்குப்‌ பூசி, பின்னர்‌, 
அச்சாந்தம்‌ காய்ந்து உதிர்ந்ததும்‌, அக்கூந்தலை அழகுபெற வாரி ஐவகையாக 
வகுக்கப்பட்ட கூழையைப்‌ பெண்மகள்‌ முடிந்துகொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 


“நெறிபடு கூழை (நற்‌: 368), கூழையுங்‌ குறுநறெறிக்‌ கொண்டன 
(அகம்‌:318) ஆகிய வரிகளில்‌ கூந்தலை ஒரு முறையாகக்‌ கட்டப்பட்ட 
நிலையினைக்‌ கூழை எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. ' கெரழுநிழல்‌ ஞாழல்‌ 
முதீர்இணர்‌ கொண்டு/ கழும முடித்து, கண்கூடு கூறை” (கலி: 56) கலித்தொகைப்‌ 
பாடலில்‌ ஞாழற்பூவும்‌ கூந்தலும்‌ தம்முள்‌ மயங்கும்படி முடித்த தலைக்கூட்டினைக்‌ 
கூழை எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. “ஏறு தழுவினவனுடைய சென்னியில்‌ கிடந்த 


132 


கண்ணியைக்‌ கொம்பிலே எடுத்து அலைத்தபோது, அக்கண்ணி என்‌ கூழையில்‌ 
வந்து வீழ்ந்தது. அக்கண்ணியைத்‌ தன்‌ கூழையுள்‌ முடிந்து கொண்டதாகப்‌ 
பெண்ணொருத்திக்‌ கூறுவதாகக்‌ கலித்தொகையில்‌ பாடலொன்று அமைந்துள்ளது” 
(கலி: 107. மேற்கூறிய பதிவுகளின்வழி “கூழை” என்பது கூந்தலின்‌ முடிப்புகளில்‌ 
ஒன்றாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகின்றது. 
மேற்கண்ட சொற்கள்‌ அனைத்திற்கும்‌ உரைவழியான விளக்கத்தை 
ஆராயும்பொழுது, உரைகள்‌ அனைத்திலும்‌ கூந்தல்‌ எனும்‌ ஒரே பொருண்மையில்‌ 
விளக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. மேலும்‌, ஒரே பாடலில்‌ ஒன்றுக்கும்‌ 
மேற்பட்ட கூந்தல்‌ தொடர்புடைய சொற்கள்‌ இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. 
'புல்லீனத்து ஆயர்மகன் சூடி வற்தது ஓர்‌ 
முல்லை ஒரு காழும்‌ கண்ணியும்‌, மெல்லீயால்‌, 
கூற்தலூவ்‌ பெய்த முடித்தேன்‌ மன்‌ தோழி யாய்‌ 
வெண்ணெய்‌ உரை வீரித்த கதுப்போடே 
அன்னையும்‌ அத்தனும்‌ இல்லரர, யாட்‌! நரன, 
அன்னை யுன்‌ வீழ்ந்தன்று, அப்பூ 
அதனை வீனவலும்‌ செய்யவ, சினவலும்‌ செய்யாள்‌, 
நெருப்புக்‌ கை தொட்டவர்‌ போல விதிர்த்திட்டு 
நீங்கிப்‌ பழங்கடைப்‌ பேரயமினாள்‌, யானும்‌ என்‌ 
சரற்து உவர்கூழை முடியா, நீலம்‌ தாழ்ந்த 
பூங/கஸர நீலம்‌ தழீஇ, தளர்பு ஒல்கி” (கலி: 115) 
எனும்பாடல்‌, தலைவி தோழியிடம்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. தோழி, ஆயர்மகன்‌ 
சூடி வந்ததொரு முல்லைத்‌ தொடையினையும்‌ அதனால்‌ செய்ததொரு கண்ணியையும்‌ 
என்‌ கூந்தலிலேயிட்டு முடித்தேன்‌. தாய்‌ வெண்ணெய்‌ தேய்க்க மயிரினை 
விரித்தபொழுது அவன்‌ சூடிய அம்முல்லை அவள்முன்‌ வீழ்ந்தது. அப்பூவினைக்‌ 
கண்டவுடன்‌ என்னை வினாவவும்‌ இல்லை, சினம்‌ கொள்ளவும்‌ இல்லை, அன்னை 
நெருப்புக்‌ கைத்‌ தொட்டவர்‌ போல விதிர்ப்புற்றுப்‌ புறங்கடையில்‌ போனாள்‌. அவள்‌ 
போன பின்பு, என்னுடைய மயிர்ச்சந்தனம்‌ பூசி உலர்த்தின மயிரை முடித்துக்‌ 


கொண்டேன்‌ எனக்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. 


இப்பாடலில்‌ “கூந்தல்‌”, “கதுப்பு, “கூழை” ஆகிய சொற்கள்‌ பயின்று வந்துள்ளமை 
நோக்கத்தக்கது. ஆயமகன்‌ கொடுத்த பூவினைத்‌ தன்‌ கூந்தலுக்குள்‌ முடிந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதனை அடுத்து விரிந்த கூந்தலைக்‌ கதுப்பாக முடிந்துகொண்ட 
நிலையினையும்‌, அன்னை வெண்ணெய்‌ தேய்ப்பதற்கு முடிந்த கதுப்பினைப்‌ 
பிரிக்கிறாள்‌ அப்பொழுது பூ, அவள்‌ முன்பாக வீழ்ந்தாகச்‌ சுட்டப்படுகின்றது. அன்னை 


133 


விரித்த கூந்தலை, மீண்டும்‌ அப்பெண்‌ முடிந்து கொண்டாள்‌ எனக்‌ கூறும்பொழுது 
“கூழை” சொல்‌ பயன்படுத்தப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்மூலம்‌ கூந்தலைக்‌ 
குறிக்கும்‌ வேறுசொல்லாக மட்டும்‌ இச்சொற்கள்‌ கையாளப்படவில்லை. கூந்தல்‌ 
முடிப்புகளைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ கதுப்பு, கூழை ஆகிய சொற்கள்‌ 
கையாளப்பட்டுள்ளன எனத்‌ தெளிவுபட அறியமுடிகின்றது. இப்பதிவுகளின்‌ வழி ஒதி, 
கதுப்பு, குரல்‌, கூழை, முச்சி ஆகியன ஐம்பால்‌ முடிப்பு வகையாக இருக்கலாம்‌ எனக்‌ 


கருதலாம்‌. 


வ: 4: 0 கூந்தல்‌ - மலர்கள்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ இனக்கவர்தலின்‌ 
ஊடாகவும்‌ புணர்தலின்‌ அடிப்படையிலும்‌ பலநிலைகளில்‌ மலர்களைச்‌ 
சூட்டிக்கொண்ட தன்மை காணமுடிகின்றது. இது தொடர்பான விரிவான 
விளக்கத்தை இயல்‌ இரண்டில்‌ காணலாம்‌. (பார்க்க: இயல்‌: 2) 
வ: 9 கூந்தல்‌ - அகவெளிப்பாடு 

சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்ணின்‌ கூந்தலை வர்ணித்தல்‌, கூந்தலில்‌ 
துயிலல்‌, பிரிவுக்‌ காலத்தில்‌, பெண்ணின்‌ கூந்தலை நினைத்து வருந்துதல்‌ ஆகியன 
தொடர்பான பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றன. 
வீ: 9:1 கூந்தல்‌ - நலம்பாராட்டல்‌ 

சங்கப்‌ பாடல்கள்‌ பலவற்றுள்‌ ஆடவர்‌, பெண்டிர்‌ அழகு நலன்களைப்‌ 
பலவகையில்‌ வியந்து பாராட்டியிருப்பதைக்‌ காணலாம்‌. இவ்வாறு சிறப்பித்துப்‌ 
பாடப்படுவதற்கான அடிப்படைக்‌ காரணம்‌ இனவிழைவு அமைகின்றது. ஆண்‌, 
பெண்ணின்‌ கூந்தலைச்‌ (அழகுநலன்கள்‌) சிறப்பித்துக்‌ கூறும்‌ பதிவுகளை 
நோக்கும்பொழுது, அவ்வாண்மகன்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ பெண்ணை வர்ணித்தல்‌ 
மற்றும்‌ அக்காலத்தை எதிர்நோக்கிக்‌ காத்திருக்கும்‌ காலங்களில்‌ சிறப்பித்துக்‌ 
கூறுகின்றான்‌. 

ஐம்பால்‌ ஆய்கவின்‌ எத்தி ஒண்தொடி! (குறிச்சி: 19) என்ற வரியில்‌, 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌, காதலியின்‌ ஐம்பால்‌ கூந்தல்‌ அழகினைக்‌ காதலன்‌ புகழ்ந்து 
பேசுவதாகக்‌ கூறப்படுகின்றது. 'நீராடுகையில்‌ தளர்ந்த காதலியைக்‌ காதலன்‌ தாங்கி 
பிடித்துக்‌ கொள்கின்றான்‌. அப்பொழுது அவளிடம்‌, “அழகிய சிலவாகிய ஒதியை 
உடையவளே அச்சம்‌ தவிர்க, நின்‌ அணி நலம்‌ நுகர்வேன்‌” எனக்‌ கூறி அவளது நுதலை 
நீவிவிட்டு, அவளது முகநோக்கிச்‌ சிரித்ததாகக்‌ குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிடுகின்றது. 


134 


“காதலி கடையொத்த குளிர்ந்த ஒதியினை உடையவள்‌ '(அகம்‌:107) எனவும்‌, 
காதலியின்‌ ஐம்பாலாகிய கூந்தல்‌ நன்னனுடைய மலைப்பகுதியில்‌ காணப்படும்‌ 
களிமயில்‌ கலாபம்‌ போன்றது எனக்‌ காதலன்‌ தன்னெஞ்சொடு பாராட்டியதாகக்‌ 
கூறப்படுகின்றது” (அகம்‌: 152). “காதலி ஒடுங்கிய கரிய கூந்தலை உடையவள்‌” 
(அகம்‌:160). “வண்டுகள்‌ மொய்க்கும்‌ வண்ணம்‌ அழகிய மலர்களைச்‌ சூடிய கூந்தலை 
உடையவள்‌ என்‌ காதலி எனக்‌ காதலன்‌ குறிப்பிடுகின்றான்‌. (அகம்‌: 257), “ஒரியின்‌ 
கானத்தில்‌ வீசும்‌ காற்றின்‌ மணம்‌ போல்‌ கமழும்‌ கூந்தலை உடையவள்‌ என்‌ காதலி” 
(குறு :199), கண்ணும்‌, தோனாம்‌, தண்‌ நறுங்‌! கதுப்பும்‌/ திதலை அல்குலும்‌, பல 
பாராட்டி ' முற்‌: 84) என்ற அடிகளில்‌, காதலியின்‌ கண்ணையும்‌ தோளையும்‌ தண்ணிய 
நறிய கதுப்பினையும்‌ திதலை படர்ந்த அல்குலையும்‌ காதலன்‌ பலவாறு பாராட்டியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. 

“கதோனாம்‌ கூந்தலும்‌ பல பாராட்டி, 
வாழ்தல்‌ ஒல்லுமோ...... (௩: 178) 
என்ற வரிகள்‌, ஆண்‌, பெண்ணின்‌ அழகிய தோள்களையும்‌ கூந்தலையும்‌ 
பல பாராட்டி, அத்தகையவளுடன்‌ சேர்ந்து வாழ்வதே சிறந்த இன்பம்‌ எனக்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. 
[ன்‌ இமும்‌ கூற்தல்‌ நல்‌ நலம்‌ புனைய 
உவளாதொழும்‌ கலீழும்‌ நெஞ்சமொடு 
முன்‌ எயீற்று அரிவை யாம்‌ வந்தமாறே' (ஐ௩!: 495) 
இப்பதிவில்‌, ஆண்மகன்‌, பெண்ணை நினைக்கும்‌ பொழுதெல்லாம்‌ அவளது 
பின்னிருங்‌ கூந்தலின்‌ நன்னலத்தைப்‌ புனையக்‌ கருதியதாகக்‌ கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. 
நெய்இடை நீவி மணீஒனி வீட்டன்ன 
ஐவகை பராட்டா; மற்று, எம்‌ 
செய்வினை பாராட்டினை யோ? ' (கலி; 22). 
எனும்‌ கலித்தொகைப்‌ பாடலில்‌, நீலமணி போன்ற கூந்தலின்‌ ஐவகையான 
முடிப்பினை ஆண்மகன்‌ பாராட்டிய நிலையை அறியலாம்‌. 
மேற்கண்ட பாடல்கள்‌ அனைத்திலும்‌ பெண்ணின்‌ கூந்தலை ஆண்மகன்‌ 
பாராட்டுதல்‌ என்பதை ஆழ்ந்து பார்க்கும்பொழுது, அதில்‌ புணர்வுக்குரிய காரணம்‌ 
மறைந்திருப்பதை உணரலாம்‌. 
வீ: 9:2 கூந்தல்‌ - துயில்‌ 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ கூந்தலை விரித்தல்‌, விரிந்த அக்கூந்தலின்‌ மெல்லிய 


அணையில்‌ காதலன்‌ துயின்றதாகப்‌ பாடல்கள்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


125 


கதேம்பார்‌ முல்லையொடு ஞாங்கர்‌ சபோரக்கி 
குண்நறு௩! கதுப்பீல்‌ புணர்ந்தோர்‌' (அகம்‌: 397 
என்ற வரிகள்‌, காதலி தன்‌ கூந்தலில்‌, தேன்மணங்கமழும்‌ முல்லை மலர்களை 
ஒருசேரக்கட்டி அணிந்து கொண்டதாகவும்‌ காதலன்‌ அம்மலர்களை அப்புறப்படுத்தி, 
அவளது கூந்தலையே பாயலாக்கித்‌ துயின்றதாகவும்‌ கூறப்படுகின்றது. 
இதைப்போன்றே, காதலியின்‌ இருண்ட மென்மையான கூந்தலில்‌ காதலன்‌ இன்புறும்‌ 
துயிலைப்‌ பெறும்‌ நிலையை “இரான்‌ மென்‌ கூந்தல்‌ எழுறு துயிலே' (அகம்‌: 92), 
கூற்தல்‌ மெல்லனைத்‌ துூஞ்சீ' (அகம்‌: 308). ஆகிய வரிகளில்‌ சுட்டுவதைக்‌ 
காணலாம்‌. 
“மாரன்‌ நயந்து உழறைவோள்‌ தகேம்பா்‌ கூந்தல்‌, 
வளம்கெழு சோழர்‌ உறந்தைப்‌ பெருந்துறை 
முண்மணமல்‌ அழல்‌ வரர்ந்தன்ன, 
நல்றெறியவ்வே, நறும்‌ தண்ணியவே.” (குனு: 116) 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, காதலன்‌ புணர்ச்சியின்‌ போது, காதலியின்‌ 
நுண்மணலாகிய அறல்‌ போன்ற நன்னெறிப்பினையும்‌ நறுமணத்‌ தன்மையும்‌ கொண்ட 
கூந்தலாகிய மெல்லணையில்‌ துயின்ற நிலையைக்‌ காணலாம்‌. 
“செய்வினை முடித்த செம்மல்‌ உள்வமொடு 
இவளின்‌ மேவீனம்‌ ஆகி, குவளைக்‌ 
குறுறழ்தாள நரவமலர்‌ ்‌rpgும்‌ 
மறுமென்‌ கூந்தல்‌ மெல்‌ அணையேமமே': (குனு: 270) 
இப்பாடல்‌, வினைமுடித்து மீண்டுவரும்‌ காதலன்‌ தன்‌ உள்ளத்திற்குக்‌ 
கூறுவதாக அமைந்துள்ளது. குவளைமலர்‌ மணக்கும்‌ நறுமணமுடைய பெண்ணின்‌ 
கூந்தலாகிய மெல்லணையிலே இனிய துயிலைப்‌ பெறக்கருதி, ஆண்மகன்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ வருகின்ற தன்மையைக்‌ குறிக்கின்றது. 
“ஓவளிழை வாழுற கூற்தல்‌ துமில்டெறும்‌, வை மருப்பின்‌ 
கரரி கதன்‌ அக்சான்‌ கொவ்பவன்‌” (கலி: 104) 
கலித்தொகைப்‌ பாடலில்‌, கூரிய கொம்பையுடைய கரிய ஏற்றின்‌ சீற்றத்தை 
அஞ்சாது தழுவுவோன்‌ இவ்வொள்ளிழையாளின்‌ வாருதலுற்ற கூந்தலிலே துயில்‌ 
பெறுவான்‌ என ஏறுதழுவலின்கண்‌ ஆயர்‌ அறிவிப்பு விடுத்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌ ஏற்றின்‌ சினத்தை அடக்குபவனுக்குப்‌ பெண்ணைக்‌ 
கொடுப்பதாகக்‌ கூறப்படாமல்‌, அவளது கூந்தலில்‌ அவ்வாண்மகன்‌ துயில்பெறுவான்‌ 


எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


136 


உருப்பு அழறீரப்பிணை; ஆதலின்‌, சரற்து புலர்பு; 

வண்ணம்‌ நீவி, வகை வனப்புழ்ற, 

வரி குமீறு இமிறாம்‌ மார] [a மகி 

வரி மென்‌ கூற்தல்‌ மெல்‌ அணை வதீந்து, 

கொல்‌ பீணி தீமுகிய மார்பு கவர்‌ முயக்கத்து. ” (பதி: 50) 

என்ற பதிற்றுப்பத்துப்‌ பாடலில்‌ செங்குட்டுவன்‌ தன்‌ மார்பில்‌ பூசிய சந்தனம்‌ 

புலரவும்‌, வண்ணம்‌ துடைக்கப்படவும்‌ பல வகையான அழகு பொருந்திய 
கோடுகளையுடைய வண்டுகள்‌ ஒலிக்கும்‌ வகையில்‌ மகளிரைப்‌ புணர்ந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. அவனது மார்பில்‌ பிணிக்கப்பட்ட மகளிரது விரிந்த கூந்தலாகிய 
மெல்லிய படுக்கையிலே தங்கி இரவுப்‌ பொழுதைக்‌ கழிப்பான்‌. அத்தகையவன்‌, 
இப்பொழுது பகைவருடன்‌ போர்‌ புரியும்‌ பொருட்டு, அவனது கண்கள்‌ இராப்‌ பொழுதில்‌ 
உறக்கத்தை இழந்தாகப்‌ பரணர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதில்‌ மகளிரின்‌ கூந்தலில்‌ 
துயின்றமை தெளிவுபடுகின்றது. 


மேற்கூறிய பாடல்களின்வழிப்‌ புணர்ச்சிக்காலத்தில்‌ ஆண்‌, பெண்ணின்‌ 
கூந்தலில்‌ துயில்வதைச்‌ சிறப்பானதாகக்‌ கருதுவதை உணரலாம்‌. புணர்ச்சியை 
வெளிப்படையாகக்‌ குறிக்காமல்‌ பெண்ணின்‌ கூந்தலில்‌ துயிலல்‌ எனும்‌ 
பொருண்மையில்‌ மறைமுகமாகச்‌ சுட்டியிருப்பதை அறியலாம்‌. 
ல: ௮:௮ கூந்தல்‌ - பிரிவுக்காலம்‌ 
பிரிவுக்காலத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ கூடி மகிழ்ந்து இன்புற்ற 
இனிமையான நிகழ்வுகளை நினைத்துப்‌ பார்க்கும்‌ தளமாகவும்‌ இனி, அத்தகைய 
மகிழ்ச்சி எக்காலத்தில்‌ பெறப்போகின்றோம்‌ என ஏங்கித்தவிக்கும்‌ காலமாகப்‌ 
“பிரிவுக்காலப்‌” பாடல்கள்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
றம்‌ அறிவு தெளீற்த பொம்மல்‌ ஒதி 
மாங்கு குவவ்கொல்‌ தானே” (அகம்‌: 214) 
இவ்வடிகளில்‌, காதலனைப்‌ பிரிந்ததினால்‌, காதலி தன்‌ கூந்தலை 
அணிசெய்யவில்லை. இதனால்‌ அவளது கூந்தல்‌ பொலிவிழந்து காணப்பட்டதாகக்‌ 
கூறப்படுகின்றது. 


மறும்தாது கொழுதும்‌ பொழுதும்‌ வறூங்குல்‌ கூந்தல்‌ தைவமுவேனை” (குறு: 193 
எனும்‌ வரியில்‌, இளவேனிற்‌ காலத்தில்‌ காதலன்‌ வராமையால்‌, புனையப்‌ பெறாமலுள்ள 
எனது வறிய கொத்தாகிய கூந்தலை யான்‌ வறிதே தடவியதாகக்‌ காதலி வருத்தத்துடன்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. நல்நுதல்‌ உலறிய சில்மெல்‌ ஓதி./ நெடூநீர்‌ வார்குழை 
கனைந்தென, குறுங்கண்‌/ வாயுறை அழுத்திய, வறிது ஷீம்‌ கரதின்‌' (நெடு: 138 -140. 


137 


இவ்வரிகளில்‌ பிரிவுக்காலத்தில்‌, பெண்தன்‌ கூந்தலை முடியாமலும்‌ மகரக்‌ குழையைக்‌ 
களைந்த வறிதான காதினையும்‌ உடையளாய்ப்‌ பொலிவின்றி இருந்தாள்‌ எனக்‌ 
கூறப்படுகின்றது. இப்பதிவுகள்வழி ஆணுடன்‌ இருந்த காலத்தில்‌ மட்டுமே பெண்கள்‌ 
கூந்தலை அழகுபடுத்திக்‌ கொண்ட நிலையைக்‌ காணமுடிகின்றது. 

பிரிந்து சென்றவர்‌ கூறிச்சென்ற பருவம்‌ தவறாது மீண்டும்‌ வருவார்‌ எனப்‌ 
பெண்ணொருத்தி ஆணின்‌ வரவை எதிர்ப்பார்த்துக்‌ காத்திருக்கும்‌ நிலையை 
அறியலாம்‌. மற்றொரு பாடலில்‌, பிரிவினை மேற்கொண்ட ஆண்மகன்‌, பூவிதழ்‌ 
பொருந்திய கூந்தலின்கண்‌ துயின்ற காலத்தை நினைத்து அவன்‌ காலம்‌ 
தாழ்த்தாது விரைவில்‌ வருவான்‌ எனக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 231). 'பெரம்மல்‌ 
ஒதி நீவிய கரதலொடு/ பயம்தலை பெயர்ந்து மரதீரம்‌ வெம்ப (அகம்‌: 311) 
இவ்வரியில்‌ ஆண்‌, பெண்ணின்‌ பொலிவு பெற்ற கூந்தலைத்‌ தடவி மகிழ்ந்தான்‌. 
அத்தகையவன்‌ இரக்கம்‌ தோன்ற அன்புமொழிப்‌ பேசி பிரிந்து சென்றதாகக்‌ 
குறிக்கின்றது. சுமும்புஆர்‌ கூற்தல்‌, பெறுற்தோவ்‌, இவவ்வயின்‌/பீரீந்தனிர்‌ அகறல்‌ 
குழின்‌' (அகம்‌: 319) இதில்‌ வண்டு மொய்க்கும்‌ கூந்தலையும்‌, பெரிய 
தோளினையும்‌ உடைய பெண்ணை விட்டுப்‌ பிரிந்து அகன்று போதலைக்‌ 
கைவிடவேண்டும்‌ எனத்‌ தோழி கூறுவதாக அமைந்துள்ளது. 

“பொழுள்‌ வயின்‌ நீடலோ இலர்‌ - நின்‌ 
இருவ்ஜங! கூற்தல்‌ இன்துயீல்‌ மறந்தே.” (அகம்‌: 233) 

இப்பாடலில்‌, பொருள்‌ காரணம்‌ பிரிந்த ஆண்மகன்‌, பெண்ணின்‌ இருண்ட 
ஐந்து பகுப்பான கூந்தலில்‌ இன்பத்துயிலை மறந்து, பிரிவினை நீட்டிக்கமாட்டார்‌ எனக்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. 

ஆண்மகன்‌ பொருளீட்டும்‌ நோக்கத்துடன்‌ பிரிந்து சென்றான்‌. காதலியின்‌ 
நீலமணி போன்ற கதுப்பில்‌ அதிரல்‌, பாதிரி, செங்கருங்காலி ஆகிய மலர்களின்‌ 
நறுமணம்‌ கமழும்‌ அத்தகைய கூந்தலை உடையவளின்‌ இன்பத்தைத்‌ துய்யாமல்‌ 
பொருளீட்டப்‌ பிரிந்து சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது (நற்‌: 337). பொருள்வயிற்‌ 
சென்றவர்‌ திரும்பி விரைவில்‌ வருவார்‌. ஆதலால்‌, உன்னுடைய நெறித்த கரிய 
கதுப்பிலும்‌ தோளிலும்‌ உள்ள பழைய அழகினை வருந்திக்‌ கெடுத்துக்‌ 
கொள்ளாதே எனக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌ (நற்‌: 387). 'அம்சில்‌ ஓதி 
அய்வளை நெகீழ/ நெரந்தும்‌, நம்‌ அமுவரர்‌ நீத்தோர்க்கு அஞ்சல்‌' (குறு: 217 
இவ்வரிகள்‌, அழகிய ஒதியை உடைய பெண்ணின்‌ ஆய்வளைகள்‌ நெகிழும்படி 
ஆண்மகன்‌ பிரிந்து சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது. ல ஒலி கூற்தலாவ்‌, பண்பு 


138 


எல்லாம்‌ துய்த்துத்‌/ துழந்தானை உவ்ளி, அகமும்‌” (கலி: 145) என்ற வரியில்‌ 
பலவாய்த்‌ தழைகின்ற கூந்தலை உடையவளான தலைவியின்‌ பண்புகளை எல்லாம்‌ 
நுகர்ந்து அவளைக்‌ கைவிட்டவனை நினைந்து அவள்‌ அழுவதாகக்‌ 
கூறப்படுகின்றது. 

மேற்கூறிய பாடல்களில்‌ பெண்டிர்‌, ஆடவரைப்‌ பிரிந்த காலத்தில்‌ அவனை 
நினைத்து வருந்தியதாகவும்‌ இதனால்‌ அவளது மேனியின்‌ அழகு அழிந்ததாகவும்‌ 
பாடல்கள்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. பெண்ணின்‌ அழகைக்‌ குறிப்பிடும்பொழுது 
அங்குக்‌ கூந்தலுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தைக்‌ காணலாம்‌. 
இதுதவிர பிரிவுக்காலத்தில்‌ பெண்டிர்‌ எவ்விதமான ஒப்பனை (அழகுபடுத்தல்‌) 
செய்துகொள்ளவில்லை. இதற்கான காரணம்‌ தனக்குரியவன்‌ மட்டும்‌ தன்‌ 
அழகினை நுகரவேண்டும்‌ எனப்‌ பெண்‌ கருதிய நிலையை உணர்த்துகின்றது. பிற 
ஆடவர்களைக்‌ கவரும்‌ வகையில்‌ அழகுபடுத்திக்‌ கொள்ளக்கூடாது என்பதே 
உட்கருத்தாக அமைந்துள்ளது. 
ல: ௮: வீ:1 பிரிவுக்காலம்‌ (ஆண்‌) 

பிரிவுக்‌ காலத்தில்‌ காதலியின்‌ நினைவுகளை நினைத்தும்‌ அவளது நறுமணம்‌ 
கமழ்கின்ற கூந்தலை நினைத்தும்‌ ஆண்‌ ஏங்கியதாகக்‌ கூறப்பட்டுகின்றது 
(அகம்‌:181). காதலியின்‌ நினைவுகளைத்‌ தன்‌ தன்னெஞ்சொடு பாராட்டினான்‌. 
பூவால்‌ ஒப்பனை செய்யப்‌ பெற்ற முகிலை ஒத்த தாழிருங்‌ கூந்தலையும்‌, செறிந்த 
வளையலை முன்கையில்‌ அணிந்த நம்‌ காதலியை விட்டுப்பிரிந்து எவ்வாறு 
இருப்போம்‌ எனக்‌ காதலியை நினைத்து வருந்துவதைக்‌ காணலாம்‌. (அகம்‌: 225). 

'மைஈர்‌ ஓதி மாஅ யோனை?' (அகம்‌: 279) இவ்வரியில்‌, கரிய நெடிய 
ஒதியினையும்‌ மாமை நிறத்தையும்‌ உடையவள்‌, பிரிவில்‌ எத்தகைய துன்பத்தை 
அடைவாளோ ? எனப்‌ பெண்ணை நினைத்து ஆண்‌ வருந்தியதாகக்‌ கூறப்படுகின்றது. 
மற்றொரு பாடலில்‌, டேோதுஆர்‌ கூற்தல்றம்‌ கரதலி கண்ணே?” (அகம்‌: 37] என்ற 
வரியில்‌, ஆண்மகன்‌ அருஞ்சுரம்‌ வழியே வினை காரணமாகக்‌ கடந்து செல்கின்றான்‌. 
அவ்வழியின்‌ துன்பத்தைவிட, வண்டுகள்‌ ஒலிக்கின்ற மலர்கள்‌ நிறைந்த 
கூந்தலையுடைய என்‌ காதலி, எத்தகைய துன்பத்தை அடைவாளோ என 
நினைத்தவனுக்கு அவளுடைய துன்பமே, தனக்கு மிகுந்த வருத்தத்தை 
அளிப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. “கழிபடர்‌ உழந்த பனிவார்‌ உண்கண்‌ல்நீறம்‌ 
பரந்த பசலையாவ்‌/மின்நேர்‌ ஓதிப்‌ பின்னுப்பீணி விடவே” (அகம்‌: 234) எனும்‌ 
பாடல்‌, வினைமுற்றி மீண்டுவரும்‌ காதலன்‌, தன்‌ காதலி, நீர்‌ ஒழுகிய கண்களையும்‌ 


139 


பசலை படர்ந்த மேனியையும்‌ ஒப்பனையற்ற ஒதியைக்‌ கொண்டவள்‌ துயரத்தில்‌, என்‌ 
வருகையை நோக்கிக்‌ காத்திருப்பாள்‌. அத்தகையவளின்‌ துயரத்தைப்‌ 
போக்கும்பொருட்டுத்‌ தேரை விரைந்து செலுத்தும்படி தேர்ப்பாகனிடம்‌ கூறுவதாக 
அமைந்துள்ளது. 


ee 


ல்‌ மை தண்ணெனத்‌ 

தாதுதுகவ்‌ உதிர்த்த தாறைஅம்‌ கூந்தல்‌ 

வீம்இதம்‌ அலரி மெல்‌ அகம்‌ சேர்த்தி, 

மகீழ் அணி முறுவல்‌ மாண்ட சேக்கை, 

pur Darul pafgyம 

பெொரம்மல்‌ ஒதீப்‌ புனைஇழை குணனே?” (அகம்‌: 353) 

என்ற அகநானூற்றுப்‌ பாடலில்‌ பிரிவுக்காலத்தில்‌ காதலன்‌, தனது காதலியை 

நினைக்கும்பொழுது அவளது தாழையின்‌ தாதாகிய துகளை அப்பிய கூந்தல்‌. 
அக்கூந்தலில்‌ விரும்பிய பூவிதழைச்‌ சேர்த்திருந்த நிலை, மகிழ்ச்சியோடும்‌ 
முறுவலோடும்‌ அவள்‌, தன்னிடத்துப்‌ பேசிய நன்மொழியினை நினைத்து 
வருந்துவதாகக்‌ கூறுகின்றான்‌. 


காதலியை விட்டுப்‌ பிரிந்து சென்ற காதலன்‌, அவளது வேங்கை மலர்போல்‌ 
கமழும்‌ அழகிய சிலவாகிய ஒதியினை நினைத்துத்‌ தனது நெஞ்சத்திடம்‌ 
வருந்தியதாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 369). 

மேற்குறித்த பாடல்களில்‌ எல்லாம்‌ பிரிவுக்காலத்தில்‌ ஆண்‌, பெண்ணின்‌ 
நிலையைக்‌ குறிக்கும்பொழுது, அங்கு அவளது கூந்தலுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தை உணரலாம்‌. 


வ: 9:௪ கூந்தல்‌ - வேட்கை 
ஆண்‌, பெண்ணின்‌ மீதுகொண்ட வேட்கை காரணமாகப்‌ பிரிவினைத்‌ 

தவிர்க்கின்றான்‌. உலகத்திலுள்ள அத்துணை சிறப்புகள்‌ ஒன்றுசேரக்‌ கிடைத்தாலும்‌ 
தன்‌ காதலியை விட்டுப்‌ பிரியமாட்டேன்‌ எனக்‌ காதலன்‌ கூறுவதாகச்‌ சங்கப்பாடல்கள்‌ 
பலவற்றில்‌ காணலாம்‌. அப்பாடல்களில்‌ கூந்தலுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ சிறப்பினைக்‌ 
காணலாம்‌. 

“முட்டச்‌ சீழப்பீன்‌ பட்டினம்‌ பெறினும்‌ 

வார்‌ இறு௩! கூந்தல்‌ வயங்கு இழை தழிய, 

வான்‌, வாழிய, நெகுசே! ” (பட்‌: 218 - 219) 


140 


என்ற வரிகளில்‌, முட்டாச்‌ சிறப்பினையுடைய பட்டினத்தையே 
தனக்குரியதாகக்‌ கிடைக்கப்பெற்றாலும்‌ நான்‌, என்னுடைய நீண்ட கரிய 
கூந்தலையுடைய காதலியை விட்டுப்‌ பிரிவினை மேற்கொள்ள மாட்டேன்‌ எனக்‌ 
காதலன்‌ தன்னெஞ்சோடு கூறிச்‌ செலவினைத்‌ தவிர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது. 
றான்‌ அங்காடி நறும்‌ தறுறுதல்‌ 
நீவ்‌ இருங்‌ கூற்தல்‌ மரா ௮யோரவொடு 
நலம்‌ கேழ்‌ ஆகம்‌ பூண்‌ வடுப்‌ பொழப்ப, 
முயங்குகம்‌ சென்மோ நெஞ்சசே” (அகம்‌: 93) 
இப்பாடலில்‌, போர்க்காலத்தில்‌, பாண்டியன்‌ பகைவர்களுடைய அரண்கள்‌ 
பலவற்றை அழித்தவன்‌, பகைவர்‌ மீது மாறுபாடு கொண்ட சேனையினையுடையவன்‌, 
வாடாத வேப்ப மாலையினை அணிந்தவன்‌. போர்நிகழ்வினை அடுத்து, வலிமை 
கொண்ட அவனது மனம்‌ தன்‌ காதலியை நாடியதாகக்‌ கூறப்படுகின்றது. மதுரை 
மாநகரின்‌ மணங்கமழும்‌ காலைக்‌ கடை வீதியைப்‌ போல, மணக்கும்‌ நெற்றியினையும்‌, 
நீண்ட கருங்கூந்தலினையும்‌, மாமை நிறத்தினையும்‌ உடையவளாகிய நம்‌ 
துணைவியை விரைந்து சென்று சேர்வோம்‌ எனத்‌ தன்நெஞ்சத்திடம்‌ உரைப்பதாக 
அமைந்துள்ளது. 
குவவு மென்‌ முலையள்‌, கொமடி கூற்தலளே/ யரங்கு மறற்து அமைகோர 
மானே ?' (கு: 132)என்ற வரியில்‌, காதலன்‌ தன்‌ காதலியைக்‌ குறிப்பிடுகையில்‌ அவள்‌ 
நீண்ட கூந்தலையுடையவள்‌, அத்தகையவளை நான்‌ எவ்வாறு மறந்துறைவேன்‌” எனக்‌ 
கூறிச்‌ செலவினைத்‌ தவிர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது. '1சுவெண்‌ திங்கள்‌ 
கதோன்றியாங்குக்‌ / கதுப்பு அயல்‌ லீளங்கும்‌ சீறுறுதல்‌/ புதுக்கோவ்‌ யானையின்‌ 
பீணித்தற்றால்‌ எம்மே: (குனு: 129) குறுந்தொகைப்‌ பாடலில்‌, புணர்ச்சிக்குப்‌ பின்னரும்‌, 
காதலியின்‌ கூந்தல்‌ மற்றும்‌ நுதலாகிய கட்டுத்தறியில்‌, தன்னுடைய நெஞ்சம்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டதாகக்‌ காதலன்‌ கூறுகிறான்‌. 
“கேளிர்‌ வாழியோ, கேளீர்‌ நானாம்‌ என்‌ 
நறெஞ்சுபீணிக்‌ கொண்ட அம்சீல்‌ ஓதிப்‌ 
பெழுந்தோட்‌ குறுமகள்‌ சீறுமெல்‌ ஆகம்‌ 
ஒமு நாவல்‌ புணர! புணரின்‌, 


அரைநாள்‌ வாழ்க்கையும்‌ வேண்டலன்‌ யானை (குறு: 280) 
இப்பாடலில்‌, பெண்ணொருத்தி தனது அழகிய ஒதியினால்‌ தன்‌ நெஞ்சத்தைப்‌ 
பிணித்துக்‌ கொண்டதாக ஆண்‌ கூறுகிறான்‌. அத்தகையவளை ஒருநாள்‌ புணரப்‌ 


பெறின்‌ அரைநாள்‌ வாழ்க்கையும்‌ விரும்பேன்‌ எனக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. கூந்தலில்‌ 


141 


மணம்‌ கமழும்‌ அதிரல்‌ மலரோடு பாதிரி மலரையும்‌ சேர்த்துக்‌ கட்டியணிந்தவளின்‌ 
நறுநாற்றத்தை நுகர்ந்த தான்‌, அவளை விட்டுப்‌ பிரியமாட்டேன்‌ எனத்‌ 
தன்னெஞ்சுக்குக்‌ கூறிச்‌ செலவினைத்‌ தவிர்த்தாகக்‌ கூறப்படுகின்றது (நற்‌: 52). 
“கனவினும்‌ பீரியா உழையுளொடு, தண்ணெனத்‌ 
துண்ணிய கமழும்‌ தாழ்‌ இருங்‌! கூந்தல்‌, 
துட மென்‌ பணைத்தோள்‌, மட நல்லோள்‌ வயீன்‌ 
[ீரியச்‌ சூழ்ந்தனை ஆயின்‌” முற்‌: 1377 
என்ற நற்றிணைப்‌ பாடலில்‌, பெரிய யானைகள்‌ ஒமை மரத்தைக்‌ குத்தி வீழ்த்தும்‌ 
தன்மையுடைய பாலை நிலம்‌. அத்தகைய நிலத்தில்‌ சென்று பொருளை 
ஈட்டுவதைவிட, தண்ணிய மணம்கமழ்கின்ற தாழிருங்‌ கூந்தலையும்‌ பருத்த 
தோளையும்‌ உடைய என்‌ காதலியுடன்‌ இருப்பதே மிகுந்த செல்வம்‌ எனக்‌ கூறி ஆண்‌ 
செலவினைத்‌ தவிர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது. 
இப்பதிவுகளில்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்ணின்‌ மீதுள்ள வேட்கையின்‌ 
காரணமாகச்‌ செலவினைத்‌ தவிர்த்த நிலை தெளிவுபடுவதைக்‌ காணலாம்‌. 
வ: 9:௦ கூந்தல்‌ - மெய்ப்பாடு 
கூந்தலின்‌ மயிர்க்கால்கள்‌ உணர்வு மிக்கவையாகத்‌ திகழ்கின்றன. 
ஆதலால்தான்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ அக்கூந்தலைக்‌ கோதிவிடல்‌, விரிந்த மெல்லிய 
கூந்தல்‌ அணையில்‌ காதலன்‌ துயிலல்‌, கூந்தல்‌ மீது வேட்கை கொள்ளுதல்‌ எனப்‌ 
பலநிலைகளில்‌ கூந்தல்‌ தொடர்பான செய்திகள்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. இனக்கவர்ச்சிக்கு ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ 
உடல்‌ உறுப்புகள்‌ முக்கியப்‌ பங்கினை வகிக்கின்றன. இதில்‌ தலை உறுப்பின்‌, புற 
உறுப்பான கூந்தல்‌ இனக்கவர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம்‌ பெற்றிருப்பதை 
மேற்கண்ட பதிவுகளின்வழி அறியமுடிகின்றது. பெண்டிர்‌ இனவிழைச்சுக்‌ புணர்ச்சி) 
காலங்களில்‌ முடிக்கப்பட்ட தங்கள்‌ கூந்தலை விரிப்பதாகச்‌ சுட்டப்படுகின்றது. அவ்வாறு, 
செய்வதால்‌, அப்பெண்ணின்‌ கூந்தலில்‌ இருந்து வெளிவரும்‌ நறுமணத்தினை 
(இயற்கை/செயற்கை நறுமணப்பொருட்கள்‌) ஆண்‌ நுகர்வதினால்‌ அவனது உணர்வைத்‌ 
தூண்டுவதாக அமைகின்றது. நறுமணப்பொருட்களைப்‌ பூசிக்கொள்ளுதல்‌, மணம்‌ 
மிகுந்த மலர்களைச்‌ சூடிக்கொள்ளுதல்‌ ஆகிய செயல்பாடுகள்‌ எல்லாம்‌ 
இனவிமைச்சுக்கு அடிப்படைக்‌ காரணிகளாக அமைகின்றன. 
கூழை வீரித்தல்‌ காதொன்று களைதல்‌ 
அமழணி தைவரல்‌ உடைபெயர்க்‌ துடத்தலொடு 
கெழீஇய றான்‌ இரண்டென மொழி” (தொல்‌. மெய: 14) 


142 


எனவரும்‌ நூற்பாவில்‌, தொல்காப்பியர்‌ அகத்திற்குரிய மெய்ப்பாடுகளைக்‌ 
குறிக்கும்பொழுது “கூழை விரித்தல்‌” என்னும்‌ மெய்ப்பாட்டைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
அம்மெய்ப்பாடுகள்‌ எல்லாம்‌ ஆண்‌ உடனிருந்த காலங்களில்‌ மட்டுமே நிகழ்வதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இந்நூற்பாவிற்கு உரையாசிரியர்கள்‌ தரும்‌ விளக்கமாவது: 
கூழைவிீரித்தல்‌, கராதொன்று களைதல்‌, அழணி தைவரல்‌, 
உடையபெயர்த்துடுத்தல்‌ ஆகீய நன்கும்‌ கரமத்தீற்குறியிலாதாரம்‌ 
க்‌ கக்‌ கி்‌ ன்‌ 
நிகழ்த்தூம்‌ என்றவாறு! (இனம்‌உரை:119: 1989) 
எனவும்‌, 
கூமை வீரித்தல்‌ என்பது மெடம்‌ தீண்டி யலி மெல்லியன்‌ 
மகசீர்க்கு வமும்‌ வேறுபாடு நூன்கனுண்‌ முதழ்கண்ணதசகெனப்படும்‌, 
என்னை? தன்னுவ்வத்தில்‌ நிகழ்ந்த வேறுபாட்டினை அக்காலத்துத்‌ 
துலைமகவ்‌ நிழையுடையளாகலாம்‌ கரழ்தொழுகுதற்டாலவல்லளை, 
அ௩ங௩ன௩! கரக்குங்கால்‌ தன்‌ வயத்ததாகிய உட்ம்ஹ்றி வமும்‌ 
வேறுடாட்டினைத்‌ தாங்கும்‌, அங்ஙனம்‌ தக்கு கால்‌ உடம்பொடு 
தொடர்புடையதாகி வேறுபட்ட தலைமமிரினது முழ. உவள 
நெகீழ்ச்சியானே தன்வயத்தன்றி கொகீழும்‌, அக்கூழை வீரித்தழ்கு 
எதுவராயினாவ இவவாகலின்‌ அதனைச்சினைவினைபானண்றி மதல்‌ 
வினையரம்‌ கூறினானென்பது (உடம்பீன்‌ ஸத்தறுப்பாகீய கூந்தல்‌ 
கூழைவீரிதல்‌ எனச்‌ சினைவினைபால்‌ கூறாது கூழை வீரீத்தல்‌ என 
முதல்வினையர்‌ கூறினா ஆசீரீபர்‌ தொல்கரப்பீபனார்‌ என்டரதாம்‌, ) 
(போர. உரை. 114-115: 1986) 
எனும்‌ இவ்வுரையில்‌, கூந்தல்‌ காமத்தினை வெளிப்படுத்தும்‌ ஒரு குறியீடாகத்‌ 
திகழ்வதாகக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. இந்நூற்பாவினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு சங்க இலக்கியத்தைப்‌ பார்க்கும்பொழுது, பெண்டிர்‌ தன்‌ காமத்தை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ கூந்தலில்‌ நறுமணச்‌ சாந்து பூசிக்கொள்ளுதல்‌, 
மணம்மிகுந்த மலர்களைச்‌ சூட்டிக்கொண்ட நிலையைக்‌ குறிப்பிடலாம்‌. மேலும்‌, 
கூந்தலைக்‌ குலைதல்‌, குலைத்த கூந்தலில்‌ ஆண்‌ துயின்ற நிலை ஆகிய 
செயல்பாடுகளைக்‌ குறிக்கலாம்‌. இச்செயல்பாடுகள்‌ அனைத்தும்‌ இனவிழைச்சுக்கு 


அடிப்படைக்‌ காரணியாக அமைகின்றன. 


143 


“இல்‌ புக்கு அழியுறராக, மெல்லென 
மண்ணாரக்‌ கூந்தல்‌ மாசு அறக்‌ கழீஇ, 
சில்‌ போது கொண்டு பல்குரல்‌ அழுத்திய 
அம்‌ நிலை புகுதலின்‌, மெய்‌ வமுத்துறா ௮ 
அவிம்‌ பூ முடியினள்‌ கவைஇய 
மட மர அரிவை மகிழ்ந்து அயர்‌ நிலையே. ” (முற்‌: 42) 
என்ற நற்றிணைப்‌ பாடலில்‌ காதலன்‌ வினைமுடிந்து மீண்டுவரும்பொழுது, தம்‌ 
காதலியை நினைத்து ஏங்குவதாக அமைந்துள்ளது. காதலி, தன்னுடைய வரவுச்‌ 
செய்தியை அறிந்தவுடன்‌, அவள்‌ அதுவரை நீராட்டப்‌ பெறாத கூந்தலை மாசறக்‌ கழுவி, 
பின்னர்‌ அக்கூந்தலில்‌ பலவாகிய மலர்களை அம்முடியிலே அணிந்துகொள்வாள்‌. 
அந்நேரத்தில்‌ நான்‌ இல்லத்தில்‌ புகுவேன்‌. அப்பொழுது, அவள்‌ என்னுடைய 
மெய்யைத்தழுவி, குரலாகக்‌ முடிக்கப்பட்ட அவளது கூந்தலைக்‌ குலைத்துத்‌ தழுவிக்‌ 
கொள்வாள்‌ என நினைத்து வருவதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 'மெய்‌ வருத்துறா_௮/ 
அவிழ்‌ பூ முடியினன்‌' எனவரும்‌ வரியில்‌ கூந்தலைக்‌ குலைத்த நிலையைச்‌ 
சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 
“கொழுழநிழல்‌ குழல்‌ முதிர்இணார்‌ கொண்டு, 
கழும முடித்து, கண்கூடு கூழை 
சுவல்‌ மிசைத்‌ தாதொடு தாழ, அகல்மதி 
தீம்கதீர்‌ வீட்டது போல, முகன்‌ அமர்ந்து, 
௪௩6௧ வமுவாவ்‌ இவள யரர்‌ கொல்‌ ? ஆங்கே, ஓர்‌” (கலி: 56) 
எனும்‌ கலித்தொகை வரியில்‌, பெண்ணொருத்தி ஞாழல்‌ பூவைத்‌ தம்‌ கூந்தலில்‌ 
மயங்கும்படி கூழையாக முடித்துக்கொண்டாள்‌. அக்கூழையைத்‌ தாழவிட்டதினால்‌ 
அவள்‌ சூடியிருந்த மலரின்‌ தாதுகள்‌ அவளது தோள்கட்டில்‌ படிந்திருந்தன. 
அத்தகையவள்‌ ஒளிபொருந்திய முகத்தோடு வருவாள்‌ என ஆண்மகன்‌ கூறுகிறான்‌. 
இதில்‌ 'கண்கூடுகூழை /சுவல்‌ மீசைத்‌ தூ தொடு தாழ; என்ற வரியில்‌, ஞாழல்‌ மலர்கள்‌ 
முடிக்கப்பெற்ற கூழையைக்‌ (கூந்தல்‌-முடி) குலைத்ததின்‌ மூலம்‌ மலரின்‌ தாதுகள்‌ 
உதிர்ந்ததாகப்‌ பொருள்‌ உணர்த்தப்படுகின்றது. 
'றல்நெடுங! கூற்தல்‌ நறுவீரைகுடைய, 
றரற்தம்‌ அரைப்ப; நறுஞ்சரற்து மறுக, 
மென்‌ நுரற்‌ கலிங்கம்‌ கமழ்புகை மடுப்ப; 
பெண்‌ மகீழ்வுற்ற பீணைஞநோக்கு மகளிர்‌ 
நெடுஞ்சுடர்‌ வீளக்கம்‌ கொளீஇ, நெடுழகர்‌ ” (மது 552 - 556) 
என்ற அடிகள்‌, மகளிர்‌ தங்களது இனிய காதல்‌ கொண்டவரைக்‌ கூடுதற்கு 
(புணர்ச்சி) விரும்பினர்‌. ஆதலால்‌, அவர்களது காமத்தை வெளிப்படுத்தும்‌ 


வகையில்‌, நீண்ட கூந்தலில்‌ மணம்வீசும்படி மயிர்ச்சாந்தைப்‌ பூசிய பின்னர்‌ 


144 


அதனை நீராடி நீக்கினர்‌. ஆராய்ந்த இதழ்களையுடைய குளிர்ந்த மணம்‌ கமழும்‌ 
செங்கழுநீர்‌ மலர்களை மாலையாக அணிந்து கொண்டனர்‌. மேலும்‌, மெல்லிய நூலால்‌ 
செய்த ஆடைகளுக்கு மணம்கமழும்‌ அகிற்புகையை ஊட்டினர்‌. இவ்வாறாக 
நறுமணப்பொருட்களின்‌ மூலம்‌ காமத்தை வெளிப்படுத்திய தன்மையை 
மதுரைக்காஞ்சி பாடல்‌ தெளிவுபடுத்துகின்றது. இதில்‌ கூந்தலுக்கு நறுமணச்‌ சாந்து 
பூசிக்கொண்ட நிலையைக்‌ காணலாம்‌. 

“சிலம்பு ழக இயலிச்‌ சென்ற என்‌ மகட்கே 

சரழ்து உளர்‌ வணர்குரல்‌ வாரீ வகைவகுத்து 

பரன்டோரது துணைப்ப;, தகரம்‌ மண்ணாவ்‌ 

தன்‌ ஒரன்ன தகைவெய்‌! காதலன்‌ 

வெழிகமழ்‌ பல்மலர்‌ புனையம்‌ பீன்னுவீட “ (அகம்‌: 117 

இப்பாடலில்‌ செவிலித்தாய்‌ தன்‌ மகளின்‌ கூந்தலுக்கு மயிர்ச்சாந்து பூசப்பட்ட 

வளைந்த கொத்தாகிய கூந்தலைப்‌ பலவகையாக வாரி வகைப்படுத்தினாள்‌. பின்னர்‌, 
அவள்‌ கூந்தலில்‌ மலர்களைச்‌ சூட்டிக்கொள்வதற்கும்‌, தகரச்சாந்தினைப்‌ 
பூசிக்கொள்வதற்கும்‌ மறுத்துவிட்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ அப்பெண்ணின்‌ 
காதலன்‌ உடனில்லாத காலத்தில்‌, அவளது மனம்‌ சாந்தையும்‌ மலரையும்‌ விரும்பி 


ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவுபடுகின்றது. 


“தகரம்‌ மண்ணிய தண்றறு முச்சி, 
புகந்இல்‌ குவளைப்‌ போதொடு தெரீஇதம்‌ 
வேனில்‌ அதிரல்‌ வேய்ற்தநின்‌ 


எழுழ! புணர்ச்ச இன்துயீல்‌ மறந்தே. ” (அகம்‌: 393) 
மேற்கண்ட வரிகளில்‌, காதலியின்‌ கூந்தல்‌ தகரம்‌ மற்றும்‌ மலரின்‌ நறுமணமும்‌ 
நிறைந்தது. அத்தகையவளிடம்‌ புணர்ச்சியில்‌ பெற்ற இன்பமும்‌ அதன்பிறகு அவளது 
கூந்தலில்‌ கொண்ட இனிய துயிலினைக்‌ காதலன்‌ மறக்க மாட்டான்‌. எனவே, காலம்‌ 
தாழ்த்தாமல்‌ விரைந்து இன்றே வருவான்‌ எனத்‌ தோழி குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“தகரம்‌ நாறும்‌ தண்றறு௩்‌ கதுப்பின்‌ 
பதுமண மக௧௨ அயனி கடழகப்‌்‌ 
பல்கோட்டு அடுப்பீல்‌ பால்‌உலை இரீஇ,” (அகம்‌: 14] 
எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌, புதுமணப்‌ பெண்ணைக்‌ குறிப்பிடுகையில்‌ 
அவளது கூந்தல்‌ தகரத்தின்‌ மணமும்‌ நறுமணம்மிக்க மலரின்‌ மணமும்‌ 
கொண்டதாகச்‌ சுட்டப்படுகின்றது. மற்றொருபாடலில்‌, 
“நல்மாண்‌ வீழாலில்‌ தகரம்‌ மண்ணி, 


மரம்பல்‌ புணர டச்‌ செல்லான்‌; (அகம்‌: 385) 


145 


இப்பாடலில்‌, மணவிழாவில்‌ பெண்ணுக்குத்‌ தகரம்‌ பூசி, மங்கல நீராட்டிப்‌ பல 
சிறப்புகளையும்‌ செய்யப்‌ பெரியோர்கள்‌ நினைத்ததாகவும்‌ அவள்‌ தான்‌ விரும்பிய 
ஆணுடன்‌ உடன்போக்கினை மேற்கொண்டதாகவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“கனவினும்‌ பீரியர வுறையுளொடு தண்ணெனத்‌ 
தகரம்‌ நீவீய துவராக்‌ கூற்தல, 
வதுவை மகளீர்‌ நோக்கினர்‌ பெயர்ந்து 
வாழ்றான்‌ அழியும்‌ வயஙகுசுடர்‌ நோக்கத்து 
வாணுதல்‌ அரிவையொடு காண்வரப்‌ பொலீந்தே '! (பதி: 89) 
பதிற்றுப்பத்து வரிகள்‌, குளிர்ச்சியுடைய தகரத்தை வதுவைப்‌ பெண்ணுக்குப்‌ 


பூசப்பட்ட நிலையைக்‌ குறிக்கின்றன. 


மேற்கண்ட பாடல்களில்‌ புதுமணப்‌ பெண்ணின்‌ கூந்தலுக்குத்‌ தகரச்‌ 
சாந்தினைப்‌ பூசுதல்‌, மணம்‌ நிறைந்த மலர்களைச்‌ சூட்டுதல்‌ ஆகிய செயல்பாடுகள்‌ 
எல்லாம்‌ காமத்தினை வெளிப்படுத்துவதற்குப்‌ பயன்படுத்தினர்‌ என அறியலாம்‌. 
வீ: 9:6 கூந்தல்‌ - உரிமை 
பெண்டிர்‌ கூந்தலைத்‌ தொடும்‌ உரிமை, அவள்‌ விரும்பும்‌ ஆடவருக்கே 
உரிமை உடையதாகக்‌ கருதப்படுகின்றது. பெண்ணின்‌ அனுமதியின்றி ஆண்‌ 
கூந்தலைத்‌ தொடுவதில்லை. பெண்ணின்‌ அனுமதியின்றிக்‌ கூந்தலைத்‌ 
தொடுதல்‌ இழிவான செயலாகவும்‌, வேறொரு ஆண்‌ தொடுதல்‌ அதனைவிடக்‌ 
கீழ்தரமான செயலாகவும்‌ கருதிய நிலையைப்‌ பாடல்களில்‌ காணமுடிகின்றது. 
“ஏதிலாளர்‌ இவண்‌ வரின்‌, போதின்‌ 
பொம்மல்‌ ஓதியும்‌ புனையல்‌, 
எம்மும்‌ தொடாஅுல்‌ என்குவெம்‌ மன்னே: (குறு: 197 
குறுந்தொகைப்‌ பாடலில்‌, ஆண்‌, வேறொரு பெண்டிருடன்‌ தொடர்பு கொண்ட 
பின்பு, தன்‌ இல்லத்திற்கு வந்தான்‌. அப்பொழுது அவனுக்குரியவள்‌, அவனை 
நோக்கி மலர்களால்‌ பொலிவு பெற்ற தன்‌ ஒதியினை அணி செய்தலைத்‌ தவிர்க்க, 
எம்மையும்‌ தொடாது ஒழிக ' எனக்‌ கூறுகிறாள்‌. இதில்‌ கூந்தல்‌ தொடும்‌ உரிமை 
மறுக்கப்பட்டதைக்‌ காணலாம்‌. 
“ஒரறாஉநீ, எம்‌ கூற்தல்‌ கொவளல்‌ - யரம்‌ நின்னை 
வெராஉதும்‌ காணுங்‌! கடை ” (கலி: 877 
இவ்வரிகளில்‌ வேறொரு பெண்ணிடத்துச்‌ சென்றவன்‌ மீண்டும்‌ தன்‌ 
இல்லத்திற்கு வந்தான்‌. தன்‌ துணைவியைத்‌ தொட்ட போது, அவள்‌ இவனை நோக்கி 


“நீ எம்‌ கூந்தல்‌ கொள்ளல்‌” எனக்‌ கூறுகிறாள்‌. இதில்‌ அவனுக்குக்‌ கூந்தலைக்‌ 


146 


கொள்ளும்‌ அனுமதி மறுக்கப்பட்ட நிலையைக்‌ காணலாம்‌. கூந்தலைத்‌ தொடுதல்‌ 
என்பது அப்பெண்ணைப்‌ புணர்விற்கு அழைப்பதன்‌ குறியீடாகத்‌ திகழ்வதைக்‌ 
காணலாம்‌. இதைப்போன்றே மற்றொரு பாடலில்‌, 
“[ரர்‌ இவன்‌ ? எம்‌ கூற்தல்‌ கொவ்வான்‌ ? இதுவும்‌ ஓர்‌ 
அராண்மைக்கு ஒத்த டாடிறு உடைத்து, எம்‌ மனை 
வாரல்‌, நீ வநற்தாங்கே மறு: (கலி; 89) 
என்ற வரிகள்‌, பரத்தையரிடம்‌ சென்று மீண்டுவந்தவன்‌, தன்‌ இல்லத்தவளின்‌ 
கூந்தலைத்‌ தொட்டான்‌. அப்பொழுது அவள்‌ “யார்‌ இவன்‌ ? எம்‌ கூந்தல்‌ கொள்வான்‌” 
அத்தகைய உரிமை உடையவன்‌ எதற்காகத்‌ தன்னைப்‌ பிரிந்து செல்லவேண்டும்‌ 


எனத்‌ தன்‌ மனத்திற்குக்‌ கூறுவதாக அமைந்திருப்பதைக்‌ காணமுடிகின்றது. 


“நீள்‌இமும்‌ பொய்லை இரைவேட்டு எழுந்த 


soso sors 


வமழுகதில்‌ அம்மஎம்‌ சேரி சோர! 

அரிவேய்‌ உண்கண்‌ அவன்பெண்டிர்‌ கரண, 

தூறும்‌ தானையும்‌ பற்றி, ஜீ 

[ீழபமின்று தூஉம்‌ பெருங்களீறு போல, 

மீதோள்கழ்‌ தாகக்‌ கூந்தலின்‌ பணித்து, அவன்‌ 

மரர்ப்கடி கொவ்வேன்‌ ஆகின்‌, ஆர்வுழ்ற 

இரந்கசேரர்க்கு ஈயரது ஈட்டி யோன்‌ பெரமுன போல்‌, 

பரந்து வெளிப்படாது ஆகி, 

வமுந்துக தில்ல, யாய்ஒம்பீய நலனே! (அகம்‌: 276) 

இப்பாடலில்‌, பரத்தை, தலைவியை நோக்கிச்‌ சூளுரைப்பதாக அமைந்துள்ளது. 

இதில்‌ தலைவி, தன்‌ தலைவனைக்‌ கொண்ட பரத்தையைப்‌ பழித்துரைக்கிறாள்‌. 
இச்செய்தியினைக்‌ கேள்வியுற்ற பரத்தை தலைவியின்‌ மீதுகோபம்‌ கொண்டு, 
தலைவியும்‌ அவள்‌ தோழிமாரும்‌ கேட்கும்படி கூறுவதாவது: தலைவன்‌ எம்‌ சேரிக்கு 
வருவான்‌. அப்போது அவன்‌ பெண்டிர்‌ காணுமாறு, அவன்‌ சூடியுள்ள மாலையைப்‌ 
பற்றுவேன்‌. அவன்‌ தப்பிப்‌ போகாதபடி தாழ்ந்து கிடக்கும்‌ அவன்‌ ஆடையைப்‌ பற்றிக்‌ 
கொள்வேன்‌. என்‌ தோளே கட்டும்‌ தறியாகக்‌ கொண்டு, என்‌ கூந்தலாகிய 
கயிற்றினால்‌ கட்டி அவனுடைய மார்பினைச்‌ சிறைப்படுத்துவேன்‌ எனக்‌ கூறுகிறாள்‌. 
இதில்‌ பரத்தையானவள்‌ தலைவனை “என்‌ கூந்தலில்‌ பிணித்துக்‌ கொள்வேன்‌” எனக்‌ 
கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்மூலம்‌ ஆண்‌, பெண்‌ உறவின்‌ அடிப்படையில்‌ 


கூந்தலுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தைக்‌ காணலாம்‌. 


147 


“குமரி மகளிர்‌ கூற்தல்‌ புரைய 

அமரின்‌ இட்ட அமுமுன்‌ வேலிக்‌ 

கல்லென்‌ பாசறழைப்‌ பல்‌ சான்ழீரே ” (பழம்‌: 307 

என்ற அடிகளில்‌, போர்‌ வீரர்களின்‌ பாசறை முள்வேலி இடப்பட்டுப்‌ பிறர்‌ 

நெருங்க முடியாத அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது. முள்வேலியிடப்பட்ட 
அப்பாசறையைக்‌ குமரியின்‌ கூந்தலுடன்‌ தொடர்புபடுத்தப்பட்டி ருப்பதைக்‌ 
காணலாம்‌. குமரிப்‌ பெண்ணின்‌ கூந்தல்‌ அவள்‌ அனுமதியின்றி, ஒராடவராலும்‌ 
தீண்டமுடியாது. இதனைப்‌ பாசறைக்கு இடப்பட்ட முள்வேலிக்கு உவமைப்படுத்திக்‌ 
கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்மூலம்‌ கூந்தலுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
சிறப்பினை அறியலாம்‌. 

“துடற்தாள்‌ தூழைக்‌ குடம்பை நோனரத்‌ 

தண்தலை கமமும்‌ வண்டுபடு நாழ்றத்து 

இமருவ்புரை கூற்தல்‌ பொங்குதுகவ்‌ ஆடி 

உருவபொலீ போல எம்முனை வழுந்தல்‌ 

அணீத்தகை அல்லது பீணித்தல்‌ கோழ்றப்‌ 

பெருந்தோள்‌ செல்வத்து இவளினும்‌ எல்லா 

எழ்பெரி தளீத்தனை நீயே பெொழ்புஸடை 

வீரியுளைப்‌ பொலிந்த பரியுடை நன்மான்‌ 

வேந்தர்‌ ஓட்டிய எந்து வேல்‌ நன்னன்‌ 

கூற்தல்‌ முரற்சியின்‌ கொடிதே 

மறபன்‌ மாகதோநீன்‌ வீறல்தகை மையே” (முற்‌: 270) 

எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌, நன்னன்‌ என்பவன்‌ தன்‌ பகையரசைப்‌ போரில்‌ 

கொன்றான்‌. பகையரசனுக்கு உரிமையுடைய மகளிரைப்‌ பற்றி வந்து, அவர்களுடைய 
கூந்தலை மழித்தான்‌. மழித்த கூந்தலைக்‌ கயிறாகத்‌ திரித்து, திரித்த கூந்தல்‌ 
கயிற்றால்‌ அப்பகையரசனின்‌ யானைகளைப்‌ பிணித்துக்‌ கொண்டு வந்தான்‌. 
இத்தகைய கொடிய செயலை நன்னன்‌ செய்ததாகப்‌ பரணர்‌ பாடியுள்ளார்‌. இதில்‌ 
வேறொரு ஆடவரின்‌ உரிமையுடைய பெண்டிரின்‌ கூந்தல்‌ மழித்தல்‌ என்பது 
இழிவான செயல்‌ எனப்‌ பரணர்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. தோல்வியுற்ற 
பகையரசனின்‌ உரிமையுடைய பெண்டிரின்‌ கூந்தலை மழிப்பதால்‌, போரில்‌ தோல்வி 
அடைந்தவனை மேலும்‌ அவமானம்‌ படுத்துவதாகக்‌ கருதப்பட்டது. இதுதவிரக்‌ 
கூந்தலைத்‌ தொடுதல்‌ என்பது அப்பெண்டிரைத்‌ தொடுவதற்கு நிகரானதாகக்‌ 
கருதப்பட்டது. ஆதலால்தான்‌ பிற ஆண்மகன்‌ பெண்டிரின்‌ கூந்தலைத்‌ தொடுதல்‌ 
அல்லது மழித்தல்‌ இழிவான செயலாகக்‌ கருதி இருக்கலாம்‌. 


148 


இதேபோன்றே பதிற்றுப்பத்தின்‌ ஐந்தாம்பத்து கடல்பிறக்கோட்டிய 
செங்குட்டுவனின்‌ சிறப்பை விளக்கும்‌ வகையில்‌ பரணர்‌ பாடியுள்ளார்‌. 
பதிற்றுப்பத்தின்‌ பதிகத்தில்‌ நற்றிணையில்‌ அமைந்துள்ள கருத்தும்‌ 
இடம்பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. 
“பழையன்‌ கரக்கும்‌ கமுகு சினை வேம்பீன்‌ 
முழை முழு முதல்‌ தூமியப்‌ பண்ணீ, 
வால்‌ இழை கழித்த நறும்‌ பல்‌ பெண்டிர்‌ 
பல்‌ இருங்‌! கூந்தல்‌ முரற்சியால்‌ 
குஞ்சர ஒழுகை பூட்டி, வெற்தீறல்‌ (பதி: பதிகம்‌: 3 
எனும்‌ அடிகள்‌, செங்குட்டுவனுக்கும்‌ பழையனுக்கும்‌ இடையே நடைபெற்ற 
போரில்‌ செங்குட்டுவன்‌ வெற்றி பெற்றான்‌. போரில்‌ கொல்லப்பட்ட பழையனின்‌ 
உரிமையுடைய மகளிரின்‌ அழகிய கரிய கூந்தலால்‌ திரித்த கயிற்றினால்‌, 
அப்பழையனின்‌ யானைகளை வண்டியில்‌ பூட்டிச்‌ செங்குட்டுவன்‌ ஒட்டியதாகப்‌ 
பதிகம்‌ குறிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட நற்றிணை மற்றும்‌ பதிற்றுப்பத்தில்‌ 
அமைந்துள்ள இரண்டு பாடல்களும்‌ பரணரால்‌ பாடப்பட்டிருப்பது நோக்கத்தக்க 


செய்தியாகும்‌. 


கணவனை இழந்த மகளிர்‌ “கைம்மை நோன்பை மேற்கொள்வர்‌. 
இச்செயலினை மேற்கொள்பவர்கள்‌ கூந்தலை மழித்துக்‌ கொள்ளல்‌, 
அணிகலன்களைக்‌ களைதல்‌, பூவணிதலைத்‌ தவிர்த்தல்‌ ஆகியன நீக்கியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. 
“ஒன நுதல்‌ மகளீர்‌ கைம்மை கூர, 
அலீர்‌ அறல்‌ கடுக்கும்‌ அம்‌ மென்‌ 
குவைஇிமுங்‌ கூந்தல்‌ கொய்தல்‌ கண்டே ” (புறம்‌: 29) 
என்ற புறநானூற்றுப்‌ பாடலில்‌, பாண்டியன்‌ தலையாலங்கானத்துச்‌ 
செருவென்ற நெடுஞ்செழியனுடன்‌ போரிட்ட பகைநாட்டு மன்னர்கள்‌ போரில்‌ 
இறந்தார்கள்‌. இறந்துபட்ட மன்னர்களின்‌ உரிமையுடைய மகளிர்‌ கைம்மை நோன்பு 
மேற்கொண்டனர்‌. அப்பெண்கள்‌ அறலை யொக்கும்‌ அழகிய கரிய தங்களது 
கூந்தலைக்‌ கொய்து கொண்டனர்‌. இச்செயலின்மூலம்‌ பாண்டியன்‌ போரினைத்‌ 
தவிர்த்தான்‌. இதனால்‌ அவனது அருள்‌ உள்ளத்தைப்‌ புகழ்ந்து கல்லாடனார்‌ 
பாடியுள்ளார்‌. 
கண்ணீர்த்‌ தடுத்த தண்‌ நறும்‌ பற்தர்‌, 
கூற்தல்‌ கொய்து, குறும்‌ தொழி நீக்கி, 
அல்லி உணவின்‌ மனைவிரெொடூ” (புறம்‌: 250) 


149 


எனும்‌ பாடலில்‌, கணவனை இழந்த மகளிர்‌ கூந்தலைக்‌ கொய்து கொண்டு 
குறுந்தொடி நீக்கிக்‌ கைம்மை நோன்பு மேற்கொண்டதாகக்‌ கூறப்படுவதைக்‌ 
காணலாம்‌. 
புறநானூற்றில்‌ இடம்பெற்றுள்ள இவ்விரண்டு பாடல்களில்‌ மட்டுமே, கைம்மை 
நோன்பு மேற்கொண்ட மகளிர்‌ கூந்தலை மழித்துக்‌ கொண்டதற்கான பதிவு 
காணப்படுகின்றது. கணவனை இழந்த மகளிர்‌ கூந்தலை மழித்துக்‌ கொள்வதற்கு 
முக்கியமான காரணம்‌, கூந்தலின்‌ அழகு வேறொரு ஆண்மகனைக்‌ கவர்தல்‌ கூடாது 
என்பதை அடிப்படையான நோக்கமாகக்‌ கொண்டிருந்தனர்‌ என்று கருதமுடிகின்றது. 
எனவே, கூந்தல்‌ உரிமை அவள்‌ விரும்பும்‌ ஆணுக்கு மட்டுமே உரிமையுடையது 
என்பது பாடல்கள்வழித்‌ தெளிவுபடுகின்றது. இதன்வழி, பெண்டிர்‌, ஆடவர்‌ 
உடனிருந்த காலங்களில்‌ மட்டுமே, தங்கள்‌ கூந்தலை பலவிதமாக ஒப்பனை 


செய்துகொண்ட தன்மையைக்‌ காணமுடிகின்றது. 


தொகுப்புரை 
- கூந்தல்‌ தொடர்பான செய்தி அகராதி மற்றும்‌ நிகண்டுகள்‌ வழியாக 
இவ்வியலில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 


- சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ தலைமுடியைக்‌ 
(தலைமயிரை) குறிப்பதற்குப்‌ பல சொற்கள்‌ பயின்றுவந்துள்ளன. அவ்வகையில்‌, 
பெண்டிர்‌ தலைமயிரைக்‌ குறிக்கும்வகையில்‌ அளகம்‌, ஐம்பால்‌, ஒதி, கதுப்பு, 
கூந்தல்‌, குரல்‌, குழல்‌, கூழை, கொண்டை, முச்சி ஆகிய சொற்களின்‌ 
பதிவினைக்‌ காணலாம்‌. ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ உளை, 
ஓரி, குஞ்சி, குடுமி, குழல்‌, சுரியல்‌, பித்தை ஆகிய சொற்களின்‌ பதிவுகள்‌ 


காணப்படுகின்றன. 


- பெண்டிர்‌ தலைமயிர்‌ தொடர்பான அனைத்துச்‌ சொற்களுக்கும்‌ உரைக்‌ 
குறிப்பில்‌ “கூந்தல்‌” என்றே ஒரு பொருண்மையில்‌ பொருள்‌ தரப்பட்டுள்ளது. 
ஆனால்‌ கூந்தல்‌ என்பது நீண்ட, அடர்ந்த, சீரிய தலைமயிரைக்‌ குறிப்பதாகும்‌. 
இத்தன்மையுடைய கூந்தலை இன்னபிற சொற்களுக்கும்‌ பொருத்திய 


தன்மை முறையானதாக அறியஇயலவில்லை. 


150 


ஐம்பால்‌ என்பது கூந்தலின்‌ ஐந்து வகையான முடிப்புகளைக்‌ குறிக்கின்றது. 
இம்முடிப்புகளை எத்தன்மையில்‌ முடித்துக்‌ கொண்டனர்‌ என்பதைச்‌ சங்கப்‌ 


பாடல்கள்வழி அறியமுடியவில்லை. 


“ஐம்பால்‌” சொல்லுக்கு உரை மற்றும்‌ நிகண்டுகளில்‌ குறிக்கப்படும்‌ சொற்கள்‌ 
அனைத்தும்‌ காலத்தால்‌ பிற்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ பரிபாடல்‌, கலித்தொகை 
மற்றும்‌ திருமுருகாற்றுப்படையில்‌ காணமுடிகின்றன. இச்சொற்கள்‌ பிற தொகை 
நூல்களில்‌ மிக குறைந்தளவில்‌ பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

சங்கப்‌ பாடல்களை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஒதி, கதுப்பு, 
கூழை, குரல்‌, முச்சு ஆகியன ஐம்பால்‌ கூந்தல்‌ முடிப்புகளாக இருக்கலாம்‌ எனக்‌ 


கருதமுடிகின்றது. 


சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ தலைமயிரைக்‌ 
குறிப்பதற்குப்‌ பமசொற்கள்‌ கையாளப்பட்டிருப்பதை அறியமுடிகின்றது. இதில்‌ 
ஆடவரின்‌ தலைமயிரைக்‌ காட்டிலும்‌ பெண்டிரின்‌ தலைமயிர்‌ தொடர்பான 


பதிவுகளே மிகுந்தளவில்‌ காணமுடிகின்றன. 


பெண்டிரின்‌ கூந்தலைக்‌ கருமை நிறத்திற்குப்‌ பலவகையில்‌ 


உவமைப்படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. 


மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலுக்கு நறுமணம்‌ உண்டாக்கும்‌ வகையில்‌ தகரம்‌ 
பூசிக்கொண்டனர்‌. பின்னர்‌ அதனை நீராடி உலர்த்துவதற்கு அகில்‌ மற்றும்‌ 
ஆரத்தின்‌ புகையினை ஊட்டி உலர்த்தியதாகக்‌ கூறப்படுகின்றது. 
மணம்மிகுந்த பலவகை வண்ண மலர்களாலும்‌ முடிபுகளாலும்‌ அழகுபடுத்திக்‌ 
கொண்டனர்‌. இவ்வாறு பெண்டிர்‌ தங்களது காமத்தை வெளிப்படுத்தும்‌ 


வகையில்‌ அழகுபடுத்திக்‌ கொண்ட தன்மையைக்‌ காணமுடிகின்றது. 


கூந்தலின்‌ மயிர்க்கால்கள்‌ உணர்வு மிக்கவையாகத்‌ திகழ்வதால்‌, புணர்ச்சிக்‌ 
காலத்தில்‌ அக்கூந்தலைக்‌ கோதிவிடல்‌, விரிந்த மெல்லிய கூந்தல்‌ அணையில்‌ 
காதலன்‌ துயிலல்‌, கூந்தல்‌ மீது வேட்கைக்‌ கொள்ளுதல்‌ எனப்‌ பலநிலைகளில்‌ 
கூந்தல்‌ தொடர்பான செய்திகள்‌  பதிவாகியிருப்பதை இவ்வியலில்‌ 


விளக்கப்பட்டுள்ளன. 


151 


ஆண்‌, பெண்ணின்‌ கூந்தலில்‌ துமில்வதைச்‌ சிறந்த செயலாகக்‌ கருதினான்‌. 
இச்செயல்பாடு புணர்ச்சியை வெளிப்படையாகக்‌ குறிக்காமல்‌, பெண்ணின்‌ 


கூந்தலில்‌ துயிலல்‌ எனும்‌ மறைப்பொருண்மையில்‌ சுட்டியிருப்பதை அறியலாம்‌. 


பெண்டிர்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ முடிக்கப்பட்ட தன்‌ கூந்தலைக்‌ குலைப்பதாகக்‌ 
(விரித்தல்‌), சுட்டப்படுகின்றது. இச்செயலினால்‌ கூந்தலிலிருந்து வெளிப்படும்‌ 
நறுமணம்‌ ஆணின்‌ உணர்வினைத்‌ தூண்டும்‌ வகையில்‌ அமைவதாகக்‌ 
கருதப்படுகின்றது. இது தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ அகத்திற்குரிய 
மெய்ப்பாடுகளுள்‌ ஒன்றான “கூழைவிரித்தல்‌” என்ற மெய்ப்பாடுடன்‌ 
பொருத்திப்‌ பார்க்கப்பட்டுள்ளது. 

பிரிவுக்காலத்தில்‌ பெண்டிர்‌ தங்கள்‌ கூந்தலை எவ்வித ஒப்பனையும்‌ செய்து 
கொள்ளவில்லை. 


பெண்டிர்‌ கூந்தலைத்‌ தொடும்‌ உரிமை, அவள்‌ விரும்பும்‌ ஆடவருக்கே உரிமை 
உடையதாகக்‌ கருதப்படுகின்றது. 


பெண்ணின்‌ அனுமதியின்றி ஆண்‌, கூந்தலைத்‌ தொடுவதில்லை. 
அனுமதியின்றிக்‌ கூந்தலைத்‌ தொடுதல்‌ இழிவான செயலாகக்‌ கருதப்பட்டது. 
மேலும்‌ பிற ஆண்மகன்‌ தொடுதல்‌ அதனைவிடக்‌ கீழ்த்தரமான செயலாகக்‌ 
கருதிய நிலை பாடல்கள்‌ மூலம்‌ விளக்கப்பட்டுள்ளது. 

கைம்மை நோன்பினை மேற்கொண்ட மகளிர்‌, கூந்தலை மழித்துக்‌ 
கொண்டதற்கான பதிவு புறநானூற்றுப்‌ பாடல்களில்‌ மட்டுமே காணப்படுகின்றது. 
கணவனை இழந்த மகளிர்‌ கூந்தலை மழித்துக்‌ கொள்வதற்கு முக்கியமான 
காரணம்‌, அவளது கூந்தலின்‌ அழகு வேறொரு ஆண்மகனைக்‌ கவரும்‌ 
வகையில்‌ அமைக்கக்கூடாது எனக்‌ கருதி மழித்துக்‌ கொண்டதாக 
அறியமுடிகின்றது. 

ஆடவர்‌ உடனிருந்த காலங்களில்‌ மட்டுமே, பெண்டிர்‌ தங்கள்‌ 
கூந்தலைப்‌ பலவிதமாக அழகுபடுத்திக்கொண்ட தன்மையைக்‌ 


காணமுடிகின்றது. 


இயல்‌: நான்கு 


உடல்‌ சார்ந்த அக வெளிப்பாடு 


- நுதல்‌ 

- கண்‌ 

- பற்கள்‌/எயிறு 
- கதோள்/கை 

- மார்புமார்பகம்‌ 


- மேனி (நிறம்‌) 


152 


எல்லா உயிரினத்திற்கும்‌ இன்பம்‌ என்பது முதன்மையானது. அதைப்போல 
உலகத்தில்‌ உள்ள அனைத்து உயிரினங்களும்‌ தங்கள்‌ இனத்தைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்வதும்‌ அடிப்படையான செயலாகத்‌ திகழ்கின்றது. உயிரினங்கள்‌ 
இனவிருத்திக்குத்‌ தத்தம்‌ இனத்தின்‌ எதிர்ப்பாலினத்தைக்‌ கவர்தல்‌ முக்கிய 
நிகழ்வாகச்‌ செயல்படுகின்றது. ஆண்‌ இனம்‌ பெண்ணையும்‌ - பெண்ணினம்‌ 
ஆணையும்‌ கவர்தல்‌ என்பது இயல்பாக நடைபெறும்‌ செயலாகும்‌. 
இனக்கவர்தல்‌ நிகழ்வினை உயிரினங்கள்‌ எவ்வகையில்‌ நிகழ்த்துகின்றன 

என்பதை நோக்கும்‌ பொழுது, தாவர இனத்தைச்‌ சேர்ந்த செடி, கொடி, மற்றும்‌ மரம்‌ 
ஆகியன தங்களது தோற்றச்‌ செழுமை/பசுமை மற்றும்‌ வண்ண வண்ண மலர்களின்‌ 
மூலமாகப்‌ பூச்சிகள்‌ மற்றும்‌ பறவைகளைக்‌ கவர்ந்து மகரந்த சேர்க்கை 
நடைபெறுகின்றது. இதைப்போன்று விலங்குகளும்‌ தங்கள்‌ தோல்‌ பொலிவின்‌ 
மூலமாகவும்‌ புணர்விற்குரிய உறுப்புகளிலிருந்து வெளிப்படுத்தும்‌ திரவத்தின்‌ 
மூலமாகவும்‌ புணர்விற்கு எதிர்ப்பாலினத்தை அழைக்கும்‌ பொழுது எழுப்பப்படும்‌ 
ஒருவிதமான ஒசையின்‌ மூலமாகவும்‌ எதிர்ப்பாலினத்தைக்‌ கவர்கின்றன. 
எதிர்ப்பாலினத்தைக்‌ கவரும்‌ செயலுக்கு மனிதர்கள்‌ விதிவிலக்கல்ல. மனித இனமும்‌ 
தங்கள்‌ இனத்தைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளுவதற்கு எதிர்ப்பாலினத்தைக்‌ கவரும்‌ 
வகையில்‌ சில செயல்பாடுகளை நிகழ்த்துகின்றன. அவர்கள்‌ எவ்விதமான 
செயல்களை மேற்கொண்டனர்‌ என்பதைச்‌ சங்க இலக்கியத்தின்‌ அடிப்படையில்‌ 
நோக்குவதே இவ்வாய்வின்‌ நோக்கமாக அமைகின்றது. 

“உமிர்ப்பீன்‌ அடிப்படைக்‌ கூறுகளாக இயற்கை வழங்கும்‌ 

உளஞாணர்ச்சிகள்‌ அனைத்து உமீரினங்களிலும்‌ பெொதிற்துவ்ளன. 

ஒவ்வொரு உமீரீனத்திற்கு எனச்‌ சீல சிறப்பு உவஞாணர்ச்சிகள்‌ 

தென்பட்டாலும்‌ உடல்‌ சரந்ந்த உளனாணர்‌ச்சிகளில்‌ வேறுபாடு 

இல்லை. உடல்‌ சார்ந்த உவளுணர்ச்சீகளீல்‌ பாலுணர்ச்சி முற்றிலும்‌ 

வேறுபட்டது. மற்ற உவளஞாணர்ச்சிகள்‌ புழநிலையைச்‌ சரர்ந்தூ 

செயல்படும்‌ போது புறநிலை புழநிலையாகவே இருக்கின்றது. 

முகப்‌ பாலுணர்ச்சி இயக்கத்தில்‌ இரண்டு அகநிலைகவ்‌ (ஆண்‌, 

பெண்‌) அடராடுவதால்‌ ஒமு பக்கம்‌ அகநீலை பங்கும்‌, மறுபக்கம்‌ 


153 


புறநிலை பங்கும்‌ அற்ற வேண்டியுவீளது. அகநிலையை 
எதீர்ப்பாலீனத்திற்கான புறநிலையாக மரழ்றிவிடும்‌ தன்மை 
பாலுணர்ச்சீிக்கு உண்டு எனவே மற்ற உற்தல்கவளைக்‌ காட்டிலும்‌ 
பாலுற்தல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகும்‌. உளப்பகுப்பாய்வில்‌ 
உள்ளாணர்ச்சி என்றால்‌ பெரும்பாலும்‌ பாலுணர்ச்சியைக்‌ 
குறிக்கும்‌. இதன்வழியில்‌ புறநிலை அகநிலை இயக்கங்களுள்‌ 
பங்கு கொள்கின்றது. உளளத்தின்‌ வலிமை வாய்ந்த 
வேட்கையாகிய பாலியல்‌ வேட்கைக்குப்‌ புழநிலையே அடிப்படை. 
குறிப்பாக எதிர்ப்பாலினமே முதன்மையாகும்‌. தண்டல்‌, ஈர்ப்பு, 
உற்தல்‌ போன்றவை பாலியல்‌ புழநிலையோடு இயையபுக்‌ 
கொண்டலை' (ஃப்ராய்டு. 2003: 153-154) 
எனும்‌ சிக்மெண்ட்‌ ஃப்ராய்டின்‌ கருத்துப்படி அகநிலையை வெளிப்படுத்துவதற்குப்‌ 
புறநிலையின்‌ பங்கு முக்கியமானதாகத்‌ திகழ்வதைக்‌ காணலாம்‌. இவர்‌ எதிர்ப்பாலினக்‌ 
கவர்தலுக்குத்‌ தூண்டல்‌, ஈர்ப்பு, உந்தல்‌ ஆகிய புறச்செயல்கள்‌ அடிப்படையானது எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. உளவியலாளர்கள்‌ தரும்‌ கருத்துகளை முதன்மையாகக்‌ கொண்டு, நாம்‌ 
சங்க இலக்கியத்தை நோக்கும்பொழுது அக்கால மக்கள்‌ தங்கள்‌ அகத்தை 
வெளிப்படுத்துவதற்குப்‌ புறச்செயல்கள்‌ பல நிகழ்த்தியுள்ளனர்‌. புறச்செயல்களான 
போர்‌, வீரம்‌, கொடை என இலக்கண வாய்பாடுகளை அடிப்படையாகக்‌ கொள்ளாமல்‌, 
உடல்‌ சார்ந்த நிலையில்‌, அதாவது உடல்‌ உறுப்புகளை அடிப்படையாகக்‌ கொண்டு, 
அகத்தை எவ்வகையில்‌ வெளிப்படுத்தினர்‌ என்பதாக ஆய்விற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகின்றது. இதன்மூலம்‌, சங்க இலக்கியத்தில்‌ கிடைக்கக்கூடிய தரவுகளை 
முதன்மையாகக்‌ கொண்டு கூந்தல்‌, நுதல்‌, கண்‌, எயிறு, தோள்‌, மார்பு, அல்குல்‌, மேனி 
ஆகியன அகத்தை வெளிப்படுத்தும்‌ நிலையை இவ்வியலில்‌ தெளிவுபடக்‌ காணலாம்‌. 
4:1: 0 கூந்தல்‌ - அக வெளிப்பாடு 
கூந்தலுக்கு வழங்கப்படும்‌ பல பெயர்கள்‌, பெண்டிர்‌ தங்கள்‌ கூந்தலை 
எவ்வகையில்‌ எல்லாம்‌ பேணிக்‌ காத்தனர்‌, கூந்தலின்‌ முடிப்பு வகைகள்‌, 
அகவெளிப்பாட்டி கூந்தல்‌ இடம்பெறும்‌ முக்கியத்துவம்‌ ஆகிய செய்திகள்‌ தெளிவுபட 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. (பார்க்க: இயல்‌: 3) 
4: 2 : 0 நுதல்‌ - அக வெளிப்பாடு 
ஆண்‌, பெண்ணின்‌ நுதலைக்‌ குறிப்பிடுகையில்‌ மணமுடையதாகக்‌ 


குறிக்கின்றான்‌. நுதல்‌ தேன்‌ மணக்கும்‌ புதிய மலரின்‌ மணத்தை உடையதாகத்‌ 


154 


திகழ்கின்றது (அகம்‌: 93). இதனைக்‌ கரந்தன்‌ நாறும்‌ நறுநுதல்‌' (அகம்‌: 338), 
குவனையொடு பொதிற்த குவவீறாறு நறுதுதல்‌ (குறு: 59), அமுவீ ஆர்ந்த 
தண்றறுங! கரற்தவ்‌/முகை அவிழ்ந்து, ஆனா நாறும்‌ றறுறுதல்‌' (குறு: 259, பெய்த 
புலத்துப்‌ பூத்த முல்லைப்‌/பதுமுகத்‌ தாது நாறும்‌ நறுறுதல்‌ (குறு: 323) ஆகிய 
வரிகளில்‌ பெண்ணின்‌ நுதலுக்குக்‌ காந்தள்‌, குவளை, குளவி, முல்லை ஆகிய 
மலர்களின்‌ மணம்‌ கமழ்வதாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. மதுரை மாநகரின்‌ 
மணங்கமழும்‌ காலைக்‌ கடை வீதியைப்‌ போல்‌, பெண்ணின்‌ நுதல்‌ மணப்பதை நரன்‌ 


அங்காடி றாறும்‌ நறுறுதல்‌' (அகம்‌: 78) எனும்‌ வரியில்‌ கூறப்படுகின்றது. 


மணம்மிகுந்த நுதலில்‌ திலகமிட்டுக்‌ கொண்டதனை மாக வீசும்பீன்‌ 

திலகமொடு பதித்த/திங்கள்‌ ௮அன்னநின்‌ திறுமுகத்து' (அகம்‌: 253) எனும்‌ 
வரிகளில்‌, பெண்ணின்‌ அழகிய நெற்றியில்‌ இடப்பட்டி ருக்கும்‌ திலகம்‌, வானத்தில்‌ 
இருக்கும்‌ நிலவு போல்‌ காட்சியளிப்பதாகவும்‌ “திலகமிட்ட அழகிய முகத்தினை 
உடையவள்‌” (நற்‌: 62) எனவும்‌ ஆண்‌ வர்ணிக்கின்றான்‌. இத்தகைய அழகிய நுதலில்‌ 
ஆண்‌ திலகமிட்டதைத்‌ 'தேம்கமழ்‌ திறுறுதல்‌ திலகம்‌ தைதயும்‌ (அகம்‌:389) எனும்‌ 
அகநானூற்றுப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துகின்றது. வையையில்‌ நீராடிய பெண்களுள்‌ 
ஒருத்தித்‌ தன்‌ காதுகளில்‌ குவளை மலரினை அணிந்தாள்‌. அக்காட்சியைக்‌ 
காண்போர்க்கு முகத்தில்‌ நான்கு கண்கள்‌ இருப்பது போன்றிருப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இவளது காட்சியைக்‌ கண்ட மற்றொருத்தி அவளது அழகிற்கு 
மேலும்‌ அழகு சேர்க்க விரும்பி, அவளது நெற்றி நிறையத்‌ திலகம்‌ இட்டாள்‌. 
இக்காட்சியானது, நெற்றியை விழியாகவும்‌ அதில்‌ இடப்பட்ட திலகம்‌ விழியின்‌ 
கண்மணி போலிருப்பதை, நெற்றி வீழியா நிறை திலகம்‌ இட்டாளே/கொற்றவை 
கோலம்‌ கொண்டு, ஒர்‌ பெண்‌' (பரி: 1] எனும்‌ வரிகள்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 

“கரமர்‌ நெஞ்சம்‌ துரப்ப, உரம்‌ தன்‌ 

முய௩கல்‌ வீறுப்பொடு குறுகினேமாக, 

பீறைவனப்பு உற்றமாசு அறு தீழுதுதல்‌ 

நாறுஇமுங்‌ கதுப்பின்‌ எம்‌ கரதலி வேறு உணர்ந்து ” (முற்‌: 250) 

எனும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌, ஆண்‌, பெண்ணை முயங்குதலுக்கு முன்னர்‌ 

அவளது உடல்நலன்களைப்‌ பலவாறு வியந்து உரைப்பதாக அமைந்துள்ளது. இதில்‌ 
பெண்ணின்‌ நுதலைப்‌ பிறை நிலவுடன்‌ உவமைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. மேலும்‌, திங்களுக்குக்‌ குறையுண்டு. ஆனால்‌ தன்‌ காதலியின்‌ நுதல்‌ 


அத்தகைய மாசற்ற சிறப்பினை உடையது எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


be 


“மாக்கடல்‌ நடுவண்‌ எண்றாள்‌ பக்கத்துப்‌ 

பசுவெண்‌ திங்கள்‌ தோன்றியரங்குக்‌ 

கதுப்பு அயல்‌ வீளங்கும்‌ சீறுறுதல்‌ 

புதுக்கோவ்‌ யானையின்‌ பீணித்தற்றால்‌ எம்மே '! (குறு 1129) 

என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌, எட்டாம்‌ நாளுக்குரிய வெள்ளிய திங்கள்‌ 

போன்றது என்‌ காதலியின்‌ நுதல்‌. அவளது சிறிய நுதலில்‌, புதிதாகப்‌ பிடிக்கப்பட்ட 
யானை கட்டுக்‌ கடங்காமல்‌ இருப்பது போலத்‌ தன்‌ மனம்‌ பிணித்துக்‌ கொண்டதாகக்‌ 
காதலன்‌ கூறுகிறான்‌. இது ஆண்‌, பெண்ணிடத்து ஈடுபாட்டை விரும்பியதாகக்‌ 
காட்டுகின்றது. (பார்க்க: பின்னிணைப்பு : 9) 


4: 2:1 நுதல்‌ - மெய்ப்பாடு 
தொல்காப்பியர்‌ அகத்திற்குரிய மெய்ப்பாடுகளைக்‌ குறிப்பிடுகையில்‌ 

“பொறிநுதல்‌ வியர்த்தல்‌” என்ற மெய்ப்பாட்டைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதனைப்‌, 

“புகுமுகம்‌ புரிதல்‌ பொழீறுதல்‌ வீயர்த்தல்‌ 

நகுற் மறைத்தல்‌ சிதைவுபீறழர்க்‌ கின்யமைரொடு 

குகுமுழை நூன்கே ஒன்றென மொழீட” (தொல்‌. மெய்‌. 13 
என்ற நூற்பாவில்‌ புகுமுகம்‌ புரிதல்‌, பொறிநுதல்‌ வியர்த்தல்‌, நகுநயமறைத்தல்‌, 
சிதைவுபிறர்க்கின்மை என நான்கு வகையான மெய்ப்பாடுகளைக்‌ குறிக்கின்றார்‌. 
இம்மெய்ப்பாடுகளுள்‌ பொறிநுதல்வியர்த்தல்‌ ஒன்றாகும்‌. இதற்கு உரைவழங்கிய 
பேராசிரியர்‌, ' தலைமகன்‌ தன்னை நேோக்கியவழி உட்கும்‌. நாணும்‌ ஒருங்கு 
வந்தடைதலின்‌ வியர்‌ பொறித்த நுதலளாதலும்‌ (வியர்வையரும்பீ நெற்றியினை 
உடையவள்‌) அது, தலைமகற்குரித்தன்று. உட்கும்‌ நாணும்‌ அவற்கின்மையின்‌' 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. (1986 : 107) 


இதில்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌, பெண்‌ ஆணை நோக்கும்பொழுது அவளது நுதல்‌ 
வியர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது. இம்மெய்ப்பாடு பெண்களுக்கு மட்டுமே உரியது 
ஆடவர்க்கு இல்லை எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 

பெண்ணொருத்தி முதல்‌ நாளிரவில்‌ தன்‌ உடம்பைப்‌ புத்தாடையால்‌ உடல்‌ 
முழுவதும்‌ போத்திக்‌ கொண்டாள்‌. இதனால்‌ காற்றுப்புகுதல்‌ இன்றி அவளது நுதல்‌ 
வியர்த்தது. வியர்வையைப்‌ போக்கக்‌ கருதியவன்‌, அவளது போர்வையைக்‌ 
கவர்ந்தான்‌ என்பதை, 


“பெமும்புழுக்‌ குற்றுறின்‌ பீறைறுதம்‌ பொறிவியர்‌ 
உறுவளி யரற்றச்‌ சிறுவரை தீழவென 


ஆர்வ நெஞ்சமொடு போர்வை வவ்வலின்‌ (அகம்‌: 136) 
என்ற வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 


156 


“கண்ணொடு தொடுத்தென நோக்கியும்‌ அமையரர்‌, என்‌ 
ஒனநுதல்‌ நீவுவர்‌ கரதலர்‌ மற்று அவர்‌ 
எண்ணுவது எவன்‌ கொல்‌ அறியேன்‌” (கலீ: 4) 


என்ற அடிகள்‌, புணர்ச்சியால்‌ பெண்ணின்‌ நுதல்‌ வியர்த்த நிலையும்‌ அதனை 
ஆண்‌ துடைத்ததாகவும்‌ கூறப்படுகின்றது. இப்பாடல்களில்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ 


நுதல்‌ வியர்த்ததாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


4:2: 2 நுதல்‌ - பசலை 

காதல்‌ கொண்ட ஆடவர்‌, பெண்டிரினை விட்டுப்‌ பிரிந்ததினால்‌, அவளது 
நறுநுதல்‌ மெல்லமெல்லப்‌ பசந்ததாகவும்‌ (அகம்‌: 95) இதனால்‌ நுதலின்‌ நல்லழகு 
இழந்து (அகம்‌: 75,77), பீர்க்கு மலரின்‌ நிறத்தையும்‌ (அகம்‌: 135) பொன்னின்‌ 
நிறத்தையும்‌ (அகம்‌: 192). ஒத்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. இதனை, 


“எனலும்‌ இறங்குகுரல்‌ இறுத்தன, நேரய்மலிந்து 
அய்கவின்‌ தொலைந்த, இவவறுதல்‌...” (அகம்‌: 132) 


இவ்வரிகள்‌, காமநோயைக்‌ கொண்ட பெண்ணின்‌ நுதல்‌ பசந்தால்‌, அவளது 
அழகு தொலைந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. 
இராகுவினாலே கவர்ந்த திங்களின்‌ ஒளி கெடுதல்‌ போல, பசலை படர்ந்ததினால்‌ 
நுதல்‌ ஒளி மறைந்தாகக்‌ கூறும்‌ நிலையைப்‌ “பரம்பு உர்‌ மதியின்‌ நுதல்‌ ஒளி கரப்பவும்‌' 
முற்‌: 128) என்ற வரி தெளிவுபடுத்துகின்றது. இதைப்போன்றே கலித்தொகையின்‌ 
மற்றொரு பாடல்‌ அமைந்துள்ளது. அகல்‌ ஆங்கண்‌, இறுவ்நீங்கி, அணிநிலாத்‌ 
திகழ்ந்தபீன்‌/ பகல்‌ ஆங்கண்‌ பைரபென்ற மதீமாம்‌ போல்‌ (கலி ; 143) எனும்‌ வரிகளில்‌, 
ஆணுடன்‌ பெண்‌ இன்புற்ற காலத்தில்‌, அவள்‌ நுதல்‌ இரவு நேரத்தில்‌ இருள்‌ நீங்கிய 
அழகிய நிலவினைப்‌ போல்‌ காட்சியளித்ததாகவும்‌, அவ்வாண்மகன்‌ புணர்ந்து நீங்கிய 
பின்னர்‌, அப்பெண்ணின்‌ நுதல்‌, பகற்பொழுதின்‌ கண்‌ ஒளிபாழ்பட்ட மதிபோலப்‌ 
காட்சியளித்ததாகவும்‌ கூறப்படுகின்றது. 
“மும௩கிப்‌ கைகளை அக்கப்‌ பசற்தது 
பைறழ்தொடிப்‌ பேதை நுதல்‌ ” (குவ: 1238) 
என்ற குறளில்‌, புணர்ச்சிக்‌ காலத்தில்‌, பெண்ணைத்‌ தழுவிய நிலையில்‌ ஆணின்‌ 
கைகள்‌ இருந்தன. அணைத்திருந்த கையைச்‌ சற்றே தளர்த்தியவுடனே 
அப்பெண்ணின்‌ நுதல்‌ பசலை படர்ந்ததாக வள்ளுவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதில்‌ 
ஆணின்‌ பிரிவைப்‌ பெண்ணால்‌ ஒருநொடிகூடத்‌ தாங்கிக்கொள்ளமுடியாத 


நிலையை உணரலாம்‌. 


157 


சங்க இலக்கியத்தில்‌ ஆணின்‌ பிரிவை ஆற்றாதவளின்‌ நுதல்‌ பசலைப்‌ படர்ந்த 

நிலையைப்‌ பல பாடல்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. அதைப்போல்‌, பிரிந்து சென்ற 
ஆண்‌ மீண்டு வந்தவுடன்‌ அடுத்த நொடியே அப்பசலை எல்லாம்‌ நீங்கிய தன்மையைக்‌ 
காணலாம்‌. 

“உள்ளிய மமுங்கின்‌ உவனம்‌ போல, 

வற்து நின்றன காதலர்‌ நற்துறுற்து 

என்னுழி யதுகொல்‌ தானே - பல்நாவ்‌ 

அன்னையும்‌ அறிவுற அணங்கீ, 

நல்றுதல்‌ பாஅய பசலை நோயே” (அகம்‌: 317) 


என்ற பாடலில்‌, பிரிந்து சென்ற காதலன்‌ காலம்‌ தாழ்த்தியதால்‌, காதலியின்‌ 
நுதலில்‌ பசலை ஏற்படத்‌ தொடங்கியது. இதனை அன்னை அறிவளோ எனப்‌ 
பயந்தவள்‌. தன்‌ உள்ளத்தில்‌ காதலன்‌ விரைவில்‌ வரும்படி நினைக்கின்றாள்‌. அவள்‌ 
நினைத்தவிடத்து அவனும்‌ அவள்‌ முன்வந்து நின்றனர்‌. அவனைப்‌ பார்த்த 
அடுத்தநொடியே இவளைப்‌ பலநாட்களாக வருத்திய பசலைநோய்‌ மறைந்து எங்குத்‌ 
தொலைந்தது என்பது தெரியவில்லை. இதைப்போன்றே கலித்தொகையில்‌ “காதலர்‌ 
வரவைக்‌ கண்டவளின்‌ காமநோய்‌ நீங்கியதாகவும்‌. அவளது அழகிய நுதலின்‌ பசப்பு 
மறைந்தொழிந்ததாகவும்‌ கூறப்படுகின்றது. (கலி:144) 
“தண்கமழ்‌ சரற்தும்‌ றுண்றுகவ்‌ அணிய, 
வென்றிகொள்‌ உவகையொடு புகுதல்‌ வேண்டின்‌ 
பாண்டு வதுகொல்‌ தானே - மாண்ட 
போதுஉறர்‌ கொண்ட உண்கண்‌ 
தீதி லாட்டி திமுறுதற்‌ பசப்பே” (அகம்‌: 354) 
இவ்வரிகளில்‌, போர்‌ காரணமாகப்‌ பிரிந்து சென்றவன்‌ மீண்டு வருகின்றான்‌. 
அவன்‌ தனக்குரியவளைப்‌ புணரும்பொருட்டு வேட்கையோடு, அழகிய மாலையை 
அணிந்தும்‌, மார்பிலே குளிர்ந்த சந்தனத்தைப்‌ பூசியவண்ணத்தோடும்‌ வெற்றிக்‌ 
களிப்போடு இல்லத்திற்கு வருகிறான்‌. அவனைக்‌ கண்ட பொழுதில்‌, அவளது பசலை 
நீங்கிய தன்மையைக்‌ காணலாம்‌. இத்தகைய பசலை நோயைப்‌ போக்குவதற்கு ஒரே 
மருந்து ஆடவரைக்‌ கூடுதலே சிறந்தது என நற்றிணை குறிப்பிடுகின்றது. 
£றின்‌ வழீப்படூம்‌ என்‌ தோழி றல்றுதல்‌ 
லீருழ்து இமைகூடி உ பசலைக்கு 
முந்து பீறீது இன்மை நற்கு அறிந்தனை சென்மே ” (முற்‌: 2477 
இப்பாடலில்‌, ஆணின்‌ பிரிவினை ஆற்றாதவளின்‌ அழகிய நுதல்‌ பசலை 
பாய்ந்து அவள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக இறந்து கொண்டிருப்பதாகவும்‌ அவள்‌ 
பசலையைப்‌ போக்குவதற்கு மருந்து ஆண்‌ என்பதையும்‌ தெளிவுபடுத்துகின்றது. 


158 


மேற்குறிப்பட்ட பதிவுகளில்‌ எல்லாம்‌, அகத்தை வெளிப்படுத்தும்‌ விதத்தில்‌ 
நுதலில்‌ பசலை படர்ந்த நிலையும்‌ அதற்கு மருந்தாகப்‌ புணர்ச்சியை 


மறைப்பொருளாகக்‌ குறிப்பதை அறியலாம்‌. 


4: 3 கண்‌ - அக வெளிப்பாடு 

ஆண்‌, பெண்‌ இருபாலினரின்‌ மனதில்‌ எழுகின்ற காமத்தை வெளிப்படுத்தும்‌ 
கருவியாகக்‌ கண்கள்‌ திகழ்கின்றன. சங்க இலக்கியத்தில்‌ கண்கள்‌ தொடர்பான 
பதிவினைக்‌ காணும்பொழுது, கயல்கண்‌, குவளை மலர்‌ போன்ற கண்‌ , மையுண்ட 
கண்‌, தாமரைக்கண்‌, சுனையில்‌ மலர்ந்துள்ள நீலம்‌ மலரினை ஒத்த கண்‌, நெய்தல்‌ 
கண்‌, பல்லிதழ்‌ கண்‌, பூ போன்ற கண்‌, மலர்க்கண்‌, மாவடு கண்‌, மானின்‌ பார்வை 
போல்‌ மருளுகின்ற கண்‌ , மழைக்கண்‌, வேல்கண்‌ எனப்‌ பல நிலைகளில்‌ 
கண்களை வர்ணித்துப்‌ புலவர்கள்‌ பலர்‌ சிறப்பித்துப்‌ பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
உடல்‌ சார்ந்த அகவெளிப்பாட்டில்‌ கண்களின்‌ முக்கியத்துவம்‌ அதன்‌ செயல்பாடுகள்‌ 
ஆகியன தொடர்பான விளக்கத்தை இப்பகுதியில்‌ தெளிவுபட நோக்கலாம்‌. (பார்க்க: 
பின்னிணைப்பு : 7) 
4: 3:1 கண்‌ - காமம்‌ 

காமத்தின்‌ பிறப்பிடமாகக்‌ கண்‌ திகழ்வதைக்‌ “கண்தரவற்தது கரமஜவனெரி' 
(குறு: 303) எனக்‌ குப்பைக்‌ கோழியார்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. கயல்மீனை யொத்த 
பெண்ணின்‌ கண்கள்‌ ஆண்மகனுக்குக்‌ காதல்‌ நோய்‌ தந்ததாக அகநானூறு 
குறிப்பிடுகின்றது. (அகம்‌: 140) 

“நுண்வலைப்‌ பரதவர்‌ மடமகவ்‌ 
கண்வலைப்‌ படேம்‌ கான லானே” (குறு: 184) 

என்ற குறுந்தொகைப்‌ பாடலில்‌, ஆண்மகன்‌ தன்‌ நெஞ்சம்‌ தன்னிடத்து இல்லாது 
வேறொரு பெண்ணிடம்‌ சிக்கிக்‌ கொண்ட நிலையை, வலையில்‌ மீன்கள்‌ அகப்படுவது 
போல, பெண்ணின்‌ கண்‌ வலையில்‌ தனது நெஞ்சம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டதாகவும்‌ 
அது தன்னிடம்‌ திரும்பாது அப்பெண்ணிடத்து தங்கியதாகவும்‌ கூறுகிறான்‌. 


காதலன்‌, காதலி இருவரும்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ கூடி மகிழ்ந்தனர்‌. 
அந்நிகழ்வுக்குப்‌ பின்னர்‌, அவன்‌ அவளை விட்டுப்‌ பிரிந்து செல்லும்பொழுது, 
அவளது மையுண்ட கண்ணைப்‌ பலமுறை நோக்கிச்‌ சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது 
(அகம்‌: 48). ஆண்‌, பெண்ணின்‌ கண்‌ பார்வை ஒளியால்‌ தன்‌ நெஞ்சம்‌ 
அகப்பட்டதாகவும்‌ இதனால்‌ அவளது மேனியின்‌ அழகை முழுமையாகக்‌ கண்டு 


159 


உணரமுடியவில்லை என்றும்‌ அவளது கண்‌ பார்வை வீசுதலால்‌ தன்‌ மனம்‌ 
சிக்குண்டதாகக்‌ கூறுகின்றான்‌ (நற்‌: 82). பூவினையொத்த அழகிய 
கண்களைக்‌ கொண்ட பெண்ணொருத்தி தன்‌ கண்களால்‌ சுழற்றிக்‌ கொண்ட 
பார்வையால்‌ என்னை நோக்கினாள்‌. அவளது, அப்பார்வை கொல்லும்‌ 
அம்பினைப்‌ போல்‌ தாக்கியதாகவும்‌ அதன்மூலம்‌ தனக்குக்‌ காமநோய்‌ 
ஏற்பட்டதாகவும்‌ ஆண்மகன்‌ குறிப்பிடுகின்றான்‌ (குறுந்‌: 72). வையையில்‌ 
நீராட வந்த பெண்டிர்‌ தன்‌ காதலருடன்‌ நெடும்பொழுது நீரில்‌ விளையாடினர்‌. 
நீராடும்‌ பெண்டிர்‌ உடல்பகுதி நீரில்‌ முழுமையாக முழ்கியிருப்பதால்‌, நீரின்‌ 
மேல்பகுதியில்‌ தெரிகின்ற அவளது கண்கள்‌ அந்நீரின்மேல்‌ பாய்கின்ற 
அம்பினை போன்றிருப்பதாகவும்‌ அவ்வம்பு அரத்தினால்‌ கூர்மை கொண்ட 
மன்மதன்‌ விடுக்கும்‌ அம்புகளின்‌ வாயினை (முனைப்பகுதி) ஒத்துக்‌ 
காணப்படுவதாகவும்‌ பரிபாடல்‌ குறிப்பிடுகின்றது (பரி: 10). 

இப்பதிவுகளில்‌ பெண்டிரின்‌ கண்கள்‌ ஆடவரின்‌ நெஞ்சைக்‌ குத்தும்‌ 
அம்புகள்‌ போன்றிருப்பதைத்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணமுடிகின்றது. 
மேலும்‌,பெண்கள்‌ நோக்கும்பார்வை ஆண்மகனது நெஞ்சத்தைத்‌ தைத்தலுக்குத்‌ 
தப்பாது எனக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 326). 


“கனஙகுழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கண்‌ 
அமர்ந்து இனிது நோக்கமொடு செகுத்தனென்‌ ” முற்‌: 16) 
மேற்கண்ட நற்றிணைப்‌ பாடலில்‌, காதலியின்‌ செவ்வரி பரந்த அழகிய 
குளிர்ச்சியுடைய கண்களின்‌ இனிமையான நோக்கத்தால்‌ காதலனின்‌ நெஞ்சம்‌ 
பிணிப்பு ஏற்பட்டதாகக்‌ கூறப்படுகின்றது. அத்தகையவளின்‌ காதல்‌ கொண்ட 
பார்வையைவிட, இந்நிலவுலகில்‌ வேறு எந்தச்‌ செல்வமும்‌ இனிமையானதல்ல 
எனக்‌ குறிப்பிடுகின்றான்‌. இதனைப்‌ போன்று மற்றொரு பாடலில்‌ ஆயத்துடன்‌ 
சுனையில்‌ நீராடிச்‌ சிவந்த, காதலியின்‌ கண்களின்‌, நோக்கமானது காதலனைப்‌ 


பிணித்துக்‌ கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது (நற்‌: 44). 


பெண்டிரின்‌ கண்கள்‌ கொலைத்‌ தொழிலைச்‌ செய்யும்‌ தன்மையுடையதாக ஆண்‌ 
குறிப்பிடுகிறான்‌. “கானவன்‌ பன்றியைக்‌ கொன்று அதன்‌ தசையில்‌ பாய்ச்சியதனாலே 
சிவந்த அம்பைப்‌ போன்ற செவ்வரி பரந்த பெண்ணின்‌ மழைக்கண்ணின்‌ கடைப்‌ 
பார்வையில்‌ தன்‌ நெஞ்சம்‌ வருந்தியதாகக்‌ கூறுகிறான்‌” (நற்‌: 75). கெொலை உண்கண்‌, 


கூர்எயிற்று, கொய்‌ தளிர்‌ மேனீ/ இனை வனப்பீன்‌, மாயோம்‌, (கலி:108) எனும்‌ 


160 


கலித்தொகைப்‌ பாடலில்‌ மையுண்ட பெண்ணின்‌ கண்கள்‌ ஆணின்‌ நெஞ்சைக்‌ 
கொல்லும்‌ தன்மையுடையதாகக்‌ கூறப்படுகின்றது. இளம்‌ மாவடுவைப்‌ பிளந்தாலொத்த 
கண்ணாலே என்‌ நெஞ்சை நினக்கு இருப்பிடமாக வாங்கிக்‌ கொண்டு என்னை 
அடிமைத்‌ தொழில்‌ கொண்டதாக ஆண்மகன்‌ கூறுகின்றான்‌ (கலி: 108). இதில்‌ 
பெண்டிரின்‌ பார்வை ஆடவரை அடிமை கொண்ட நிலையைக்‌ காணமுடிகின்றது. 
வையையில்‌ நீராட வந்தவளின்‌ ஒருத்தியின்‌ கண்கள்‌ வாளால்‌ பிளக்கப்பட்ட 
மாவடுவை ஒத்திருந்தது. அவளது மையுண்ட கண்ணின்‌ ஒளியினால்‌ செம்மையுடைய 
புதுப்புனல்‌ அந்நிறம்‌ மாறி இருள்‌ நிறமாகியதாகக்‌ குறிப்பிடுகின்றது (பரி: 7). 
*பூக்கவின்‌ கொண்ட புகழ்சால்‌ எழில்‌ உண்கண்‌ 
மேரக்கு௩கரல்‌ நோக்கின்‌ அணங்கு ஆக்கும்‌, சரயலாய் தாக்கி” (கலி:19] 
எனும்‌, இப்பாடலில்‌ பூவினையொத்த அழகினையுடைய பெண்டிரின்‌ கண்களை 
நோக்குங்காலத்து அவளது பார்வையால்‌ பிறர்‌ தம்‌ வலிமையினை இழந்து, 
வருத்தம்‌ உண்டாக்கும்‌ சாயலை உடையவள்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
இதைப்‌ போன்று பரிபாடலில்‌ கண்டரர்க்குத்‌ தாக்கு அணங்கு, இக்கரரிகை, 
கரண்மின்‌/ பண்டாரம்‌ காமன்‌ படை, உவவ்கண்‌, கரண்மீண்‌ (பரி:11) எனும்‌ 
இவ்வரியில்‌ பெண்ணின்‌ கண்கள்‌ கண்டவர்களைத்‌ தாக்கும்‌ தன்மையுடையன. 
அப்பெண்மகளின்‌ பார்வை காமனுடைய பண்டாரமும்‌ பாயும்‌ படையையும்‌ 
போன்றது. அவளது பார்வையை அனைவரும்‌ காணும்படி ஒருவன்‌ பிறர்க்குக்‌ 
காட்டியதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இச்செயலினை வள்ளுவர்‌, 
"கண்டார்‌ உயிமுண்ணும்‌ தோற்றத்தால்‌ பெண்டகை 
பேதைக்கு அமர்த்தன கண்‌' (குழள: 1084) 
இக்குறளில்‌ பேதைப்‌ பருவத்தின்‌ பெண்ணின்‌ கண்களோ கண்டவர்‌ உயிரைக்‌ 
கொன்றுவிடும்‌ தன்மையன. அத்தகைய பெண்ணின்‌ குணத்திற்கும்‌ அவளது 
கண்களின்‌ தன்மைக்கும்‌ எத்தகைய மாறுபாடு அமைந்திருப்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டியுள்ளார்‌. 
“தூங்கச்‌ சினத்தொடு காட்டி உயர்‌ செருக்கும்‌ 
பாம்பும்‌ அஇவைப்படில்‌, உய்யுமாம்‌ - பங கண 
வளர்ந்து ஒலீ ஐம்பாலாள்‌ செய்த இக்கரமம்‌ 
உணர்ந்தும்‌ உணராது இவ்வூர்‌” (கலி; 140) 
எனும்‌ கலித்தொகைப்‌ பாடலில்‌ உயிரைக்‌ கொல்லும்‌ கொடிய நஞ்சை உடைய பாம்பு 
சினத்தோடு தீண்டுமாயின்‌ அதன்‌ நஞ்சுப்‌ பிடிப்பில்‌ இருந்து பிழைக்கவும்‌ கூடும்‌. 
ஆனால்‌ பூப்போன்ற கண்களும்‌ அழகிய ஐம்பால்‌ கூந்தலை உடையவள்‌ ஏற்படுத்திய 


161 


காமநோயை நீக்குதல்‌ கொடுமையான செயலாக ஆண்‌ கூறுகிறான்‌. அக்காமநோயை 
அடக்கும்பொருட்டு அவன்‌ மடலேறுவதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 
பெண்ணின்‌ கண்களுக்கு ஆண்கள்‌ மட்டும்‌ அடிமையாவது கிடையாது, 
பெண்களுக்கும்‌ அவ்வுணர்வுகள்‌ ஏற்படுவதாகக்‌ கூறப்படுகின்றது. 
“ஒஓ கடலே தெற்றெனக்‌ கண்ணுவளை தோன்ற இமைஎடுத்துப்‌ 
பழ்றுவேன்‌ என்றியான்‌ வீழிக்குங்கால்‌, மற்றுமென்‌ 
நெஞ்சத்துவ்‌ ஓடி ஒளித்து, ஆங்கே துகத்சாநேோய்‌ 
செய்யம்‌ அழினில்லவன்‌ ” (கலி: 144) 
இப்பாடலில்‌ பெண்ணொருத்தி தனக்குரிமை உடையவனை நினைத்துக்‌ 
கொண்டு உறங்குகிறாள்‌. அப்பொழுது கண்ணுள்ளே அவளது காதலன்‌ 
தோன்றுகிறான்‌. அவள்‌ இமையை விழித்து அவனைப்‌ பிடித்துக்‌ கொள்ளக்‌ கருதி, 
விழிக்கும்பொழுது, அவன்‌ ஒடிப்போய்‌ தன்‌ நெஞ்சத்துள்ளே மறைந்து கொண்டான்‌. 
அவனைக்‌ கண்ட அன்று முதல்‌ அவன்‌ தந்த காமநோயால்‌ கண்கள்‌ துயிலாது 
தவித்து நிற்பதாகக்‌ கூறுகிறாள்‌. இதில்‌ “இமை எடுத்துப்‌ பற்றுவேன்‌” என்னும்‌ 
வார்த்தை அப்பெண்மகள்‌ தனது இமையால்‌ ஆண்மகனைச்‌ சிறைப்படுத்துவதாகக்‌ 
கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்மூலம்‌ கண்களும்‌ அதன்‌ இமைகளும்‌ 
காமத்திற்கு எத்தகையளவில்‌ துணைநிற்கின்றன என்பதை உணரமுடிகின்றது. 
“காமம்‌ கனைந்தெழ, கண்ணின்‌ களியெழ, 
அர்மன்னும்‌ அஞ்சி ஜனீப்பாரவர்‌ நிலை 
கவளின்‌ களியெழக்‌ கரத்தா௩கு, அலரக்சி” (பரீ: 10) 
எனும்‌, இப்பாடலில்‌ காமம்‌ உள்ளத்தில்‌ தோன்றினால்‌ அவ்வுணர்ச்சி கண்ணிலும்‌ 
முகத்திலும்‌ வெளிப்படும்‌ தன்மையுடையது. ஆண்‌, பெண்‌ இருபாலார்‌ இடையே 
ஏற்பட்ட காமக்களிப்பு ஊரார்க்குத்‌ தெரிந்தால்‌ ஊரார்‌ பழிதூற்றுவர்‌ என அஞ்சினர்‌. 
ஆதலால்‌, அக்காமக்‌ களிப்பினை மற்றவர்க்குத்‌ தெரியாமல்‌ இவர்கள்‌ மறைக்கும்‌ 
செயலானது, கள்ளுண்டவர்‌ தாம்‌ கள்‌ குடித்ததைப்‌ பிறருக்குத்‌ தெரியாமல்‌ 
மறைக்கும்செயல்‌ எத்தகையதோ அதைப்‌ போன்றிருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 
காமம்‌ கொண்ட ஆண்‌, பெண்‌ இருபாலாரும்‌ பிறர்‌ அறியாத வண்ணம்‌ தங்கள்‌ 
காமத்தை மறைத்தாலும்‌ அவர்களுடைய கண்கள்‌ அதனைக்‌ காட்டிக்‌ கொடுத்து 
விடுவதாகக்‌ கூறப்படுகின்றது. 
மேற்குறிப்பிட்ட பதிவுகளில்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரின்‌ 
காமத்தின்‌ வெளிப்பாடாகக்‌ கண்கள்‌ திகழ்வதைப்‌ பல பாடல்கள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ 


காணலாம்‌. இதனை, 


162 


நாட்டம்‌ இரண்டும்‌ அறிவுடம்‌ படுத்தற்குக்‌ 

கூட்டி உரைக்கும்‌ குறிப்புரை யாகும்‌': (தொல்‌. 1047 
எனும்‌ நூற்பாவில்‌ “நாட்டம்‌ இரண்டு” எனக்‌ குறிப்பது ஆண்‌, பெண்‌ இருபாலாரின்‌ 
நோக்கும்‌ பார்வையைக்‌ குறிப்பிடுகின்றது. இதில்‌ ஒன்றுபட்ட உள்ளக்‌ 
குறிப்பையுடைய காதலர்கள்‌ தங்கள்‌ கருத்தை வாயினால்‌ வெளிப்படையாகச்‌ 
சொல்லாமல்‌, அவனுடைய கருத்தை அவளுக்கும்‌, அவளுடைய கருத்தை 
அவனுக்கும்‌ பார்வையின்‌ மூலமே உணர்த்திவிடுவதாகத்‌ தொல்காப்பியர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இதன்மூலம்‌ கண்கள்‌ காமத்தை வெளிப்படுத்தும்‌ குறியீடாகத்‌ 
திகழ்வதைக்‌ காணலாம்‌. 
4:3:2 கண்‌ - பசலை 

சங்க இலக்கியத்தில்‌ காதல்‌ கொண்ட ஆடவரைப்‌ பிரிந்த பெண்டிரின்‌ கண்கள்‌ 

காமநோயினால்‌ பசலை பாய்ந்த நிலையைப்‌ பல பாடல்கள்‌ விவரிப்பதைக்‌ காணலாம்‌. 
அஞ்சனம்‌ பூசப்பட்ட அழகிய கண்கள்‌ பிரிவினால்‌ பொன்போல்‌ பசலைப்‌ 
போர்த்தியதாகவும்‌ (ஐங்‌: 16), பொய்கையில்‌ பூத்த ஆம்பல்‌ தாதின்‌ நிறத்தை ஒக்கும்‌ 
வகையில்‌ பெண்ணின்‌ கண்கள்‌ இருந்ததாகவும்‌ (ஐங்‌:34), பிரிவில்‌ பெண்ணின்‌ 
நீர்த்துளிகள்‌ நிறைந்த கண்கள்‌ மழைத்துளியை ஏற்ற கொன்றை மலர்கள்‌ 
போன்றிருந்த நிலையையும்‌ (ஐங்‌: 458) எனும்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்கள்‌ 
தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. கரிய குவளை மலரின்‌ நிறத்தை ஒத்த பெண்ணின்‌ 
அழகிய கண்கள்‌ பிரிவுக்காலத்தில்‌ வருந்தியதால்‌, அக்கண்களின்‌ பழைய நலன்கள்‌ 
இழந்து காணப்பட்டதாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌:197). நீல மலரைப்‌ போன்ற 
பெண்ணின்‌ கண்கள்‌ பீர்க்கம்‌ பூவைப்‌ போல்‌ பசலை ஊர்ந்ததாகக்‌ கூறப்படுகின்றது 
நற்‌:326). இதைப்போன்றே கலித்தொகையின்‌ பாடலொன்று அமைந்துள்ளது. ஆண்‌, 
பெண்ணின்‌ கண்களை நீரில்‌ மலர்ந்த நீலப்பூ எனப்‌ புகழ்ந்துரைத்தான்‌. 
அத்தகையவன்‌ தன்னைவிட்டுப்‌ பிரிந்தபோது, ஒரு காலத்தில்‌ அவனுக்கு 
வருத்தத்தைக்‌ கொடுத்த தன்‌ கண்கள்‌ இப்பொழுது பீர்க்கம்‌ மலரினைப்‌ போலப்‌ 
பெரிதும்‌ பசந்ததாகத்‌ தன்‌ தோழியிடம்‌ காதல்கொண்ட பெண்மகள்‌ வருந்தி 
உரைப்பதாகக்‌ கலித்தொகைப்‌ பாடல்‌ (கலி: 143) அமைந்துள்ளது. 

“கொன்றை, [ரீர்க்க மலரின்‌ நீழத்தைப்‌ பெற்றது. 

கண்ணும்‌ தோனாம்‌ தண்றறுங்‌ அதுப்பும்‌ 

பமுறலம்‌ இழந்து பசலை பாப, 

இன்னுயிர்‌ பெழும்பீறிது ஆயீனும்‌, என்னதாஉ ம்‌ 

புலவேன்‌ வாழி- தோழி” முற்‌: 219) 


163 


எனும்‌, நற்றிணைப்‌ பாடலில்‌ பிரிவினை ஆற்றாத பெண்ணின்‌ மேனியில்‌ பசலைப்‌ 
பாய்ந்ததால்‌ அவளது கண்களும்‌ தோள்களும்‌ பழைய அழகினை இழந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. அவனது பிரிவு நீட்டிக்குமெனில்‌ தனது உயிர்‌ பிரிவதாயினும்‌ 
பிரியட்டும்‌ எனப்‌ பெண்‌ கூறுகிறாள்‌. இதில்‌ ஆணுடன்‌ பெண்‌ இருந்த காலத்திலே 
சிறப்புடன்‌ இருந்ததாகவும்‌ அவன்‌ இல்லை எனில்‌ அழகினை இழந்ததாகவும்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. கொன்றை மலரைப்‌ போலப்‌ பசந்த பெண்ணின்‌ மையுண்ட 
கண்கள்‌ தனக்குரியவன்‌ வந்தவுடன்‌ குவளை மலரைப்‌ போலப்‌ பழைய அழகை 
அடைந்ததாகக்‌ கூறப்படுகின்றது (ஐங்‌: 500). 
பிரிவுக்காலத்தில்‌ பெண்ணின்‌ மையுண்ட கண்கள்‌ நீரினைச்‌ சொரிந்து தனது 

நலனை இழந்தது மட்டுமின்றி, பசலைப்‌ பாய்ந்த நிலையைக்‌ குறிக்கின்றது. 
இதைப்போன்றே ஆடவரும்‌ பிரிவில்‌ பெண்ணின்‌ கண்களை நினைத்து 
வருந்தியதாகவும்‌ அவளது கண்கள்‌ மீண்டும்‌ பழைய அழகினைப்‌ பெறும்பொருட்டு 
விரைந்து வந்த நிலையினையும்‌ பாடல்கள்‌ எடுத்துக்காட்டுகின்றன. 

“செய்வினைக்கு அகன்ற காலை, ௭௦௦௫ உற்று 

இருவேறு அகிய தெரி தகு வனப்பீன்‌ 

மாலின்‌ றற! வடி போல, கரண்தெழும்‌ 

மேவல்‌ தண்டா மகீழ்‌ நோக்கு உண்கண்‌ 

நினையாது கழிறழ்த வைகல்‌, எனையதாஉம்‌ 

வாழலென்‌ யான்‌ எனத்‌ கேரழ்றி..... ” (அகம்‌: 29) 
எனும்‌, அகநானூற்றுப்‌ பாடலில்‌, பெண்ணின்‌ கூர்மையான கண்கள்‌ கத்தியால்‌ 
அறுக்கப்பட்ட இரு பிளவாகிய வனப்பினையுடைய மாவின்‌ நறுவடுப்‌ போலக்‌ 
காட்சியளிக்கும்‌. அத்தகைய களிப்பு குறையாத அவளது கண்ணை நாள்தோறும்‌ 
நினைத்துப்‌ பார்த்ததினால்தான்‌, தனது உடலில்‌ சிறிது உயிர்‌ தங்கியிருப்பதாக 
ஆடவன்‌ கூறுகிறான்‌. அவளது கண்களை நினைத்துப்‌ பார்க்கவில்லை என்றால்‌, 
என்றோ தன்‌ உயிர்‌ பிரிந்து சென்றிருக்கும்‌ எனப்‌ பிரிவினை ஆற்றாத ஆண்மகன்‌ 
கூறுவதாக அமைந்துள்ளது. 


சங்க இலக்கியத்தில்‌ மிகுந்தளவில்‌ மையுண்ட கண்‌ தொடர்புடைய பதிவுகள்‌ 
கிடைக்கின்றன. இதனை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும்பொழுது பெண்கள்‌ தங்கள்‌ 
கண்களில்‌ “மை” (அஞ்சனம்‌) பூசிக்கொள்ளுவது இனக்கவர்தலின்‌ ஓர்‌ 
அடிப்படையான செயலாகக்‌ கருதலாம்‌. இதனை வள்ளுவர்‌ அழகாக எடுத்துரைப்பார்‌. 
'இருநோக்கு இவள்‌ உண்கண்‌ உள்ளது ஒரு நோக்கு/நோய்நோக்கு ஒன்று 
அந்நோய்‌ மருந்து' (குறள்‌: 1091) இக்குறளில்‌ மை தீட்டப்பட்ட பெண்ணின்‌ 


164 


கண்‌ பார்வைக்கு, இரு வித சக்தி இருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. முதலில்‌ 
ஆடவரை நோக்கும்‌ முதல்பார்வை அவனுக்கு நோயை உண்டாக்குகின்றது. 
மற்றொரு பார்வை அந்நோய்க்கு மருந்தாக அமையும்‌ என வள்ளுவர்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. 
4:4:0 பல்‌ - எயிறு 
பெண்ணின்‌ பற்களுக்கு முல்லை மற்றும்‌ மெளவல்‌ ஆகிய மலரின்‌ வெண்ணிறமும்‌ 

கூர்மையான முகைப்பகுதியும்‌ உவமையாகக்‌ கூறப்படுகின்றன. '... மெனவல்‌ வால்‌ 
முகைத்‌/துணை நிரைத்தன்ன, மாவீழ்‌, வெண்பல்‌ (அகம்‌: 21). இவ்வரியில்‌ 
முல்லையின்‌ வெள்ளிய அரும்புகளை ஒத்தனவற்றை நிரைத்து வைத்தது போல்‌ 
பெண்ணின்‌ வெள்ளிய பற்கள்‌ வரிசையாக அமைந்திருப்பதைக்‌ குறிப்பிடுகின்றது. 
'மயிலிறகின்‌ அடியைப்‌ போன்ற பற்கள்‌ (நற்‌:179), முத்தைப்‌ பேன்ற அழகிய 
வெவ்னிய பற்கன்‌' (ஐங்‌: 380) என்ற வரிகள்‌ பற்களின்‌ வெண்ணிறத்திற்கு 
மயிற்பீலியின்‌ அடிப்பகுதியையும்‌ முத்தினையும்‌ உவமைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ 
காணமுடிகின்றது. (பார்க்க: பின்னிணைப்பு: 9) 

“சீறுவெள்‌ அரவின்‌ அவ்வரிக்‌ குருளை 

கானபானை அணக மாங்கு 

இளையவ, முவைவாளவ்‌ எமீறழ்றன்‌” (குறு: 119 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, சிறிய வெண்ணிறப்‌ பாம்பின்‌, அழகிய 
கோடுகளையுடைய குட்டியானது காட்டு யானையை வருத்தியது போல, 
இளமையுடைய பெண்ணின்‌ மூங்கில்‌ முளைபோன்ற ஒளியுடைய பற்கள்‌ தன்னை 
வருத்தம்‌ செய்ததாக ஆண்‌ கூறுகின்றான்‌. இதைப்போன்றே ஐங்குறுநூற்றுப்‌ 
பாடலில்‌, குன்றக்‌ குறவனின்‌ காதல்‌ மடமகள்‌ முளை போன்ற ஒள்ளிய எயிற்றை 
உடையவள்‌ தன்னை வருத்தியதாக ஆண்‌ கூறுவதைக்‌ காணமுடிகின்றது (ஐங்‌: 256). 
“முகை முல்லை வென்று, எழில்முத்து ஏய்க்கும்‌ வெண்பல்‌'(பரி:8) எனவரும்‌ 
வரியில்‌ முல்லையின்‌ அரும்புகளை அழகால்‌ வென்ற முத்துகளை ஒத்த வெள்ளிய 
பற்களையுடைவள்‌ எனப்‌ பெண்ணின்‌ பற்களைச்‌ சிறப்பித்து ஆண்‌ கூறியிருப்பதைக்‌ 


காணலாம்‌. 


“முல்லை முகையை ஒத்த அழகிய இலங்கெயிற்றையும்‌ மகிழ்ச்சியையும்‌ 
உடைய பெண்ணிடத்துத்‌ தன்‌ நெஞ்சம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டதாகவும்‌ அவளை 
நினைக்கும்பொழுது அவனது நெஞ்சம்‌ காமத்தீயால்‌ உயிர்‌ போகும்படி விடாது 
சுட்டெரிப்பதாகக்‌ கூறுகிறான்‌ (குலி: 139). “பொருள்‌ காரணமாகப்‌ பிரியக்‌ கருதிய 


165 


ஆணிடத்துப்‌ பெண்‌ தனது பொய்மையான முறுவலைக்‌ காட்டினாள்‌. 
அம்முறுவலின்‌ உண்மையை அறிந்தவன்‌ செலவினைத்‌ தவிர்த்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது” (அகம்‌: 5). இதில்‌ பெண்ணின்‌ மனநிலையை அவளது முறுவலில்‌ 


காட்டிய தன்மையைக்‌ காணலாம்‌. 


மேற்குறிப்பிட்ட பாடல்களில்‌ பெண்ணின்‌ பற்கள்‌ பல வகையில்‌ 
உவமைப்படுத்தப்பட்ட தன்மையும்‌, அப்பற்களின்‌ அழகில்‌ ஆணின்‌ மனம்‌ கவர்ந்த 
நிலையும்‌ காணமுடிகின்றது. பெண்ணின்‌ உடல்சார்ந்த நிலையில்‌ பற்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிக்கும்‌ முக்கியத்துவத்தை நோக்கும்பொழுது இணைவிழைவுக்கு 
அடிப்படை வாயிலாக எயிற்றுப்‌ பகுதியில்‌ ஊறுகின்ற இனியசுவைநீர்‌ 
அமைகின்றது. 'நீன்‌ இலங்கு எயீறு உண்கு' முற்‌: 17, நீன்‌ முவ்வெயீறு உண்கு' 
முற்‌: 134), நீன்‌ கூர்‌ எயிறு உண்கு' (நற்‌: 204) ஆகிய நற்றிணை வரிகளில்‌ 
பெண்ணிற்கு ஆண்‌ முத்தம்‌ கொடுத்த நிலையை உணரமுடிகின்றது. 
அப்பெண்ணின்‌ எயிற்றுநீரைச்‌ சுவைத்த ஆண்மகன்‌ எவ்வாறு எல்லாம்‌ 
புகழ்ந்துரைக்கின்றான்‌ என்பதைக்‌ காணலாம்‌. 
“வண்கோட்‌ பெண்ணை வளர்த்த துஙகின்‌ 
இன்சேறு இகுதமும்‌ எயீற்றின்‌ எயிழறென " (சீறு: 27-37 
என்ற வரிகள்‌ பனை நுங்கின்‌ இனிய நீர்‌ சுவையுடையதாக இருக்கும்‌. அதன்‌ 
சுவையை வெற்றி கொள்ளும்‌ வகையில்‌ பெண்ணின்‌ எயிற்றில்‌ ஊறுகின்ற நீர்‌ 
சுவையுடைதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இதைப்போன்றே அகநானூற்றுப்‌ 
பாடலொன்றில்‌, 
“பூவொடு வளர்ந்த மூவரப்‌ பசுங்கா! 
நீரீனும்‌ இனியாக்‌ கூர்‌ எயீற்று 
அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வா, 
ஒண்தொடி, குறுமகள்‌ கொண்டனம்‌ செலினே ” (அகம்‌: 339) 
இவ்வரிகளில்‌, முற்றாத கமுகினது இளங்காயின்‌ நீர்‌ மிகுந்த சுவையுடையது. 
அத்தகைய நீரினைக்‌ காட்டிலும்‌ மிகமிக இனிமையுடையது பெண்ணின்‌ கூரிய 
பற்களிடத்து விடாது ஊறும்நீரின்‌ தன்மை, அந்நீர்‌ அமிழ்தம்‌ போன்றிருப்பதைக்‌ கூர்‌ 
எயிற்று அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வாய்‌” எனும்‌ அடி தெளிவுபடுத்துகின்றது. ஊறுநீர்‌ 
அமிழ்து ஏய்க்கும்‌ எயிற்றாய்‌' (கலி: 20) எனக்‌ கலித்தொகை வரியும்‌ ஊறுநீர்‌ 
அமிழ்தினை ஒக்கும்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இச்செயலினை வள்ளுவர்‌ 
அழகாக எடுத்துரைப்பார்‌. 'பரலெரடு தேன்கலற்‌ தற்றே பனிமொழீி/வாலெயீறு 
அறிய நீர்‌' (குறவ: 1121) எனும்‌ குறளில்‌ அன்புமொழி பேசும்‌ வாயினை 


166 


உடையவளின்‌ எயிற்றில்‌ ஊறுகின்ற நீரின்‌ சுவை பாலொடு தேன்‌ கலந்தது 
போன்றிருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. அன்பால்‌ அணைத்து இன்ப முத்தம்‌ 
பெறுவோர்க்கு அத்தகைய சுவையுடையதாக எயிற்று நீரைக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. 
“இருங்கண்‌ ஞாலத்து ஈண்டேபேயப்‌ பெழுவனம்‌ 
ஒருந்குடன்‌ இயைவது ஆயீனும்‌, கமரும்பீன்‌ 
கரல்லெறி கழிகைக்‌ கண்‌ ௮அயீின்றன்ன 
வாலெயீறு அறிய வசையில்‌ தீம்நீர்க்‌ 
கோலமை குறுழற்தொடிக்‌ குறுமகள்‌ ஒழிய, 
அவ்வினை மருங்கில்‌ பீரியரர்‌ - றானும்‌ 
உற்ல்முழை மரபின்‌ கூற்றது 
அறனில்‌ கோள்‌ நற்கு அறிந்திசினோரே (குறு: 267) 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, உலகத்திலுள்ள அனைத்துச்‌ செல்வங்களும்‌ 
ஒருங்கே கிடைப்பதாயினும்‌ வெள்ளிய எயிற்றிடத்தே ஊறிய இனிய நீரையுடைய 
குறுமகளைத்‌ தனித்திருக்க விட்டுச்‌ செலவினை மேற்கொள்ள மாட்டேன்‌ என்றும்‌ 
அச்செலவினை ஆண்‌ தவிர்த்ததாகவும்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 'கரும்பீன்‌/ 
கால்‌எறி கழ. கைக்‌ கண்‌ அயின்றன்ன/வாலெமீறு அறிய வசையில்‌ தீம்நீர்க்‌/ 
கேோரலமை குறுற்தொடிக்‌ குறுமகள்‌ எனும்‌ வரிகள்‌ கரும்பின்‌ அடிப்பகுதியிலுள்ள 
கணுக்களை வெட்டி எறிந்துவிட்டு, அதனிடைப்‌ பட்ட துண்டங்களை உண்டால்‌ 
எத்தகைய இனிமையான சுவையிருக்குமோ, அதனைப்‌ போன்று சுவையுடையது 
பெண்ணின்‌ வாலெயிறு ஊறிய நீர்‌ எனக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. அத்தகைய 
சுவையுடையவளை விட்டுப்பிரிவதற்கு ஆணுக்கு மனமில்லை என்பதையே 
இப்பாடல்‌ உணர்த்துகின்றது. பொருள்‌ காரணமாகப்‌ பிரிந்து செல்லும்‌ ஆண்மகன்‌ 
பெண்ணின்‌ அழகிய கூரிய எயிறுகளில்‌ ஊறுகின்ற நீரினைப்‌ பருகும்‌ பொருட்டு 
விரைந்து வருவான்‌ என்பதை அகநானூறு குறிப்பிடுகின்றது (அகம்‌: 237). 
'முவீனாழம்‌ முவைஎயீற்று அமிழ்து ஊறும்‌ தீறீரைக்‌ 
கவனினும்‌ மகீழ செய்யும்‌ என உரைத்தும்‌ அமையரர்‌” (கலி: 4) 
என்ற வரிகள்‌, பெண்ணின்‌ முள்‌ போன்ற முளையினை உடைய எயிற்றிடத்து 
ஊறும்‌ இனிய நீரை உண்பவன்‌ கள்ளினை உண்ணும்‌ மகிழ்ச்சியைப்‌ பெறுவதாகக்‌ 
கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 
மேற்குறிப்பிட்ட பாடல்கள்‌ அனைத்திலும்‌ பெண்ணின்‌ எயிற்றுநீர்‌ பனை 
நுங்கின்‌ இனிய சுவையைக்‌ கொண்டதாகவும்‌, அமிழ்தம்‌ போன்றிருப்பதாகவும்‌ 


கரும்பினைப்போன்று இனிமையுடையதாகவும்‌, கள்ளினைப்‌ போன்று மயக்கத்தைத்‌ 


167 


தருவதாகவும்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. இப்பதிவுகளின்‌ வழி அழகிய பற்கள்‌ 
அதன்‌ முறுவல்‌ ஆணைக்‌ கவர்தல்‌ மட்டுமின்றி, புணர்விற்குரிய அடிப்படை நிகழ்வாக 
அமைந்திருப்பதையும்‌ உணரமுடிகின்றது. 
4.:3:0 தோன்‌ 

தோள்கள்‌ அக வெளிப்பாட்டுகளுக்குரிய முக்கியப்‌ பங்கினை வகிக்கின்றன. 
சங்க இலக்கியத்தில்‌ ஆணின்‌ தோளைக்‌ குறிப்பிடும்பொழுது, வலிமையின்‌ 
குறியீடாகக்‌ குறிக்கப்பட்டிருப்பதைப்‌ பல இடங்களில்‌ காணமுடிகின்றது. முழவு 
உறழ்‌ திண்தோள்‌ வேள்‌ ஆவீ(அகம்‌: 61). இதில்‌ வேள்‌ ஆவியின்‌ தோளைக்‌ 
குறிப்பிடுகையில்‌ திண்ணிய தோள்வலிமை கொண்டவன்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. 'சரவம்‌ தாங்கிய சரந்துபுலர்‌ திண்தோள்‌/ஆர்வ நன்மொழி ஆய்‌” 
(சீறு:98-99), இவ்வரியில்‌ வில்லையெடுத்துச்‌ சந்தனம்‌ பூசிப்புலர்ந்த திண்ணிய 
தோளினை உடையவன்‌ ஆய்‌. ஞாலம்‌ காவலர்‌ தோவ்வலி முருக்கி” (புறும்‌: 18) என்ற 
வரியில்‌ உலகத்தைக்‌ காக்கும்‌ வகையில்‌ வலிமை கொண்ட தோளினை 
உடையவன்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 

மேற்குறிப்பிட்ட பாடல்‌ வரிகளில்‌ ஆடவரின்‌ தோள்‌ குறித்த பதிவுகளில்‌ 
பின்புலமாக வலிமை அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இதனைப்‌ போன்றே பெண்ணின்‌ 
தோள்‌ குறித்த பதிவினைக்‌ காணும்பொழுது, அங்கு அழகியல்‌ தன்மையை 
முதன்மைப்படுத்தியிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. பெண்ணின்‌ தோள்களைக்‌ 
குறிப்பிடும்பொழுது வேய்‌ (மூங்கில்‌, பணை எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


பெண்ணின்‌ தோளைக்‌ குறிப்பிடுகையில்‌ வேறை ஒத்த பறாத்த தோவ்‌' 
(அகம்‌:2), நுண்ணிய கோடுகவ்‌ அமைழ்த மூங்கில்‌ போன்ற தோன்‌ (ஐங்‌:481, 
பணை போன்ற தோவ்‌' (நற்‌:156) எனப்‌ பெண்ணின்‌ தோள்களுக்குப்‌ பணை, 
மூங்கில்‌, வேய்‌, ஆகிய சொற்களை உவமையாகப்‌ பயன்படுத்தியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. இச்சொற்கள்‌ அனைத்தும்‌ மூங்கிலைக்‌ குறிப்பது மட்டுமின்றி, அதன்‌ 
தன்மையான மென்மை, வழுவழுப்பு, பளபளப்பு ஆகியவற்றைப்‌ புலப்படுத்தும்‌ 
வகையில்‌ அமைந்துள்ளன. இத்தகைய அழகிய தோளையுடைய “இளம்பெண்ணின்‌ 
மெல்லிய தோளை அடைவதற்கு ஆணின்‌ நெஞ்சம்‌ விரும்பியதாகவும்‌” (அகம்‌:9), 
அத்தகைய தோளினை அணைந்து ஆடவர்‌ மகிழ்ந்ததாகவும்‌ (அகம்‌:87), தோளின்‌ 
முயக்கத்தை விரும்பியதாகவும்‌ (அகம்‌:112), தோளில்‌ துயின்ற நிலை (அகம்‌: 63) 
எனப்‌ பெண்ணின்‌ தோள்களைக்‌ காமத்தின்‌ குறியீடாக வெளிப்படுத்திய தன்மையைப்‌ 


பல பாடல்களின்‌ வழிக்‌ காணமுடிகின்றன. 


168 


தோளைக்‌ குறிப்பிடுகையில்‌ அதனைச்‌ சார்ந்து அமைந்துள்ள முன்கைப்‌ 
பகுதியினை இதனுடன்‌ நோக்கவேண்டியுள்ளது. தோள்‌ பகுதியும்‌ முன்கைப்‌ 
பகுதியில்‌ அணியக்கூடிய “வளை”, “தொடி” ஆகிய அணிகலன்களும்‌ அகத்தை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ மிகுந்தளவில்‌ உறுதுணையாக அமைகின்றன எனலாம்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ அணிகலன்கள்‌ தொடர்பான பதிவுகள்‌ மிக 
குறைந்தளவிலேயே பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வகையில்‌ 
கிடைக்கக்கூடிய பதிவுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு ஆராயும்பொழுது, அதில்‌ 
முதன்மையான இடத்தினை “வளை”, “தொடி” பெற்றிருப்பதை அறியமுடிகின்றது. 

வளைகளில்‌ பலவிதமான வளைகள்‌ இருப்பதையும்‌, அவற்றைப்‌ பெண்கள்‌ 
அழகுபட அணிந்து கொண்ட தன்மையும்‌ சங்க இலக்கியத்தில்‌ பல பாடல்களில்‌ 
பதிவாகியிருப்பதைக்‌ காணலாம்‌. வளை அணி முன்கை” (ங்‌: 198), அணீவளை 
முன்கை, ஆய்இதர்‌ மடழ்தை' (அகம்‌: 361), அம்சில்‌ ஒதி ஆய்வளை (குனு: 21), 
இறழைவளை (குனு: 289), ஏழ்தை எனக்கு ஈத்த இடுவளை (ப்ரீ: 20), இலங்கு வளை 
மட மங்கையர்‌ (மது: 159), “இறை ஏர்‌ எல்‌ வளைக்‌ குறுமகள்‌ முற்‌:167), கோடு க 
இலங்கு வளை குறு: 11), சீறியவும்‌ ௨௭ ஈண்டு வீலைகுர்‌ கைவவனையே (குனு: 117), 
குர்ப்புறு கோல்வளை செழித்த முன்கை (அகம்‌: 142), சில்‌ வளை சொரிந்த மெல்‌ 
இழை முன்கை (அகம்‌: 19), சிறு வளை வீலை எனப்‌ பெரும்‌ தேர்‌ பண்ணி, எம்‌/ 
முன்‌ கடை நீறுஇிச்‌ சென்றிசினோனே' (முற்‌: 300), சுரிவனைப்‌ பொலிந்த தோனாம்‌ 
செற்றும்‌' (குனு: 260), செழ்றெல்‌ உண்ட டைற்தோட்டு மகுக4ை,/செறிவளை மகளிர்‌ 
ஒப்பலீன்‌, பறந்து எழுற்து' (புறம்‌: 344), 'தெரிவளை முன்கை (அகம்‌: 175), 
'தொகுவளை முன்கை மடந்தை நட்பே (குலு: 15), நிரைவளை முன்கை 
நேர்இறை மகசிர்‌' (குறு: 335), பவன வளை செழிற்தாட்‌ கண்டு, அணிந்தான்‌" 
(பரீ:11), என்‌ புரீ வளைத்‌ தோளே” (ஐங்‌:133), சில்நிரை வால்வவளைக்‌ குறுமகள்‌” 
(குறு:189) எனும்‌ இப்பதிவுகளில்‌ எல்லாம்‌ வளை எனும்‌ அணிகலனைப்‌ பெண்கள்‌ 
முன்கையில்‌ அணிந்து கொண்ட நிலையைத்‌ தெளிவுபட அறியமுடிகின்றது. 
இதைத்தவிரப்‌ பல விதமான வளைகளைப்‌ பெண்கள்‌ அணிந்துகொண்டதையும்‌ 
காணமுடிகின்றது. (பார்க்க: பின்னிணைப்பு: 8) 


“வளை” போன்றே “தொடி” அணிகலன்களில்‌ பலவகை இருப்பதைச்‌ சங்க 
இலக்கியம்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. தொடியைப்‌ பெண்டிர்‌ மட்டுமின்றி ஆடவரும்‌ 
அணிந்து கொண்ட நிலையைக்‌ காணமுடிகின்றது. முன்கை ஆய்தொழடி கடுக்கும்‌” 
(பொழு:14), அவிர்‌ தொடி முன்கை, ஆய்‌ இழை, மகளனிீர்‌' (அகம்‌: 75), தற்தை 


169 


இழைத்தொடி மற்று இவன்‌ தன்‌ கைக்கண்தந்தார்‌' (கலி: 84), ஒண்தொடி மடறழ்தை 
தோள்‌ இணை பெழவே' (அகம்‌: 204), கழல்தொழடித்‌ தடக்கை, கரரியும்‌ (சீறு: 
95), கூழைக்‌ கூற்தற்‌ குறுற்தொடி மகளிர்‌ (அகம்‌: 141), கோல்‌ தொடி மறவர்‌ (மும்‌: 
48), சுடர்த்தொழிக்‌ குறுமகவ்‌' (ங்‌: 305), செறி தொடி முன்கை (பட்‌: 14), மா 
பேனி நிரை தொடிக்‌ குறுமகள்‌' முற்‌: 124), ரம்ப செடி, பாம்ப முடி மலன,/ 
பாம்‌ட] பூண்‌, பரம்‌, தலையேலது” (பரி: 4) பாம்பு தொடி குறித்த பதிவுப்‌ பரிபாடலில்‌ 
ஒரிடத்தில்‌ மட்டும்‌ பயின்று வந்துள்ளது. அதிலும்‌ கருடனது தொடியாகப்‌ பாம்பு 
விளங்கிய தன்மையை எடுத்துரைக்கின்றது. பூத்தொடி மகளீர்‌ சுடர்தலைக்‌ 
கொனாவீ' (குறி:220), “பைந்தொடி மகளீர்‌ (மற்‌: 330), பொலற்தொடிக்‌ குறுமகள்‌” 
(அகம்‌:219), பொலந்தொமடிப்‌ புதல்வனும்‌ பொப்தல்‌ கழ்றனன்‌' முற்‌: 166), 
பொழ்றொடி மகளிர்‌' முற்‌: 258), பொன்தொடிப்‌ புதல்வர்‌ ஒடி ஆடவும்‌'(பட்‌:295), 
“அம்பல்‌ வவீளித்தொழடிக்‌ கை மகளிர்‌ (மறம்‌: 63), விலங்கு தொடித்‌ தடக்கைப்‌ 
பரரீ' (ஸம்‌:337), கோரல்‌ அமை வீழுத்தொழடி வீனங்க வீசி (அகம்‌: 162), விளங்கு 
தொழி முன்கை வைத்து புறம்‌ சுற்ற' (அகம்‌: 58). இப்பதிவுகளில்‌ கழல்தொடி, 
கோல்தொடி, பொலந்தொடி, விலங்கு தொடி ஆகியன ஆடவர்‌ அணிந்து 


கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றன. (பார்க்க பின்னிணைப்பு: 8 ) 


கழல்தொடித்‌ தடக்கை, காரி (சிறு: 95), நன்னன்‌ கழலும்‌ தொடியினை உடையவன்‌ 
(அகம்‌: 97), கழல்தொடி அதிகன்‌ (அகம்‌: 162), சோழர்‌ கழலும்‌ தொடியினை அணிந்த 
பெரிய கையினை உடையவர்‌ (அகம்‌: 213), கழல்தொடித்‌ தடக்கை, கலிமான்‌ நள்ளி 
(அகம்‌: 238) , கழல்தொடி ஆஅய்‌ (குறு: 84) ,' ஈதல்‌ ஆனா வீலங்கு தொழடித்தடக்கைப்‌/ 
பரரீ பறம்பின்‌ பனிச்சுனை போல '(பறம்‌:33/7 எனும்‌, இவ்வரிகளில்‌ ஆடவர்‌ வீரத்தின்‌ 
அடையாளமாகக்‌ கழல்தொடி மற்றும்‌ விலங்குதொடியை அணிந்துகொண்ட தன்மை 
புலப்படுகின்றது. கீடன்‌என இடிக்கும்‌ கோல்‌ தொழி மறவர்வடி நவீல்‌ அம்பின்‌ 
வினையர்‌ அஞ்சாது” (நற்‌: 48) எனும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ வரியில்‌ மறவரின்‌ 
வீரத்தினைக்‌ குறிப்பிடுகையில்‌ அவன்‌ ஒலி பொருந்திய கோல்தொடியை 
அணிந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. டெொலத்தொமழிப் புதல்வனும்‌ பெொய்தல்‌' (ந்‌: 166), 
'பொன்தொடிப்‌ புதல்வர்‌ ஓடி ஆடவும்‌' (பட்‌: 295) ஆகிய வரிகளில்‌ அழகு 
காரணமாகப்‌ புதல்வர்களுக்குத்‌ தொடி அணிவித்த நிலையைக்‌ காணலாம்‌. 


4: 3:1 தோள்‌ - கவர்தல்‌ 
வளை மற்றும்‌ தொடிகளை அழகியல்‌ நோக்கில்‌ மட்டும்‌ அணிந்து கொள்வது 


கிடையாது. பலவகையான வளைகளை அணிந்துகொள்வதின்‌ உண்மையான 


170 


காரணம்‌ இனக்கவர்தலாகும்‌. காண்போர்‌ மனத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ 
பொன்னாலும்‌ பலவித மணிகளாலும்‌ ஒலியெழுப்பக்கூடிய மற்றும்‌ ஒளி வீசக்கூடிய 
பலவிதமான வளை, தொடிகளைப்‌ பெண்கள்‌ அணிந்து கொண்ட தன்மையைப்‌ பல 
பாடல்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. நிரைவனை முன்கை நேர்‌இழை மகளிர்‌ 
(குறு:335) என்ற வரியில்‌ மகளிர்‌ தங்கள்‌ முன்னங்கைகளில்‌ மிகுந்தளவில்‌ 
வளைகளை அணிந்துகொண்டதை நிரைவளை என்ற சொல்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
மிகுந்தளவில்‌ வளைகளை அணிந்துகொண்டனர்‌ என நோக்கும்பொழுது, வளைகள்‌ 
ஒன்றோடு ஒன்று மோதுவதால்‌ ஒசை ஏற்படும்‌, இவ்வோசையின்‌ மூலம்‌ ஆடவரின்‌ 
கவனத்தைத்‌ தன்‌ பக்கம்‌ கவரச்‌ செய்ய முடியும்‌. இதனை, 
“செறிதொமடி செளிர்ப்ப வீசி. மறுகில்‌, 
[பூப்‌ சோல்‌ உண்கண்‌ பெயர்ப்‌! நேக்கி” (முற்‌: 20) 
எனவரும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌, செறிந்த தொடியை அணிந்த பெண்ணொருத்தி, 
அத்தொடி ஒலிக்கும்படி கைகளை வீசிக்கொண்டு ஆடவரைக்‌ கவரும்‌ வகையில்‌ 
தெருவில்‌ நடந்து சென்றதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இதைப்போன்றே 
அகநானூற்றுப்‌ பாடலொன்று காணமுடிகின்றது. 
“இலங்குவளை செளீர்ப்ட' வீசி, சிலம்பறகச்‌ 
சில்மெல்‌ ஒதுக்கமொடு மென்மெல இயலி நீன்‌ 
அணிமாண்‌ சீறுபுறம்‌ காண்கம்‌, ” (அகம்‌: 267 
இவ்வரிகள்‌ திரட்சியையுடைய ஒளிவீசுகின்ற வளையொலிக்கும்‌ வகையில்‌ 
பெண்ணொருத்தி கைவீசி நடந்து சென்றாள்‌ என்பதைக்‌ குறிக்கின்றன. 
'கூர்னீற்றுமுகைவெண்பல்‌, கொடிபுரையும்றுசுப்பீனாம்‌ 
மேர்சீலம்பு அரி ஆர்ப்ப; நிரை தொடிக்கை வீசீினை, 
ஆர்‌ உயிர்‌ வெவவிக்‌ கெண்டு அறிந்தீபாது இறப்பாம்‌ கேன்‌" (கலி; 59) 
இப்பாடலில்‌, பெண்ணொருத்தி தன்காலிலே அணிந்த சிலம்புகள்‌ 
ஆர்ப்பரிக்கும்‌ வகையிலும்‌ கைகளிலே நிரைத்த தொடிகளை அணிந்துகொண்ட 
அது ஒசை உண்டாக்கும்‌ வகையிலும்‌, கைகளை வீசிக்கொண்டு சென்றதாகக்‌ 
கூறப்படுகின்றது. அத்தகையவள்‌ தன்‌ உயிரைக்‌ கவர்ந்து சென்றதாக ஆண்‌ 
கூறுகின்றான்‌. 
சில்நிரை வால்வளைப்‌ பொலிந்த/பல்மாண்‌ பேகைக்கு ஒழிற்தது, என்‌ 


நெக்சே' (அகம்‌: 390) இவ்வரிகளில்‌, பொலிவுடைய வளையல்களை அணிந்த 
பெண்ணிடத்து ஆணின்‌ நெஞ்சம்‌ சென்றதாகக்‌ கூறப்படுகின்றது. பெண்டிர்‌, 


171 


ஆடவரின்‌ உயிரை மட்டும்‌ கவர்ந்து செல்லாது, அவனது பண்புகளையும்‌ 
உறக்கத்தையும்‌ கவர்ந்து கொண்டதை ஐங்குறுநூறு சுட்டுகின்றது (ஐங்‌:176). 
எனவே பெண்கள்‌ இனக்கவர்தலின்‌ ஊடாகவே வளை, தொடியை அணிந்து 
கொண்டனர்‌ என்பதை மேற்கூறிய பாடல்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 
4:3:2 தோள்‌ - புணர்ச்சி 
பெண்ணின்‌ உடல்‌ குறித்து, ஆணின்‌ வர்ணனைகள்‌ எல்லாம்‌ புணர்வினை 

மையமாகக்‌ கொண்டு அமைகின்றன எனலாம்‌. இதனால்தான்‌ பெண்ணின்‌ தோளை 
மூங்கிலின்‌ மென்மைக்கும்‌ தன்மைக்கும்‌ பலநிலையில்‌ உவமைப்படுத்திக்‌ 
கூறியிருப்பதை உணரலாம்‌. 

“வீரிதிரைப்‌ பெழுங் கடல்‌ வளைஇய உலகமும்‌ 

ரரீதுடெறு சீறப்பீன்‌ புத்தேவ நாடும்‌, 

இரண்டும்‌ தூக்கின்‌ சீர்‌ சரலாவே- 

பூப்போல்‌ உண்கண்‌ பொன்போல்‌ மேணி, 

மாண்லரி அல்குல்‌, குறுமகவ்‌ 

கதோவமாறு படூஉம்‌ வைகலொடு எமக்கே ': ( (குனு: 101 

என்ற பாடலில்‌, கடலால்‌ சூழப்பெற்ற நிலவுலகின்‌ இன்பமும்‌, பெறுதற்கரிய 

சிறப்புகளையுடைய தேவருலக இன்பமும்‌ ஒன்றுசேரப்‌ பெண்ணிடத்துக்‌ கண்டதாக 
ஆண்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. தாமரை மலர்ப்போன்ற கண்களும்‌, பொன்னின்‌ 
நிறத்தை ஒத்த மேனியையும்‌ அழகிய வரிகள்‌ உடைய அல்குலையும்‌ கொண்ட 
பெண்ணிடத்தே தோளொடு தோள்‌ மாறுபடத்‌ துயிலும்‌ அத்தகைய இன்பத்திற்கு எதுவும்‌ 
இணையாகாது என ஆண்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. இதில்‌ “ தேரவ்மரறு படூஉம்‌ 
வைகலொடு எமக்கே * எனவரும்‌ வரி குறிப்பிடத்தக்கது. தோள்மாறுபடுதல்‌ என்பது 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ பெண்ணின்‌ வலத்தோளில்‌ ஆணின்‌ இடத்தோளும்‌, அவளது 
இடத்தோளில்‌ அவனது வலத்தோளும்‌ செறியக்‌ கிடக்கும்‌ வைகல்‌ இன்பத்திற்கு 
இணையில்லை எனக்‌ கூறப்படுகின்றது. இங்கு வைகல்‌ என்பது துயிலுவதற்குரிய 
அரைநாள்‌ இரவினைக்‌ குறிக்கும்‌. தோளோடு தோள்‌ பிணைந்து பெறும்‌, அத்தகைய 
இன்பமான பொழுதிற்கு இணையாக எதையும்‌ கூற இயலாது என்பதே இப்பாடலின்‌ 
கருத்தாகப்‌ பொதிந்திருப்பதை உணரலாம்‌. 

“உறுபகை பேணாது இரவின்‌ வழ்திவள்‌ 

பெொழிகீளர்‌ ஆகம்‌ புல்லத்‌ தோளசேர்ட 

அழறுகரழ்‌ பழவலை அளவு இல மொம்த்தலின்‌ 


கண்‌ கோலாக நோக்கி... 


NNN NOS oO சச 


172 


சரந்த கஞெகிழி காட்டி 
சங்கு தயினவால்‌ என்றிசின்‌ பானே” முற்‌: 58) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌ ஆண்மகன்‌ இரவில்‌ வந்து பெண்ணின்‌ மார்பினைக்‌ 
கூடி மகிழ்ந்தான்‌. இதனால்‌ அவளது தோளில்‌ புதுமணம்‌ கமழ்ந்ததால்‌ வண்டுகள்‌ 
அவளது தோளைச்‌ சுற்றி மொய்த்தன. இதனைக்‌ கண்ட அன்னை வண்டுகள்‌ 
மொய்ப்பதற்கான காரணத்தைக்‌ கேட்டபொழுது, அடுப்பிலிட்ட சந்தன 
விறகினைக்காட்டி, இதன்‌ மணத்தலால்‌ வண்டுகள்‌ அவளது தோளில்‌ மொய்த்ததாக 
அவள்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. இதில்‌ ஆண்‌ தன்‌ மார்பில்‌ சந்தனம்‌ பூசிவந்து 
பெண்ணினை முயங்கியதாகத்‌ தெரிகின்றது. இதனால்‌ அவளது தோளும்‌ 
மணமுண்டாகியதை அறியலாம்‌. 
“வனைந்துவரல்‌ இவமுலை கெொமுங்க, பல்லூம்‌ 
லீளங்கு தொடி முன்கை வனைந்து பழம்‌ சுற்ற, 
நீன்‌ மார்ப அடைதலீன்‌ இனிது ஆஅகின்றே ” (அகம்‌: 58) 
“நுண்கோல்‌ அவீர்தொடி வண்புமழம்‌ சுற்ற 
முயஙகல்‌ இயையாது ஆயீனும்‌, என்றும்‌ ” (அகம்‌: 338) 
எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடல்களில்‌, அழகிய ஒளிவீசுகின்ற தொடியை அணிந்த 
பெண்டிர்‌, ஆடவரைத்‌ தழுவுகையில்‌ தங்களது தொடியணிந்த முன்கையை 
வளைத்துப்‌ புறத்தினைச்‌ சுற்றிக்‌ கொள்ள அவர்கள்‌ முயங்கியதாகக்‌ கூறப்படுவதைக்‌ 


காணலாம்‌. 


பெண்ணொருத்தி தன்‌ முன்னங்கையிலே குற்றமில்லாத வெள்ளியால்‌ 
செய்யப்பட்ட அழகிய வேலைப்பாடு கொண்ட வளையை தன்‌ கையில்‌ செறிவுப்பட்ட 
அணிந்து கொண்டாள்‌. அத்தகையவள்‌ தனக்குரியவனின்‌ மேனியைத்‌ 
தொடியினால்‌ வடுக்கொள்ளும்‌ வகையில்‌ முயங்கியதைக்‌ 'கேரல்வளை செறித்த 
முன்கை..... தொடிகண்‌ வடுகொள முயங்கினன்‌' (அகம்‌: 142) என அகநானூறு 
குறிக்கின்றது. இதைப்போன்றே, கலித்தொகைப்‌ பாடல்களில்‌ தெரி வடுக்‌ காணிய" 
(கலி; 71), தொடி உற்ற வடுக் காட்டி ' (கலி: 78) எனவரும்‌ வரிகளில்‌ புணர்ச்சிக்‌ 
காலத்தில்‌ ஆணின்‌ மேனியில்‌ வடுக்கொள்ளும்படி பெண்‌ முயங்கியதாகக்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. “ கேரல்‌ அமை வீழுத்தொடி வீவங்க வீசீ....... GCDILFT 
வீட முயங்கினள்‌' (அகம்‌: 162). இவ்வரிகளில்‌, ஆணுக்குக்‌ காமநோயைத்‌ 
தந்தவளே, அந்நோயைப்‌ போக்கும்பொருட்டு அழகு வாய்ந்த சிறந்த தொடி 
விளங்கக்‌ கையை வீசி வந்து அவன்‌ வருத்தம்‌ நீங்குமாறு இடைவிடாது தழுவிக்‌ 
கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. * நெடு மென்‌ பணைத்‌ தேரன்‌, குறும்‌ தொடி, 


173 


மகளிர்‌ஆராக்‌ காமம்‌, ஆர்‌ பொழில்‌ பாயல்‌, (ப்ரி: 8) எனவரும்‌ பரிபாடல்‌ வரியில்‌, 
நீண்ட மென்மையான மூங்கிலைப்‌ போன்ற தோளினையும்‌ சிறிய வளையல்களையும்‌ 
உடைய மகளிரது, காம இன்பத்தினை நுகர்வதாக ஆண்‌ குறிப்பிடுகிறான்‌. 
இப்பதிவுகளில்‌ எல்லாம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ 
தோள்களில்‌ துயின்ற தன்மையும்‌, இறுக்கத்‌ தழுவிக்கொள்வதினால்‌ வளை, தொடி 
இவற்றின்மூலம்‌ மேனியில்‌ ஏற்படும்‌ வடுக்கள்‌ இன்பத்தை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ அமைந்திருப்பதையும்‌ காணமுடிகின்றது. 
4: 3: தோள்‌ - பிரிவுக்காலம்‌ 
பிரிவுக்காலத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவர்க்கு இடையே ஏற்படும்‌ 
துன்பங்களைச்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ உணர்வு பூர்வமாகப்‌ பலநிலைகளில்‌ 
எடுத்துரைப்பதைக்‌ காணலாம்‌. அவ்வகையில்‌ பெண்ணின்‌ உடல்பகுதியான தோள்‌ 
பிரிவுக்காலத்தில்‌ முக்கியப்‌ பங்கினை வகிக்கின்றது எனலாம்‌. தனக்குரியவன்‌ 
பிரிந்த நிலையில்‌ பெண்ணின்‌ மேனி வாட்டமுற்று, மெலிவு ஏற்படும்‌. இத்தன்மையை 
வளை, தொடி நெகிழ்தலின்‌ வழி அப்பெண்‌ துன்பநிலையில்‌ இருப்பதை 
மறைப்பொருளாகச்‌ சுட்டுவதன்மூலம்‌ அறியலாம்‌. 
“எழுதமு மதியம்‌ கடற்‌ கண்டராங்கு 
தழுகு வெளளமுலிீ ஒஙகுமலை நாடன்‌ 
குரயீறு அனையன்‌ - தோழி 
றெழுக்‌சி அனையென்‌ பெழும்பணைத்‌ தோளை ” (குறு: 319) 
இப்பாடலில்‌, நெருஞ்சி மலர்‌ ஞாயிற்றையே நோக்கி நிற்கும்‌ இயல்புடையது. 
அதுபோலப்‌ பெண்ணின்‌ தோள்கள்‌ தனக்குரியவனின்‌ வரவை எதிர்நோக்கி 
நிற்பதாகக்‌ கூறப்படுகின்றது. மேலும்‌, மூங்கிலைப்‌ போலப்‌ பருத்த அழகிய தோள்கள்‌, 
அவன்‌ பிரிவால்‌ நெருஞ்சி மலரின்‌ நிறத்தை ஒத்தது போலக்‌ காட்சியளிப்பதாகக்‌ 
கூறுவதின்மூலம்‌ அவளது தோள்கள்‌ பசலை பூத்த நிலையை மறைமுகமாகக்‌ 
கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
உப்பு மிகுந்தளவில்‌ இருந்தாலும்‌ மழைநீர்பட்டவுடன்‌ அத்துணையும்‌ விரைவில்‌ 
உருகியதைப்‌ போல்‌, ஆணைப் பிரிந்த, பெண்ணின்‌ பெரிய தோள்களில்‌ செறிக்கப்பட்ட 
வளைகள்‌ நெகிழ்ந்த நிலையை 'நெடுவெள்‌ உர்பின்‌ நிரம்பாக்‌ குப்பை/ 
பெரும்பெயற்கு உருகியாங்கு/திருறழ்திழை நெகிழ்ந்த தடமென்‌ தோளை: (அகம்‌: 
206) எனவரும்‌ வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. “பெண்ணின்‌ தோளை ஆண்‌ 


கூடியதனால்‌ மாட்சிமைப்பட்ட அழகினை அடைந்ததாகவும்‌ அவன்‌ பிரிந்தாள்‌ 


174 


சோர்வுற்று மெலிந்ததாகவும்‌ கூறப்படுகின்றது” (குறு:299). பிரிவில்‌ பெண்ணின்‌ 
மெல்லிய தோள்களின்‌ அழகு கெடும்படி பசலை பாய்ந்தது பீர்க்கமலரின்‌ நிறத்தை 
ஒத்துக்‌ காணப்பட்டது (ங்‌: 452) எனப்‌ பிரிவில்‌ மெலிந்த பெண்ணின்‌ தோள்களுக்குப்‌ 
பலவிதமான உவமைகள்‌ கூறியிருப்பதை அறியமுடிகின்றது. 


“பெருங்‌ கடற்கரையது சிறு வெண்‌ காக்கை 

இருங்‌ கழித்‌ துவலை ஒலியின்‌ துஞ்சும்‌ 

துறைவன்‌ துறந்தென, துறந்து என்‌ 

இறை ஏர்‌ முன்‌ கை நீங்கிய, வளையே” (ஜங்‌: 163) 

இப்பாடலில்‌, ஆண்‌, பெண்ணைவிட்டுப்‌ பிரிந்து சென்றான்‌. அப்பொழுதே 

அவளது முன்‌ கையில்‌ அணிந்த அழகியவளைகள்‌ கழன்றோடியதாகச்‌ 
சொல்லப்படுகின்றது. இதன்வழி அவனைப்‌ பிரிந்து ஒருபொழுதும்‌ அவளால்‌ 
இருக்கமுடியாத நிலையைக்‌ குறிப்பிடுகின்றது. இதைப்போன்று குறுந்தொகைப்‌ 
பாடலொன்று அமைந்துள்ளது. பெண்டிரின்‌ தோளில்‌ இறுகச்‌ செறிந்த வளைகள்‌ 
நெகிழும்படி அவளது தோள்கள்‌ மெலிந்த நிலையை எடுத்துரைக்கின்றது 
(குறு:190). நாள்தோறும்‌ பெண்ணினுடைய தோள்களை முயங்கியவன்‌ பிரிந்து 
சென்றதினால்‌, அவளது தோள்கள்‌ பழைய அழகினை ஒழிந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதனைத்‌ தொடி முன்பு நிலைத்திருந்த இடத்தினின்று கழன்று 
வீழ்ந்தது எனப்‌ புலப்படுத்துவதைக்‌ காணலாம்‌ (நற்‌: 332). வளைகள்‌ 
நெகிழ்ந்துவீழும்‌ காட்சியானது பூக்கள்‌ உதிர்ந்து வீழ்வதுபோல்‌ இருப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. சில்‌ வனை செொரரீந்த மெல்லிறை முன்கைபூவீ கொடியின்‌ 
புல்லெனப்‌ போகி' (அகம்‌: 19) எனவரும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌, காதலனைப்‌ 
பிரிந்ததால்‌ காதலியின்‌ முன்னங்கையில்‌ அணியப்பெற்ற வளையல்கள்‌ 
கழன்றொழிந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. இக்காட்சி பூக்கள்‌ உதிர்ந்தொழிந்த 
பூங்கொடி போன்று பொலிவிழந்து அப்பெண்‌ காணப்பட்ட தன்மையை 
விளக்குகின்றது. 

“கரர்எதிர்‌ தண்புனம்‌ காணீன்‌, கைவளை, 

நீந்திகம்‌ சிலம்பின்‌ ஓராங்கு வீரீந்த 

வெண்கூதாளத்து அம்தாம்பு புதுமலர்‌ 

ஜூ்கழல்பு உகுவ போல்‌, 


சேரர்குவ அல்ல என்பர்கொல்‌ - நமரே ”.(குறு: 282) 
இப்பாடலில்‌, கார்ப்பருவம்‌ வந்தவுடன்‌ வருவதாகக்‌ கூறிச்‌ சென்றவன்‌ 


அக்காலத்தில்‌ வரவில்லை. இதனால்‌ பெண்ணின்‌ தோள்கள்‌ மெலிந்து வளைகள்‌ 


175 


நெகிழ்ந்தன. இதனை வெள்ளிய கூதாளத்தின்‌ உள்ளே துளையையுடைய அழகிய 
புதிய மலர்கள்‌, காம்புகளிலிருந்து கழன்று உதிர்வன போல்‌ கைவளைகள்‌ கழன்று 


வீழ்ந்தன என்பதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. 


பிரிவில்‌, பெண்ணின்‌ உள்ளத்தின்‌ அயர்ச்சி பிறருக்குப்‌ புலனாகுமாறு, 
அவளது தோள்களில்‌ செறிக்கப்பட்ட வளைகள்‌ நெகிழ்ந்தமையால்‌ அவளது 
காமநோய்‌ வெளிப்பட்டது. இதனை அன்னை அறிய நேர்ந்தால்‌, தான்‌ இறவாது 
உயிருடன்‌ இருத்தல்‌ கூடுமோ ? என வருத்தமுற்ற தன்மையைக்‌ காணலாம்‌ (குறு: 
316). மற்றொரு பாடலில்‌, வளையல்கள்‌ நெகிழும்படி உடல்மெலிந்து, ஆனால்‌ 
தன்னுயிர்‌ பிரியாது தான்‌ உயிருடன்‌ இருக்கின்றேனே எனப்‌ பெண்‌ புலம்பிய 
நிலையும்‌ காணமுடிகின்றது (குறு: 125). காமநோயைத்‌ தந்தவனே அந்நோய்க்கு 
மருந்தாக அமைகிறான்‌ என்பது, 
“வளர்பீழறை போல வழிவழிப்‌ பெழுகி, 
இழைவளை நெகிழ்த்த எவ்வ நேோயெொடு 
குழை பீசைழ்‌ தனையேம்‌ ஆகிச்‌ சா அம்‌” (குறு: 289) 
என இப்பாடல்‌ வெளிப்படுத்துகின்றது. இதில்‌ வளர்கின்ற பிறையைப்‌ போல 
வழிவழியே பெருக்கிய நோய்‌, என்‌ தோளில்‌ அணிந்த வளை நெகிழ்வதற்குக்‌ 
காரணமாயிற்று பிரிவுத்‌ துன்பம்‌. இந்நோயினால்‌ எனது உடல்மெலிவுற்றது. 
இதனைத்‌ தீர்ப்பதற்கு ஒரே மருந்து காதலனிடத்து முயக்கத்தைப்‌ பெற்றால்தான்‌ 
மறையும்‌ எனக்‌ காதலி கூறுவதைக்‌ காணலாம்‌. 
பிரிவுக்காலத்தில்‌ பெண்ணின்‌ தோள்கள்‌ அழகினை இழந்ததாகவும்‌ தொடி 
நெகிழ்ந்ததாகவும்‌ பலபாடல்களில்‌ பதிவாகியிருப்பதை அறியலாம்‌. ஆனால்‌ 
ஐங்குறுநூற்றுப்‌ பாடலொன்றில்‌ வினையுடிந்து மீண்டுவரும்‌ ஆடவரைக்‌ கண்டவுடன்‌ 
பெண்டிரின்‌ நிலையை அழகுபட எடுத்துரைப்பதைக்‌ காணலாம்‌. 
“மதோளவ்கவீன்‌ எய்தின தொழி நிலை நின்றன 
நீன்வரி நெடுங்கண்‌ வாவ்‌ வனப்பு உற்றன 
ஏந்துகேோட்டு பரனை வேற்து தொழில்‌ வீட்டென, 
விரை செலல்‌ நெடுந்தேர்‌ கடைஇ, 
வரையக நூடன்‌ வந்த மரறே ” (௩: 498) 
இப்பாடலில்‌, வினை காரணமாகப்‌ பிரிந்து சென்றவன்‌ மீண்டு வருவதை 
அறிந்தவள்‌ அதுவரை பிரிவின்‌ துயரில்‌ இழந்த அவளது தோளின்‌ அழகைத்‌ 
திரும்பப்‌ பெற்றதாகவும்‌ , தொடி நெகிழாது நிலைப்பெற்றதாகவும்‌ கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. 


176 


மேற்குறிப்பிட்ட பாடல்களை உற்றுநோக்கினால்‌, ஆணைப்‌ பிரிந்த 
அடுத்தநொடியே பெண்ணின்‌ தோள்கள்‌ மெலிவடைதல்‌, இதன்காரணமாக வளை, 
தொடி, நெகிழ்தல்‌ நிகழ்கின்றது. அதைப்போல்‌ பிரிந்தவன்‌ மீண்டு வருவதைக்‌ 
கண்டவுடனே அப்பெண்டிர்‌ பிரிவில்‌ அழகிழந்த அவளது மேனி உடனே புதுப்பொலிவு 
பெற்றதாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 


பிரிவின்‌ துயரம்‌ பெண்ணை மட்டும்‌ ஆட்கொள்ளவில்லை. அது ஆணின்‌ 
மனத்தையும்‌ துன்புறுத்தியதாகவும்‌ கூறப்படுகின்றது. வினைமுற்றி மீண்டும்‌ வரும்‌ 
ஆணின்‌ நெஞ்சம்‌ அவனுக்கு முன்னதாகச்‌ சென்று தனக்குரியவளின்‌ 
தொடியணிந்த கை பொருந்தத்‌ தழுவியதாக நினைத்து இன்புறும்‌ தன்மையைக்‌ 
காணலாம்‌ (அகம்‌:9). பிரிவுக்‌ காலத்தில்‌ காதலன்‌, தன்‌ காதலியை நினைத்தவனுக்குக்‌ 
கனவு தோன்றுகின்றது. அதில்‌ வளையல்‌ செறிந்த அவளது கையினைத்‌ 
தழுவுவதுபோல்‌ கனவு கண்ட நிலை எடுத்துரைக்கப்படுகின்றது (அகம்‌: 39). காதலி 
பிரிவின்‌ வருத்தத்தைப்‌ போக்கும்பொருட்டுக்‌ காதலன்‌ விரைந்துவந்து அவளுடைய 
துன்பத்துயரை நீக்கியதாகவும்‌ (ஐங்‌: 422), அத்தோளின்‌ பழைய அழகு மீண்டும்‌ 
வந்தெய்தும்படி அவளைத்‌ தழுவிக்‌ கொள்ளத்‌ தேரை விரைந்து செலுத்தியதாகவும்‌ 
கூறப்படுகின்றது (ஐங்‌:485). பொருள்‌ ஈட்டும்‌ நோக்கோடு காதலியை விட்டுச்‌ 
சென்றால்‌ அவளது தோள்‌ மெலிவடைந்து வளை நெகிழும்‌. அதனால்‌ செலவினைத்‌ 
தவிர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது (கலி: 10) 


இப்பதிவுகளில்‌ எல்லாம்‌ ஆராய்ந்து நோக்கினால்‌ புலப்படுவது தோளில்‌ 
அணியப்படும்‌ வளை, தொடி அணிகலன்கள்‌ காமத்தின்‌ வெளிப்பாடாக 
அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. கூந்தல்‌ கெய்து, குறும்‌ தொடி நீக்கி' (புறம்‌: 250), 
தொழி கழி மகளீரின்‌ தொல்கவீன்வாடி (றும்‌: 238) எனும்‌ புறநானூற்றுப்‌ பாடல்களில்‌ 
கைம்மை நோன்பினை மேற்கொள்ளும்‌ மகளிர்‌ தங்களது வளை, தொடிகளைக்‌ 
நீக்கியதாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. ஏனெனில்‌ கவர்தலின்‌ ஊடாகவும்‌ 
அழகியல்‌ நோக்கிலும்‌ அணியப்படும்‌ இத்தகைய அணிகலன்களைக்‌ கைம்பெண்டிர்‌ 


துறந்தனர்‌ என்பதைக்‌ காணலாம்‌. 
4: 5:0 மார்பு / மார்பகம்‌ 


சங்க இலக்கியத்தில்‌, இனக்கவர்தலின்‌ ஊடாகவும்‌ புணர்வுக்குரிய 


அடையாளமாகவும்‌ மணமிகுந்த பொருட்களை ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரும்‌ 


177 


பயன்படுத்திய தன்மையைப்‌ பல பாடல்களில்‌ காணமுடிகின்றது. அவ்வகையில்‌ ஆடவர்‌ 
தங்கள்‌ மார்புப்பகுதியில்‌ வண்டுகள்‌ மொய்க்கும்‌ வகையில்‌ மணமிகுந்த சந்தனச்‌ 
சாந்தினைப்‌ பூசிக்‌ கொண்டதை ஆரம்‌ நூழூம்‌ மார்ரீனன்‌' (குறு. 161198), சர்துபுலர்‌ 
அகலம்‌” (அகம்‌: 224), மலைச்செரு சாந்தின்‌ ஆர மார்‌சனன்‌' (குனு: 32] கதேம்கமழ்‌ 
அகலத்துப்‌ புலர்ந்த சரந்தின்‌ (அகம்‌: 36) , ஆரம்‌ நீவிய அணி கிவர்‌ ஆகம்‌/சாரல்‌ நீன்‌ 
இடைச்‌ சால வண்டு ஆர்ப்ப; (ற்‌: 344) ஆகிய வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ 


காணலாம்‌. 


திண்காம்‌ ஆரம்‌ நீவி, கதீர்வீடும்‌/ஒண்காழ்‌ ஆரம்‌ கவைழஇய மார்பின்‌” (மது: 
715-716) எனவரும்‌ மதுரைக்காஞ்சி வரிகளில்‌ ஆணின்‌ மார்பைக்‌ குறிப்பிடுகையில்‌, 
திண்ணிய வயிரம்‌ பாய்ந்த சந்தனத்தைப்‌ பூசிக்‌ கொண்டதாகவும்‌ முத்துமாலை 
அணிந்து கொண்டதாகவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. சந்தனம்‌ பூசப்பெற்ற ஆணின்‌ 
மார்பு அழகினைக்‌ கண்டவள்‌, அதனால்‌ பெரிதும்‌ துன்புற்றதாகக்‌ கூறப்படுகின்றது 
(அகம்‌: 388). சரற்துபுலர்‌ அகலம்‌/உவளின்‌, உவ்நேரய்‌ மல்கும்‌/ புல்லின்‌, மாய்வது 
எவன்கொல்‌” (குறு: 150) எனும்‌ வரிகளில்‌, சாந்து பூசப்பட்ட மார்பினை 
நினைத்தாலே உள்ளத்தின்கண்‌ காமநோய்‌ பெருகுவதாகப்‌ பெண்ணொருத்தி 
கூறுகிறாள்‌. பெண்ணை முயங்கும்பொருட்டு ஆரம்‌ கமழும்‌ மார்பினை 'உடையவன்‌ 
வந்ததாகக்‌ கூறப்படுகின்றது (நற்‌. 168). அருவியில்‌ நீராடிய ஆண்‌, பெண்‌ 
இருபாலரும்‌ அங்கு விளைந்த சந்தனத்தின்‌ குழம்பினை வண்டுகள்‌ மொய்க்குமாறு 
பூசி மகிழ்ந்ததாக நற்றிணை கூறுகின்றது (நற்‌. 259). 
“அரையுற்று அமைந்த ஆரம்‌ நீவீ, 
புட்‌ பூண்ட C51 மார ஸனை, 
நல்லகம்‌ வடுக்கொள முயங்கி நீ வந்து” (அகம்‌ 100) 
இப்பாடலில்‌, சந்தனத்துடன்‌ பிற நறுமணப்பொருட்களுடன்‌ சேர்த்து 
அரைக்கப்‌ பெற்ற சாந்தினை மார்பிலே பூசியவனும்‌, அழகிய மலர்மாலையைச்‌ 
சூடிக்‌ கொண்டவனும்‌ பெண்ணின்‌ நல்ல மார்பகம்‌ வடுக்கொள்ளுமாறு முயங்கிச்‌ 
சென்ற நிலையைக்‌ காணலாம்‌. இப்பதிவுகளில்‌ எல்லாம்‌, மணமிகுந்த சந்தனம்‌ 
புணர்ச்சியை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ பயன்படுத்தப்பட்ட நிலையை 
உணரலாம்‌. 
4: 9:1 மார்பு - புணர்ச்சிக்காலம்‌ 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ கூடி முயங்கியதால்‌, பெண்ணின்‌ 
கூந்தலின்‌ மணம்‌ அவனது மார்பில்‌ கமழும்‌ தன்மையைச்‌ சரந்தம்‌ நறும்‌ நறியோவள்‌/ 


178 


கூற்தல்‌ நாறும்‌ நின்‌ மார்பே (ஐம்‌:240) எனும்‌ ஐங்குறுநூற்று வரிகள்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. பெண்ணின்‌ முயக்கத்தால்‌ ஆணின்‌ மார்பில்‌ பூசிய சாந்தம்‌ 
சிதைந்ததாகக்‌ கூறப்படுகின்றது (குலி. 73). தண்கமழ்‌ சரந்தம்‌ நுண்துகவ்‌ அணீய/ 
வென்றிகொன்‌ உவகையொடு புகுதல்‌ வேண்டின்‌ (அகம்‌: 354). போரிலே 
விழுப்புண்பட்ட ஆண்மகன்‌, தனக்குரியவளை அடையும்‌ வேட்கையோடு, அழகிய 
மாலையை அணிந்தும்‌, மார்பிலே குளிர்ந்த சந்தனத்தைப்‌ பூசிய வண்ணத்தோடும்‌ 
வெற்றிக்‌ களிப்புத்‌ தோன்ற இல்லத்திற்கு வருவான்‌ எனப்‌ பெண்ணை ஆற்றுவிப்பதாக 
அமைந்துள்ளது. இதில்‌ மணம்கமமழும்‌ தார்‌ மாலை மற்றும்‌ சந்தனம்‌ ஆகியன அகத்தை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ குறியீடாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
மார்பின்‌ குறும்‌ பெழிக்‌ கொண்ட சரற்தமொடு/ றும்‌ தண்ணியன்‌ கொல்‌ 

(முற்‌: 394) எனும்‌ வரிகளில்‌ வினைமுடித்து மீண்டுவரும்‌ ஆண்மகன்‌, புணர்வினை 
உணர்த்தும்‌ வகையில்‌ குளிர்ச்சிப்‌ பொருந்திய சந்தனத்தை மார்பில்‌ பூசிக்கொண்டு, 
தன்னிடத்து வருவான்‌ எனப்‌ பிரிவினை ஆற்றாத பெண்ணொருத்தி கூறுகிறாள்‌. 
ஆனால்‌ இதில்‌ “சாந்தமொடு நறுந்தண்ணியன்‌” எனக்‌ குறிப்பதன்மூலம்‌ மார்பில்‌ பூசிய 
சந்தனத்தின்‌ ஈரத்தன்மைப்‌ புலராத நிலையைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. சந்தனம்‌ 
பூசியவுடன்‌ சிறிது நேரத்திற்குப்பின்‌ புலர்ந்துவிடும்‌ தன்மையுடையது. எனவே 
புணர்வினை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ அந்நேரத்தில்‌ பூசப்பட்ட நறுமணம்கமழும்‌ 
சந்தனத்தை மார்பில்‌ உடையவனாக வருவான்‌ எனச்‌ சுட்டியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
மார்பில்‌ பூசப்பட்ட சந்தனம்‌ புலர்த்தல்‌, அவை சிதைத்தல்‌ ஆகியன புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ 
நிகழ்வதாகக்‌ குறிக்கப்படுகின்றது. 

“பூறறு செவ்வாய்‌ சிதைத்த சரழ்தமொடு 

காமர்‌ நெஞ்சம்‌ துரப்ப, மரம்‌ தன்‌ 

முயஙகல்‌ வீருப்பொடு குறுகினேமாக ” (Dh: 250) 

இவ்வரிகளில்‌, பெண்ணின்‌ ஊடலைத்‌ தீர்க்க விரும்பி ஆண்‌, தெருவில்‌ தேரை 

இழுத்து நடைபயின்ற புதல்வனை எடுத்து மார்போடு அணைத்த போது, 
அச்சிறுவனின்‌ வாயில்‌ உமிழ்நீர்‌ ஒழுகுதலால்‌ அவன்‌ மார்பில்‌ பூசியிருந்த சந்தனம்‌ 
சிதைந்தது. இவனது மார்பிலுள்ள சந்தனம்‌ சிதைந்தததைக்‌ கண்டவள்‌, அதற்குக்‌ 
காரணம்‌ புதல்வன்‌ என அறியாது, வேறொரு பெண்ணொருத்தி முயங்கியதால்‌ 
சிதைந்தாகக்‌ கருதி மீண்டும்‌ ஊடல்‌ கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ 
பெண்ணை முயங்கும்‌ பொருட்டு ஆண்‌ தனது மார்பிலே சந்தனம்‌ பூசிக்‌ கொண்ட 
தன்மையையும்‌ பெண்ணை முயங்கினால்‌ மார்பின்‌ சந்தனம்‌ சிதைவுறுவதையும்‌ 


தெளிவுபட எடுத்துரைப்பதை உணரலாம்‌. 


179 


“மரரீப்‌ பீத்திகத்து ஈர்‌ இதழ்‌ அலரி 

றுண்ணீதின்‌ கூட்டி! படுயரண்‌ ரம்‌ 

தண்ணீிது கமழும்நிீன்‌ மார்ப; ஒழுழான்‌ 

அடைய முமங௩ கேம்‌ தயமின்‌, உரமும்‌ 

வீழல்‌இழை நெகீழச்‌ சாஅய்தும்‌, அதுவே 

அன்னை அழியினும்‌ அறிக, (அகம்‌: 218) 

இப்பாடலில்‌, ஆணுடைய சந்தன மணங்கமழ்கின்ற மார்பை, ஒருநாள்‌ 

ஒருபொழுது தழுவாது இருந்தாலும்‌ தனது அணிகள்‌ நெகிழ்ந்து உடல்‌ தானே 
மெலிவடைவதாகப்‌ பெண்ணொருத்தி தன்‌ ஆற்றாமையைப்‌ புலப்படுத்துகிறாள்‌. 
இதில்‌ அப்பெண்மகள்‌ மணம்கமழ்கின்ற மார்பினை முயங்கலை இன்பமாகக்‌ கருதிய 
தன்மையைப்‌ புலப்படுத்துகின்றது. இத்தகைய ஆடவரின்‌ மார்பு அமிழ்தம்‌ போன்றது 
எனப்‌ பெண்ணொருத்தி கூறுகிறாள்‌. 

“அமிழ்துத்து அன்ன கமழ்தரர்‌ மாரன்‌ 

வண்டு இடைப்‌ படாத மயக்கும்‌, 

துண்டாக்‌ கரதலும்‌, தலைநாள்‌ போன்மே ” (அகம்‌: 332) 
எனும்வரிகளில்‌ அமிழ்தம்‌ போன்ற ஆணின்‌ மார்பிலே இடைவிடாது முயங்கியதால்‌ அவன்‌ 
அணிந்திருந்த மணமுடைய தாரிலுள்ள வண்டுகள்‌ எல்லாம்‌ நீங்கின. இத்தகைய 
இடைவிடாது செறிந்த முயக்கத்தைப்‌ பெற்றவள்‌, இவ்வின்பம்‌ முதல்நாளில்‌ (புணர்ச்சி) 
பெற்ற இன்பம்போல்‌ அமைந்திருப்பதாகக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 

இப்பாடல்களில்‌ எல்லாம்‌ புணர்வினை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ ஆடவர்‌ 

மார்பில்‌ சந்தனத்தைப்‌ பூசியதாகவும்‌ அவனது மார்பின்‌ முயங்குதலைப்‌ பெண்டிர்‌ 
விரும்பியதாகவும்‌ பதிவு செய்யப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதன்வழி 
இனக்கவர்தலுக்கு நறுமணப்‌ பொருட்கள்‌ அடிப்படையாக அமைந்திருக்கும்‌ 


நிலையை உணரமுடிகின்றது. (பார்க்க: பின்னிணைப்பு: 9) 


4 : 9:2 மார்பகம்‌ (பெண்‌) - அக வெளிப்பாடு 

மகளிர்‌ மார்பகங்களுக்குக்‌ ௫கில்‌/முலை) கோங்கம்‌, தாமரை ஆகிய மலரின்‌ 
முகைகளை உவமைகளாகக்‌ கூறுவர்‌. இதனைக்‌ 'கேோரங்குமுகைத்‌ தன்ன 
குவீமுலை அகத்து” (அகம்‌: 240), 'கேரங்கின்‌ முதிரா இவமுகை யெொரப்ட 
எதிரிய/தொய்மில்‌ பொறித்த வனமுலை' (கலி: 117, வமழுமுலை அன்ன வண்‌ 
முகையுடைற்துதிமுமுகம்‌ அவிழ்ந்த தெய்வத்‌ தாமரை (சீறு: 72) எனும்‌ பாடல்‌ 
வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. இதைப்போன்றே பெண்டிரின்‌ அழகிய 


180 


முலைப்பகுதியைக்‌ குறிப்பிடுகையில்‌ சுணங்கு (தேமல்‌) படர்ந்திருக்கும்‌ தன்மையை 
முதன்மைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. மகளிர்‌ பரந்த சுணங்கினை 
உடையவர்‌ (நெடு:148), சுணங்கு தோற்றிய இளமுலையர்‌ (மது:416) என்றும்‌, இது 
பொறிகள்‌ போல்‌ படர்ந்திருப்பதாகவும்‌ (அகம்‌: 239) அழகுவுடையதாகவும்‌ 
(அகம்‌:150) கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இச்சுணங்கினைப்‌ பொன்னின்‌ 
நிறத்திற்கும்‌ வேங்கை, ஞாழல்‌ ஆகிய மலர்களின்‌ நிறத்திற்கும்‌ உவமையாகக்‌ 
கூறப்படுகின்றன. * பொன்‌ பொதிற்தன்ன சுணங்கின்‌” (நற்‌: 26) எனும்‌, நற்றிணை 
வரியில்‌, பொன்னைப்‌ பொதிந்து வைத்தாற்‌ போன்ற சுணங்கினை உடையவள்‌ 
எனக்‌ குறிக்கின்றது. பெண்‌ வேங்கையின்‌ புதுமலரையொப்பச்‌ சுணங்கணிந்த நல்ல 
மார்பின்கண்‌ எழுந்த வனமுலை கொண்டவள்‌ (அகம்‌:319) எனவும்‌, அவள்‌ மார்பில்‌ 
படர்ந்த தேமல்‌ வேங்கைப்‌ பூவின்‌ நிறத்தை வென்ற சுணங்கியை உடையவள்‌ 
(ஐங்‌:324) எனவும்‌ ஞாழற்‌ பூவினைப்‌ போன்ற சுணங்கு படர்ந்த இளமுலையினள்‌ 
(ஐங்‌:149) எனவும்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, பெண்ணின்‌ அழகிய மார்பகம்‌ 
யானையின்‌ மருப்பிற்கு உவமையாகக்‌ கூறப்படுகின்றது. 
“பெழுங்கதவு பொருத மானை மருப்பின்‌ 
இமும்புசெய்‌ தொடி யின்‌ ஏர ஆகீ, 
மாக்கண்‌ அடை மார்பகம்‌ பொருந்தி 
முயஙகல்‌ வீடானுல்‌ இவையென மடக 
யானம்‌ என்னவும்‌ ஒல்லரர்‌ தூாமற்று 
இவை பாராட்டிய பமுவமும்‌ உளவே ” (அகம்‌: 26) 
இவ்வரிகள்‌, வலிமைப்‌ பொருந்திய பெரிய கதவுகளை யானை தன்‌ மருப்பினால்‌ 
குத்தும்‌, அத்தகைய மருப்பின்‌ முனையில்‌ பூண்‌ அணிவிக்கப்பட்டிருக்கும்‌. 
அதைப்போன்று பெண்‌ தனது மார்பகங்கள்‌ தன்னைக்‌ குத்துவதுபோலும்‌, அவளது 
முலையின்‌ கருமையான புள்ளிகள்‌ மருப்பில்‌ செருகிய இரும்புப்‌ பூண்‌ 
போன்றிருப்பதாகவும்‌ கூறப்படுகின்றது. இத்தகைய பெண்ணின்‌ மார்பகங்களை ஆண்‌ 
இடைவிடாது முயங்கியதாகக்‌ கூறப்படுகின்றது. 
“கோங்குமுகைத்‌ தன்ன குவீமுலை ஆகத்து, 
இன்துயில்‌ அமர்ந்தன்ன ஆயின்‌............ " (அகம்‌: 240) 
இப்பாடலில்‌, பெண்ணின்‌ கோங்கு அரும்பினால்‌ போன்ற குவிந்த முலையை 
உடைய மார்பகத்தே இனிய துயிலை ஆண்‌ விரும்பியதாகக்‌ கூறப்படுகின்றது. 
கோங்கின்‌ முகையை ஒத்த பெண்ணின்‌ இளமுலைகள்‌ கண்டவருடைய உயிரை 


வாங்கிக்‌ கொள்ளும்‌ தன்மையுடையதாகக்‌ கூறப்படுகின்றது. (கலி: 56) காமநோயைத்‌ 


181 


தணிக்கப்‌ பெண்ணின்‌ முலைகளே சிறந்தது என்பதை வெய்ய உயிர்க்கும்‌ நேரய்‌ 
தணிய/செய்யோன்‌ இவழமுலைம்‌ படீஇயர்‌, என்‌ கண்ணே (ஐங்‌:450) எனும்‌ 
ஐங்குறுநூற்று வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. காமநோய்‌ மட்டுமின்றி 
ஏறுகள்‌ குத்தியதினால்‌ உண்டான புண்களைப்‌ பெண்கள்‌ தங்கள்‌ முலையின்‌ 
புண்கள்மீது அழுத்தி அம்முலைச்சூட்டிலே ஆற்றிய தன்மையை “ முயங்கிப்‌ 
பொதிவேம்‌ முயங்கிப்‌ பொதிவேம்‌/முலைவேதின்‌ ஒற்றி, முயங்கிப்‌ பொதிவேம்‌/ 
கொலை எழு சாடிய புண்ணை (கலி: 106) எனவரும்‌ கலித்தொகை வரிகள்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. 

“மமுழ்து எனின்‌ மருந்தே, வைப்பு எனின்‌ வைப்பே 

அமும்பிய்‌ சுணங்கின்‌ அம்பகட்டுஇளமுலை, 

பெருந்தோள்‌ நுணுகீய றுசுப்பீன்‌ 

கல்கெழு கானவர்‌ நல்குறு மகளை ” (குறும்‌:77 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌, ஆணுக்குப்‌ பிணி நீங்க மருந்தாகவும்‌, வறுமை 
நீங்கும்‌ செல்வமாகவும்‌ பெண்ணின்‌ முலை, தோள்‌, நுசுப்பு ஆகிய உறுப்புகளில்‌ 
இன்பம்‌ நிறைந்திருப்பதாகக்‌ கருதப்படுகின்றது. 

இதைப்போன்றே, பெண்ணின்‌ கண்‌, முலை, தோள்கள்‌ ஆகிய உறுப்புகள்‌ 

ஆணின்‌ மனத்தை வருத்தியதாகக்‌ கூறப்படுகின்றது. அவனை வருத்தாத 
வகையில்‌, அவள்‌ கண்களை மூடிக்கொண்டாள்‌. ஆனால்‌, கண்களைவிட 
அவளது முலையும்‌ தோளும்மிகுந்த வருத்தத்தைத்‌ தருவதாக உணர்ந்தான்‌. 
இவள்‌ கண்களை மட்டும்‌ மறைப்பதால்‌ மட்டும்‌, நான்‌ இவளது பிடியில்‌ இருந்து 
தப்பமுடியாத நிலையை கண்ணீனும்‌ கதவ, நின்‌ முலையேோ/முலையினும்‌ கதவ, 
நீன்‌ தடமென்‌ தோளை (ஓங்‌:361) எனும்‌ ஐஜங்குறுநூற்றுப்‌ பாடல்வரிகள்‌ இதனை 
விளக்குவதைக்‌ காணலாம்‌. 

“நறு! காழ்‌ ஜரமெொடு மிடைந்து மார்பல்‌ 

குறும்‌ பெழிக்‌ கொண்ட கெரம்மை அம்‌ புகர்ப்பின்‌ 

கருங்கண்‌ வெம்முலை கெமுங்கப்‌ புல்லிக்‌ 

கழிவதாக, .......... ஸை ” முற்‌: 314) 

மேற்கண்ட நற்றிணைப்‌ பாடலில்‌, நறுமணம்‌ கமழும்‌ சந்தனத்தைப்‌ பூசிய 

ஆணின்‌ மார்பில்‌, குறுகிய கருமையான புள்ளிகளைக்‌ கொண்ட பெண்ணின்‌ 
முலையிடத்து நெருக்கமாக அணைத்திருக்கும்‌ அணையில்‌ இனி என்‌ காலம்‌ கழிய 
வேண்டும்‌ என ஆண்‌ கூறுகிறான்‌. இதில்‌ பெண்ணின்‌ முலையிடத்துத்‌ துயில்வதை 
இன்பமாகக்‌ கருதிய தன்மை புலப்படுகின்றது. முற்றிறை மகளிர்‌ முகிழ்முலை 


182 


திளைப்பவும்‌/செஞ்சரந்து சிதைந்த மார்பின்‌' (பட்‌:296) எனும்‌ வரிகளில்‌ மகளிர்‌ 
தங்கள்‌ தாமரை மொட்டுப்‌ போன்ற முலைகளால்‌ ஆணின்‌ மார்பைத்‌ தழுவியதால்‌, 
அவன்‌ பூசிய சிவந்த சந்தனம்‌ சிதைந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. மார்பில்‌ சந்தனம்‌ 
சிதைத்தல்‌ என்பது புணர்ச்சி நிலையை மறைப்பொருளாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
4: 9:3 தொய்யில்‌ (தோள்‌[நகில்‌) 
மகளிர்‌ தங்கள்‌ மார்பிலும்‌ ௫கில்‌/முலை), தோளிலும்‌ சந்தனம்‌, செம்பஞ்சுக்‌ குழம்பு 
ஆகியவற்றால்‌, கரும்பு, கொடி, பூ, இலை, தளிர்‌ ஆகிய கோலங்களைப்‌ புனைந்து 
கொள்ளுவர்‌. இக்கோலத்தை ஆண்களும்‌ தான்‌ விரும்பிய பெண்ணுக்கு அழகுபெறக்‌ 
கோலங்களை வரைதலும்‌ உண்டு. 
“புவளித்‌ தொய்யில்‌, பெழிீபடு சுணங்கின்‌ 
ஒவ்ளிழை மகளீர்‌ உயர்பீறை தொழுகஉூம்‌ 
புல்லென்‌ மாலை... (அகம்‌: 239) 
இப்பாடலில்‌, புள்ளி வடிவினதாக எழுதப்பட்ட தொய்யிலையுடைய 
இளம்பெண்கள்‌ மாலைக்காலத்தில்‌ பிறையை வணங்கி வழிப்பட்ட நிலையைக்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
தொய்யில்‌ பொறித்த சுணங்கு எதீர்‌ இளமுலை” (மது: 416) எனும்‌ மதுரைக்‌ 
காஞ்சியின்‌ வரியில்‌ பெண்ணின்‌ சுணங்கு படர்ந்த இளமுலையில்‌ தொய்யில்‌ 
கோலம்‌ இருப்பதைச்‌ சுட்டுகின்றது. பெண்‌ கரும்பெழுதிய தொய்யிலை உடைய 
பருத்த தோளை உடையவள்‌ (குறு: 384) எனவும்‌, இத்தகைய கரும்பு எழுதப்பட்ட 
பெண்ணின்‌ தோள்கள்‌ ஆணின்‌ மனத்தை வருத்தியதாகவும்‌ (நற்‌: 39), பெண்ணின்‌ 
கரும்பு எழுதப்‌ பெற்ற பெரிய தோளை விட்டுப்பிரிதல்‌ ஆணுக்குத்‌ துன்பத்தை 
அளிப்பதாகவும்‌ (நற்‌: 298) கூறப்படுகின்றது. 
“பல்லீிதம்‌ எதிீர்மலர்‌ கீவளி வேறுபட்ட 
நல்லின வனமுலை அல்லிரயெொடு அட்டம்‌ 
பெழுழ்தோனவ்‌ தொய்மில்‌ வரித்தும்‌ ” (அகம்‌: 389) 
எனும்‌ வரிகளில்‌, பலவகை இதழ்களைக்‌ கொண்ட மலர்களைக்‌ கிள்ளி அவற்றோடு 
அம்மலரின்‌ பூந்தாதுகளைச்‌ சேர்த்து, அதனைத்‌ தான்‌ விரும்பிய பெண்ணின்‌ 
முலைப்பகுதியில்‌ அப்பியதாகவும்‌ அவளது பெருந்தோளில்‌ ஆண்‌, தொய்யில்‌ 
வரைந்ததாகவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இக்கருத்தையொற்றிக்‌ கலித்தொகைப்‌ 
பாடலில்‌, 


ந்‌ WISINL 
ஐய பிதிந்ந்த சுணங்கு அணிீமென்‌ முலைமேல்‌ 


தொய்மில்‌ எழுதுகோ மற்று என்றான்‌ (கலித்‌: 11] 


183 


என்று பதிவு செய்கின்றது. இவ்வரிகள்‌ காதலன்‌ தன்‌ காதலியிடத்துப்‌ 
பிறபெண்கள்‌ உன்னைக்‌ கண்டு வியக்கும்‌ வண்ணம்‌ நான்‌ நினது கொங்கையின்‌ 
மேல்‌ தொய்யில்‌ எழுதவோ எனக்‌ கேட்பதாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
மற்றொருபாடலில்‌, தொய்யில்‌ எழுத நீ அறியாய்‌ என்று கூறியவன்‌, அவள்‌ முன்கையைப்‌ 
பற்றி மூங்கில்‌ போன்ற தோளிலே கரும்பு எழுதித்‌ தொய்யில்‌ செய்தான்‌ எனக்‌ 
கூறப்படுகின்றது (கலி: 76). 
“நெய்தல்‌ நெறிக்கவும்‌ வல்லன்‌ நெடுமென்றேோர்‌ 
பெய்கமும்பு ஈர்க்கவும்‌ வல்லன்‌ இவமுலையமேல்‌ 
தொர்யில்‌ எழுதவும்‌ வல்லன்‌ தன்கையீல்‌ 
சிலை வல்லான்‌ போலும்‌ செறிவீனான்‌ நல்ல 
பல வல்ல தோள்‌ ஆள்பவன்‌ ” (கலித்‌: 143) 
இப்பாடலில்‌, பெண்ணொருத்தி தான்‌ விரும்பிய ஆடவனைக்‌ குறிப்பிடுகையில்‌ 
அவன்‌ என்‌ தோளை ஆள்பவன்‌ எனக்‌ கூறுகிறாள்‌. இதுதவிர, அவனைப்‌ பலநிலையில்‌ 
புகழ்ந்து கூறுகிறாள்‌. நெய்தற்பூவின்‌ புறஇதழை ஒடித்து மாலையாகக்‌ கட்டிச்‌ 
சூட்டுவதில்‌ வல்லவன்‌. நெடிதாகிய மெல்லிய என்‌ தோள்களிலே கரும்பை எழுதவும்‌ 
வல்லவன்‌, இளமுலைமேல்‌ தொய்யில்‌ எழுதவும்‌ வல்லவன்‌. அத்தகையவன்‌ தன்‌ 
கையில்‌ வில்‌ தொழிலை என்றும்‌ கொண்டவன்‌, காமனை ஒத்தவன்‌ என்றும்‌ 
கூறுகிறாள்‌. இதில்‌ பெண்ணின்‌ தோள்‌, முலை ஆகிய பகுதிகளில்‌ தொய்யிற்கோலம்‌ 
ஆண்‌ வரைந்ததாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இப்பதிவுகளின்வழி ஆண்‌, 
பெண்ணுக்குத்‌ தொய்யிற்கோலம்‌ வரைந்த நிலையை அறியமுடிகின்றது. இத்தகைய 
தொய்யில்‌ கோலத்தை ஆண்‌, பெண்ணின்‌ தோளிடத்தும்‌ முலையிடத்தும்‌ 
வரைவதற்கான நோக்கம்‌ புணர்வினை முதன்மைப்‌ படுத்துவதேயாகும்‌. 
“நடாஅுக்‌ கரும்பு அமன்ற தோனாரைக்‌ காணின்‌ 
லீடானல்‌, ஓம்பு என்றார்‌ எமர்‌ 
கடாம்‌, நல்லாரைக்‌ காணின்‌, வீலக்கி, நயற்து அவர்‌ 
பல்லிதம்‌ உண்கண்ணும்‌ தோனாம்‌ புகழ்பாட” (கலி: 112) 
இப்பாடலில்‌, பெண்ணின்‌ வேட்கை உடைய கண்ணால்‌ ஆணின்‌ 
உள்ளத்தை நிலைகுலையச்‌ செய்ததாகவும்‌ அதனால்‌ அவனுக்குக்‌ காம நோயை 
உண்டாக்கியதாகவும்‌ கூறப்படுகின்றது. இக்காமநோயைப்‌ போக்குவதற்கு அவளது 
தோளிலே கரும்பு எழுதப்பட்ட தொய்யிலைக்‌ கண்டால்‌, அவளால்‌ ஏற்பட்ட நோய்‌ 
போகும்‌ எனக்‌ குறிப்பதினால்‌ புணர்வினை மறைமுகமாக அடையாளப்படுத்தி 


இருப்பதை உணரலாம்‌. 


184 


“ஏஎ ! எல்லா! மொழிவது கண்டை; இஃது ஒத்தன்‌; தொய்யில்‌ 
எழுதி இறுத்த பெரும்‌ பொன்‌ படுகம்‌. 

உழுவது உடையமேர, யம்‌? உழுதாய்‌, 

சுமும்பு இமிர்‌ பூங்கோதை அம்‌ றல்லரய்‌? யன்‌ நீன்‌ 

தீமுழ்து இழை மென்தோவ்‌ இழைத்த, மற்ற இஃதே, 

கமும்ப] எல்லம்‌ நீன்‌ உழவு அன்றோ? ஒமு௩ கே 


முற்று எழீல்‌ நீல்‌ மலர்‌ என உற்ற, ” (கலித்‌: 69) 
இவ்வரிகளில்‌ பெண்ணின்‌ தோள்களில்‌ எழுதப்பட்ட கரும்பின்‌ தோற்றத்திற்குப்‌ 
பொலிவிருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. இதற்குக்‌ காரணம்‌, அவளது மார்பினை 
இடையீடின்றி ஆண்‌ புணர்ந்ததனால்‌ கரும்பு எழுதிய தொய்யிற்கோலம்‌ 
பொலிவுற்றதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இதன்வழி புணர்ச்சிக்‌ காலங்களில்‌ 
தொய்யிற்கோலத்தை வரைந்து கொண்ட நிலையை அறியமுடிகின்றது. 
பிரிவினை ஆற்றாதவளைக்‌ கண்ட தோழி அவளுக்கு ஆறுதல்‌ கூறும்பொழுது 
உன்னைப்‌ பிரிந்து சென்றவன்‌ பருவம்‌ கடந்து வாராதிருந்தாலும்‌ உனது கூந்தலில்‌ 
மணக்கும்‌ மலரைச்‌ சூட்டுதல்‌ பொருட்டும்‌ முலையின்‌ பரந்த சுணங்கினிடையே 
தொய்யில்‌ எழுதலை நினைத்து விரைந்து வருவார்‌ என்பதை அணங்குடை 
வனமுலைத்‌ தானும நீன்‌/சுணங்கிடை வரித்தல்‌ தொய்மிலை நினைழ்தே' 
(அகம்‌: 177) எனவரும்‌ அகநானூற்று வரிகள்‌ குறிக்கின்றன. முதிராத கோங்கின்‌ 
இளமுகையை ஒத்தது போன்று பெண்ணின்‌ தொய்யில்‌ எழுதிய வனமுலை 
இருப்பதாக ஆண்‌ கூறுகிறான்‌ (கலி: 117). தொய்யில்‌ எழுதப்பட்ட அழகுடைய 
முலைப்பகுதி பிரிவுக்காலத்தில்‌ அழகிழந்து காணப்படுவதைத்‌ ' தெரய்மில்‌ 
வனமுலை வரிவனப்பு இழப்பப்‌/பயந்துஎழு பமுவரல்‌ தீரற்யழ்தேோரர்க்கு உதவா 
றரந்இல்‌ மார்பே (மற்‌: 223) எனவரும்‌ நற்றிணைப்‌ பாடல்வரிகளில்‌ ஆணின்‌ பிரிவால்‌ 
பெண்ணின்‌ முலையிலே எழுதப்பட்ட தொய்யில்‌ வரிகள்‌ அழகிழந்தன எனக்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. 
“தொய்யில்‌ துறந்தார்‌ அவர்‌ என தம்வயீன்‌ 
நொயார்‌ நுவலும்‌ பழீநீற்ப, அம்மொ 
போயின்று சொல்‌ என்னுயீர்‌” (கலித்‌: 124) 
இப்பாடல்‌, பொருள்வயிற்‌ பிரிந்து சென்றவனின்‌ பிரிவினை ஆற்றாளாகிய 
பெண்‌, அவன்‌ புணர்ந்த காலத்தே என்‌ தோளிலே வரையப்பெற்ற தொய்யில்‌ 


185 


கோலத்தின்‌ மீது சாய்ந்தவாறே உறங்கிய நிலையை நினைத்து வருந்துவதாக 
அமைந்துள்ளது. 


காப்பியங்களும்‌ தொய்யில்‌ கோலத்தைக்‌ குறிப்பிடுகையில்‌ பெண்ணின்‌ 
தோள்‌, முலையைக்‌ குறிக்கின்றன. இதனைக்‌ “கமும்பும்‌ வல்லியும்‌ பெருற்தோவ்‌ 
எழுதீ' (சிலம்பு: 2 : 29) எனவரும்‌ சிலப்பதிகாரத்தின்‌ வரிகளில்‌ பெண்ணின்‌ 
பெருந்தோளிலே கரும்பும்‌ வல்லியும்‌ (கொடி) எழுதியதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“குரம்ணி முலைகவ தம்மைத்‌ தொழுதக்‌ கமழும்‌ சரந்தின்‌ 
கரமமு காமவல்லிக்‌ கொடி கவீன்‌ கொண்டு பத்துத்‌ 
தூமணி கொழுந்து மென்தோள்‌ துயல்வர எழுதினானை ” (சீவகம்‌: 2442) 
சீவகசிந்தாமணியில்‌, பெண்ணின்‌ முலைகளில்‌ மணம்கமழும்‌ சந்தன 
குழம்பினால்‌ கொடிகளில்‌ உள்ள மலர்கள்‌ அழகாகப்‌ பூத்துக்குலுங்கும்‌ வகையில்‌ 
எழுதப்பட்டதாகவும்‌ அத்தகைய தோள்களிடத்து ஆண்‌ துயின்றதாகவும்‌ 
கூறப்படுகின்றது. 
மேற்குறிப்பிட்ட பாடல்களில்‌ எல்லாம்‌ பெண்ணின்‌ தோள்‌ மற்றும்‌ 
முலைப்பகுதியில்‌ மட்டுமே தொய்யிற்‌ கோலம்‌ வரைந்து கொண்டதற்கான பதிவுகள்‌ 
கிடைக்கின்றது. ஆனால்‌, பெருங்கதையில்‌ தோள்‌, கொங்கை, நுதல்‌ ஆகிய 
இடங்களில்‌ பூங்கொடி வடிவத்தில்‌ தொய்யில்‌ வரைந்து கொண்ட நிலை 
காணமுடிகின்றது (பெருங்‌: 1: 38). நெற்றியிலும்‌ தோளிலும்‌ தண்ணிய சந்தனத்தால்‌ 
நுண்ணிய கோலமெழுதினர்‌ என்பதைத்‌ *தண்ணறுஞ்‌ சாந்தம்‌ நுண்ணிதின்‌ 
எழுதியதாகப்‌ (பெருங்‌:1: 42) பெருங்கதைக்‌ குறிக்கின்றது. இதைத்தவிர சந்தனக்‌ 
கட்டையைத்‌ தேய்த்து அதனுடன்‌ பச்சைக்‌ கருப்பூரம்‌ கலந்த குழம்பினால்‌ மார்பிலும்‌ 
தோளிலும்‌ அழகுறப்‌ பூங்கொடி வடிவில்‌ எழுதினர்‌ (பெருங்‌: 4: 16). ஊடல்‌ கொண்ட 
பெண்ணொருத்தி அழுத கண்ணீர்‌ தொய்யில்‌ கோலத்தில்‌ பட, அது கரைந்து 
கீழிறங்கிய தன்மை, வானவில்‌ நெகிழ்ந்து உருகினால்‌ போன்ற தோற்றத்தை 
அளிப்பதாகக்‌ கூறப்படுகின்றது (பெருங்‌: 1: 40). வானவில்‌ எனக்‌ குறிப்பதனால்‌ 
பலவண்ணங்கள்‌ கொண்டு தொய்யிற்கோலம்‌ வரைந்து கொண்ட நிலையை 
அறியமுடிகின்றது. இப்பதிவுகள்‌ தொய்யில்‌ கோலம்‌ எழுதுவற்குச்‌ சந்தனக்குழம்பு 
மட்டுமின்றிப்‌ பச்சைக்கருப்பூரம்‌, சாதிலிங்கம்‌, கஸ்தூரி மஞ்சள்‌, கஸ்தூரி மானின்‌ 
எச்சம்‌, வாசனைத்‌ திரவம்‌ முதலியன கலந்து குழைத்த குங்குமக்‌ குழம்பிலும்‌ தொய்யில்‌ 
எழுதப்படுதலுண்டு என்பதைப்‌ பெருங்கதை வாயிலாக அறியமுடிகின்றது. 


186 


இப்பதிவுகளை நோக்கும்பொழுது, தொய்யில்‌ கோலத்திற்கு வரையப்படும்‌ 
சாந்து மணமிகுந்து இருப்பதைக்‌ காணலாம்‌. காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ 
ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ நறுமணப்பொருட்களைப்‌ பயன்படுத்திய நிலையைச்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ பல இடங்களில்‌ காணமுடிகின்றன. இதைத்தவிர, ஆண்‌ தாம்‌ 
விரும்பிய பெண்ணுக்குத்‌ தொய்யிற்கோலம்‌ வரையல்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
இதனால்‌ ஆண்‌, பெண்‌ இருவரின்‌ நெருக்கமான உறவுநிலையை 
உணரமுடிகின்றது. மேலும்‌, பெண்கள்‌ தங்கள்‌ தோள்களில்‌ தொய்யில்‌ கோலம்‌ 
வரைந்து கொண்டதற்கான பதிவுகள்‌ குறைந்தளவிலேயே காணமுடிகின்றது. 
ஆண்‌, பெண்ணின்‌ தோள்‌ மற்றும்‌ மார்புப்‌ பகுதியில்‌ தொய்யில்‌ வரைந்ததற்கான 
பதிவுகள்‌ கூடுதலாக உள்ளன. பெண்கள்‌ வரைந்து கொள்ளும்‌ பொழுது புள்ளி 
மற்றும்‌ கொடி வகையிலான கோலங்களை வரைந்து கொள்வதைக்‌ காணலாம்‌ 
(அகம்‌: 239. ஆண்மகன்‌ கரும்பு, கொடி போன்ற வடிவங்களை வரைகின்றான்‌. 
இங்குக்‌ கரும்பு வரைவதற்கான காரணம்‌, மன்மதனின்‌ “வில்‌” கரும்பு என்பதையும்‌ 
காமத்திற்குரியவனாக மன்மதனை அடையாளப்படுத்துவதையும்‌ முதன்மையாகக்‌ 
கொண்டுள்ளது. எனவே காமத்திற்குரிய வெளிப்பாடாகவும்‌ புணர்தலுக்குரிய ஒர்‌ 
அடையாளமாகவும்‌ தொய்யில்‌ கோலம்‌ திகழ்கின்றது. 


சங்க இலக்கியத்தில்‌ பிற்காலமாகக்‌ கருதப்படும்‌ கலித்தொகைப்‌ 
பாடல்களிலேயே “தொய்யில்‌ கோலம்‌” குறித்த பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ 
கிடைக்கின்றன. எனவே பிற்காலத்தில்‌ பெரும்பாண்மையாக மக்கள்‌ தங்கள்‌ 
மேனியில்‌ தொய்யிற்கோலத்தைப்‌ புனைந்து கொண்டிருக்கலாம்‌ எனக்‌ 
கருதமுடிகின்றது. (பார்க்க: பின்னிணைப்பு: 9) 


4:7:0 அல்குல்‌ 

பெண்டிர்‌ தங்கள்‌ அல்குலில்‌ அழகிய தளிர்களாலும்‌ மலர்களாலும்‌ 
தொடுக்கப்பட்ட தழையுடையை ஆடவரைக்‌ கவரும்‌ பொருட்டு அணிந்து கொண்டனர்‌. 
தழையுடைத்‌ தொடர்பான செய்தியை ஆய்வின்‌ முற்பகுதியில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 
(பார்க்க: இயல்‌: 2) 
4:7:1 திதலை (தேமல்‌) 

தழையுடை அணிந்துவரும்‌ பெண்ணைக்‌ குறிப்பிடுகையில்‌, அவளது 

அல்குலில்‌ திதலை (தேமல்‌) அமைந்திருப்பதை வயல்மலர்‌ ஆம்பல்‌ கயல்‌ அமை 
முடங்கு தழைத்‌/திதலை அல்குல்‌, (ஐங்‌: 72) எனவரும்‌ ஐங்குறுநூற்று வரிகள்‌ 


187 


தெளிவுபடுத்துகின்றது. இத்திதலை சில புள்ளியை உடையதாய்‌ அல்குலில்‌ 
படர்ந்திருக்கும்‌ நிலையை -....திதலைச்‌/ சில்பொழ்‌ அணிற்த பல்காழம்‌ அல்குல்‌ . 
முற்‌: 83) என நற்றிணைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. தீதலை அல்குல்‌ என்‌ மாமைக்‌ 
கவினே” (குறு: 27) எனும்‌ வரியில்‌ அல்குலில்‌ காணப்படும்‌ திதலையின்‌ நிறம்‌ மாமை 
நிறத்தை ஒத்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. மேலும்‌, மாந்தளிரில்‌ பூந்தாதுக்கள்‌ 
உதிரும்‌ காட்சியைப்‌ பெண்ணின்‌ மாமை நிறமுடைய உடலில்‌ திதலை படர்ந்திருப்பது 
போல்‌ காட்சியளிப்பதாக உவமைப்படுத்தப்பட்டுள்ளது (கலி:29). இத்தகைய திதலை 
ஆண்மகன்‌ வியந்து பாராட்டிய நிலையைச்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ அறியலாம்‌. 

“கண்ணுற்‌ தோளும்‌ தண்ணறுங்‌ கதுப்பும்‌ 

திதலை அல்குலும்‌ பல பாராட்டி” (நற்‌: 84) 

“திதலை அல்குல்‌ நலம்‌ பாராட்டி” (நற்‌: 307) 
எனும்‌ நற்றிணை வரிகளில்‌ பெண்ணின்‌ கண்‌, தோள்‌, கதுப்பு மற்றும்‌ அல்குலில்‌ 
படர்ந்திருக்கும்‌ திதலை ஆகியவற்றை ஆண்‌ வியந்து பாராட்டியிருப்பதைக்‌ 


காணலாம்‌. 


பிரிவுக்காலத்தில்‌ பெண்ணின்‌ நுதல்‌ பசந்ததாகவும்‌ தோள்‌ வளை 
நெகிழ்ந்ததாகவும்‌ மேனியின்‌ மாமை நிறம்‌ கெட்டதாகவும்‌ பல பாடல்கள்‌ 
உணர்த்துகின்றன. இதைத்தவிர அல்குலில்‌ திதலை வாடியதற்கான பதிவுகள்‌ 
காணப்படுகின்றது. '.... திருத்திறைத்‌/ திதலை அல்குல்‌ அவ்வரி வாடவும்‌' 
(அகம்‌: 183), நுதல்‌ பசப்பு இவர்ந்து/ திதலை அல்குல்‌ வரியும்‌ வாடின” (அகம்‌:2277, 
திதலை வாடி, (குலு: 188) ஆகிய வரிகளில்‌ திதலை அழகிழந்த நிலையைக்‌ 
காணலாம்‌. திதலையொடு கூடிய மாமை நிறத்தின்‌ அழகு கெட்டொழிந்த 
தன்மையைத்‌ 'தீதலை மாமை தகேயப்‌/ பசலை டாய்‌ பீரீவு தெய்யோ” (ஜ்‌: 231 
எனும்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துவதை அறியலாம்‌. 
4: 8:0 மேனி (பசலை - பசப்பு) 


சங்க இலக்கியத்தில்‌ மேனியின்‌ நிறத்தைக்‌ குறிப்பிடுகையில்‌ மருத்த 
அம்தனிீர்‌ அன்ன நல்மா மேனி பசப்ப' (குறு:331, மாரீ ஈங்கை மரத்தனிர்‌ 
அன்ன அம்மா மேனீ' (அகம்‌:75), கொடுமவ்‌ ஈங்கை நெடுமா அரம்தளிர்‌/ நீர்மஸி 
கதழ்‌ பெயல்‌ தலைஇய /ஆய்நீறம்‌ புரையும்‌ இவவ மாமைக்‌ கவினே மும்‌: 203), 
செயலை அம்தளீர்‌ அன்ன' (நும்‌: 244) ஆகிய பாடல்‌ வரிகளில்‌ பெண்ணின்‌ 


188 


மேனியின்‌ நிறத்திற்கு மாந்தளிர்‌, ஈங்கை, செயலை ஆகிய தளிர்களுக்கு 
உவமையாகக்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இத்தகைய அழகிய மேனியைக்‌ 
கொண்ட பெண்டிர்‌, ஆடவரைப்‌ பிரிந்ததனால்‌ பசலை ஏற்பட்டதாகவும்‌ இதனால்‌ 
மேனியின்‌ நிறம்‌ பீர்க்கம்‌ (நற்‌: 197), கொன்றை (அகம்‌: 398) ஆகிய மலரின்‌ நிறத்தை 
ஒத்தும்‌, பொன்னின்‌ நிறத்தை ஒத்தும்‌ (அகம்‌ :172) காணப்பட்டதற்கான பதிவுகள்‌ 
இலக்கியத்தில்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ அகநானூற்றுப்‌ பாடலின்‌ ஒரிடத்தில்‌ 
அ அரக்குவிதிர்த்‌ தன்னறின/ஆக மேனி அம்பசப்பு ஊர' (அகம்‌: 333) எனும்‌ 
வரிகள்‌, யாமரத்தின்‌ தளிரில்‌ அரக்குப்பொடியினைச்‌ சிதறினால்‌ போன்று 
பெண்ணின்‌ உடம்பில்‌ பசப்புப்‌ படர்ந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. 
பிரிவினை ஆற்றாதவளின்‌ நுதல்‌, கண்‌, தோள்‌ ஆகிய உறுப்புகள்‌ அழகை 

இழந்ததாகவும்‌ (நற்‌: 133), ஆடவரைப்‌ பிரிந்திருக்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ பசலை 
வருத்தியதாகவும்‌ மேனியின்‌ அழகினைச்‌ சிதைத்ததாகவும்‌ கூறுகிறாள்‌ (நற்‌: 304). 
கொதிக்கின்ற பாலில்‌ ஆடை படருவது போல, மேனியில்‌ பசலைப்‌ படர்ந்த நிலையை 
அடிபால்‌ அன்ன என்‌ பசலை மெய்யே” (நற்‌: 178). ஆவின்‌ பாலானது அதன்‌ 
கன்றுக்கும்‌ உதவாமல்‌, கலத்திலும்‌ விழாமல்‌ நிலத்தில்‌ விழுந்து வீணானது போல 
என்னுடைய அழகினை, எனது காதலனுக்கும்‌ பயன்படாமல்‌ பசலை உண்டதாகக்‌ 
கூறுகிறாள்‌ (குறு: 27). இதைப்போன்றே அமைந்துள்ள மற்றொரு பாடலில்‌, 

“ஊர்உண்‌ கேணி உண்துமைத்‌ தொக்க 

பாசி அற்றே பசலை - காதலர்‌ 

தொடுவுழீத்‌ தொடுவுழி நீங்கி 

வீடுவுழி வீடுவுழிப்‌ பரத்தலானே " (குழு: 399) 

என்ற அடிகள்‌, பாசிபடர்ந்த கிணற்றின்‌ நீர்‌ யாரும்‌ உண்பதற்குப்‌ பயன்படாது, 

அதைப்போல்‌ காதலனின்‌ பிரிவினால்‌ தன்‌ மேனி முழுதும்‌ பரவியுள்ள பசலையானது 
கிணற்றிலுள்ள பாசியைப்‌ போன்றதாகும்‌. இனி, தனது மேனி காதலன்‌ துய்ப்பதற்குப்‌ 


பயன்படாத தன்மையை அடைந்ததாகக்‌ காதலி கூறுவதைக்‌ காணலாம்‌. 


பெண்டிரின்‌ உடலில்‌ ஏற்பட்ட பசப்பினைப்‌ போக்குவதற்கு ஒரே மருந்து 
ஆடவரைக்‌ கூடி முயங்குதலாகும்‌. தன்‌ காதலியின்‌ நெற்றியில்‌ படர்ந்துள்ள பசப்பு 
நீங்கும்பொருட்டுக்‌ காதலன்‌ வினைமுடித்து விரைந்து வந்ததாகக்‌ கூறப்படுகின்றது 
(அகம்‌: 354). பசலை பாய்ந்த அவளது மேனிமையத்‌ தொடத்தொடப்‌ பசப்பு நீங்கிற்று 
(கலி: 130). பிரிந்திருந்த என்‌ காதலர்‌ என்னையறியாது பின்புறமாக வந்து என்னைத்‌ 


189 


தழுவிக்‌ கொண்டவுடன்‌ என்னைப்‌ பற்றியிருந்த பசப்பு ஞாயிற்றைக்‌ கண்ட இருள்‌ 
போலப்‌ பறந்தோடியதாகக்‌ கூறுகிறாள்‌ (கலி: 42). (பார்க்க: பின்னிணைப்பு: 9) 


4: 8:1 தேமல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌, பெண்ணின்‌ மேனியில்‌ படரும்‌ தேமலைச்‌ சுணங்கு, 
தித்தி, திதலை எனப்‌ பலசொற்களில்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இதில்‌ 
முலையில்‌ படரும்‌ தேமலைச்‌ சுணங்கு என்றும்‌ அல்குலில்‌ படரும்‌ தேமலைச்‌ திதலை 
என்றும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌ “தித்தி” தொடர்பான பதிவினை 
நோக்கினால்‌, அவை உடம்பின்‌ பல இடங்களில்‌ படர்ந்திருக்கும்‌ தன்மையை 
உணர்த்துகின்றது. 
“குறும்பொறை அமல நெடுற்தாள்‌ வேங்கை 
அம்‌ பூற்தரது உக்கன்ன 
நண்‌ பல்‌ தித்தி மா அயோ ” (முற்‌: 167) 
எனும்‌ பாடலில்‌, வேங்கை மரத்தின்‌ அழகிய பூந்தாது உதிர்வது போல்‌ 
பெண்ணின்‌ மாமை நிறத்தில்‌ நுண்ணிய பல தித்தியினை உடையவளாகச்‌ 
சுட்டப்படுகின்றன. வேங்கை மலரின்‌ தாது மட்டுமின்றி, தாமரைப்‌ பூந்தாதினையும்‌ 
குறிக்கின்றது. இதனை, 
குண்டுநீர்த்‌ தாமரைக்‌ கொக்கின்‌ அன்ன 
றுண்பல்‌ தித்தி மா ௮ யோனை' (குறு: 300) 
இவ்வரிகளில்‌, தாமரைப்‌ பூந்தாதைப்‌ போன்ற நுண்ணிய பல தித்திகளையுடைய 
மாமை நிறத்தினை உடையவள்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“அத்த ஆலத்து அலந்தலை நெடுவீழ்‌ 
தித்திக்‌ குறங்கில்‌ திருந்த உரிஞ” (அகம்‌: 385) 
என்ற அகநானூற்றுப்‌ பாடலில்‌, பெண்ணொருத்தி தனது தித்தி (தேமல்‌) படர்ந்த 
துடைப்பகுதி நன்றாக உராயும்படி ஆலமரத்தின்‌ விழுதில்‌ ஊசலாடியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதில்‌, தித்தி பெண்ணின்‌ துடைப்பகுதியில்‌ படர்ந்திருக்கும்‌ 
நிலையை அறியலாம்‌. துடைப்பகுதி மட்டுமின்றி, அடிவயிற்றின்‌ மேல்பகுதியிலும்‌ 
தித்தி பரவியிருப்பதை எதிர்த்த தித்தி ஏர்‌ இள வன முலை? வீதிர்த்து வீட்டன்ன 
அற்றுண்‌ சுணங்கின்‌, (மற்‌:160) எனும்‌ நற்றிணை வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றது. 
“[ம்‌ தும்‌ உழையம்‌ அகவும்‌, தானே 
எதிர்த்த தித்தி முற்றா முலையவ்‌ 


190 


கேோடைத்‌ திங்களாம்‌ பனிப்போவ்‌ 
வாடைம்‌ பெமும்‌ பனிக்கு என்னவ்‌ கொல்‌ ” (முற்‌: 312) 
இப்பாடலில்‌, தன்‌ பிரிவினை ஆற்றாதவளின்‌ உடல்மேல்‌ தித்தி படரும்‌ எனக்‌ 

கருதியவன்‌ செலவினைத்‌ தவிர்த்ததாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ தித்தி என்பது 
பிரிவுக்காலத்தில்‌ பெண்ணின்‌ மேனியில்‌ ஏற்படும்‌ தேமலைக்‌ குறிப்பது என்பது 
உறுதிப்படுகின்றது. இதைப்போன்றே , வல்கலும்‌ மாமை கிளைஇயறுண்பல்‌ தித்தி 
மாத யோனே” (அகம்‌: 41) எனும்‌ அகநானூற்று வரிகளில்‌, மாமை நிறத்தினை 
உடையவளின்‌ மேனியில்‌ தித்தியின்‌ புள்ளிகள்‌ படரும்‌ என ஆண்மகன்‌ 
வருந்தியதாகக்‌ கூறப்படுகின்றது. இப்பதிவுகளில்‌, தித்தி எனும்‌ தேமல்‌ 
பெண்ணுக்கு அழகுச்‌ சேர்க்கும்வகையில்‌ அமையாமல்‌, அவளது அழகினைக்‌ 
குலைக்கும்‌ வகையில்‌ படரும்‌ தன்மையுடையதாக அறியமுடிகின்றது. 


மேற்குறிப்பிட்ட அனைத்துப்‌ பதிவுகளிலும்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலர்‌ தங்களது 
அகத்தை உடல்சார்ந்த நிலையில்‌ வெளிப்படுத்துவதற்கு முக்கியக்‌ காரணமாக 
இணைவிமைச்சு அமைகின்றது. இவ்வித இணைவிமைச்சால்‌ ஏற்படும்‌ இன்பத்தை 
நுகர்தல்‌, அதன்‌ பயனாக மனித இனத்தைப்‌ பெருக்குதல்‌ ஆகிய செயல்பாடுகளே 
அகநிகழ்வுகளின்‌ அடிப்படைக்‌ காரணியாக அமைகின்றது. இச்‌ செயல்பாடுகளை 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ புலவர்கள்‌ பல பாடல்களைப்‌ பாடியுள்ளனர்‌. இப்பாடல்கள்‌ 


அனைத்தும்‌ அகப்பாடல்கள்‌ என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 


தொகுப்புரை 


- சங்க இலக்கியத்தின்வழி மனித இனம்‌ எதிர்ப்பாலினத்தைக்‌ கவரும்‌ 
வகையில்‌ எவ்விதச்‌ செயல்பாடுகளை மேற்கொண்டது என்பது இப்பகுதியில்‌ 
ஆராயப்பட்டுள்ளது. 

- உளவியலாளர்கள்‌ எதிர்ப்பாலினக்‌ கவர்தலுக்குத்‌ தூண்டல்‌, ஈர்ப்பு, உந்தல்‌ ஆகிய 
புறச்செயல்கள்‌ அடிப்படையானது எனக்‌ குறிப்பிடுகின்றார்கள்‌. 

-  சங்கஇலக்கியத்தில்‌ அகத்தை வெளிப்படுத்துவதற்குப்‌ புறச்செயல்களாக உடல்‌ 
உறுப்புகள்‌ திகழ்கின்றன. அவ்வகையில்‌, கிடைக்கக்கூடிய தரவுகளை 


அடிப்படையாகக்‌ கொண்டு கூந்தல்‌, நுதல்‌, கண்‌, எயிறு, தோள்‌, மார்பு, அல்குல்‌, 


191 


மேனியின்‌ நிறம்‌ ஆகியன அகத்தை வெளிப்படுத்துவதற்கு எவ்வகையில்‌ 


உறுதுணையாக அமைந்தன என்பது எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 


ஆண்‌, பெண்ணின்‌ நுதலை வர்ணித்தல்‌, நுதலை நீவுதல்‌, புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ 
பெண்ணின்‌ நுதல்‌ வியர்த்தல்‌, பிரிவில்‌ பசலை படர்தல்‌ ஆகிய செயல்பாடுகள்‌ 


எல்லாம்‌ புணர்வினை மையமாகக்‌ கொண்டு அமைவதைக்‌ காணமுடிகின்றது. 


கண்களின்‌ வர்ணனைகள்‌, காமத்தின்‌ பிறப்பிடமாகக்‌ கண்கள்‌ திகழ்வது 


ஆகியன விளக்கப்பட்டுள்ளன. 

பெண்டிரின்‌ கண்கள்‌ ஆடவரின்‌ நெஞ்சைக்‌ குத்தும்‌ அம்புகள்‌ 
போன்றிருப்பதாகவும்‌, பெண்ணின்‌ பார்வை ஆண்மகனது நெஞ்சத்தைத்‌ 
தைத்ததாகவும்‌ கூறப்படுகின்றது. 


பிரிவுக்காலத்தில்‌ பெண்ணின்‌ மையுண்ட கண்கள்‌ நீரினைச்‌ சொரிந்து தமது 
நலனை இழந்தது மட்டுமின்றி, பசலை பாய்வதற்கு இடமாகவும்‌ அமைகின்றன. 


பற்களை முல்லை, மெளவல்‌, முத்து, மயிற்காலின்‌ அடிப்பகுதி மற்றும்‌ 
பாம்பின்பல்‌ எனப்‌ பலப்பொருட்களுடன்‌ உவமைப்படுத்தியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. பெண்ணின்‌ பற்களின்‌ அழகில்‌ ஆண்‌ மனம்‌ கவர்ந்ததாகக்‌ 
கூறப்படுகின்றது. 
பெண்ணின்‌ உடல்சார்ந்த நிலையில்‌ பற்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
முக்கியத்துவத்தை நோக்கும்பொழுது, இணைவிழைவுக்கு அடிப்படை 
வாயிலாக எயிற்றுப்‌ பகுதியில்‌ ஊறுகின்ற இனியசுவைநீர்‌ அமைகின்றது. 
பெண்ணின்‌ எயிற்றுநீர்‌ பனை நுங்கு, கரும்பு, அமிழ்தம்‌ மற்றும்‌ கள்‌ 
இவற்றின்‌ சுவையை ஒத்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 
சங்க இலக்கியத்தில்‌ ஆடவரின்‌ தோள்‌ குறித்த பதிவுகளில்‌ பின்புலமாக 
“வலிமை” அமைந்திருப்பதைக்‌ காணமுடிகின்றது. அதுபோல, பெண்ணின்‌ 
தோள்‌ குறித்த பதிவினை நோக்கும்பொழுது, அங்கு அழகியல்‌ தன்மையை 
முதன்மைப்படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. 

தோள்வளை மற்றும்‌ தொடி தொடர்பான பலவகையான பதிவுகள்‌ 


இலக்கியத்தில்‌ காணப்படுகின்றன. 


192 


புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலினர்‌ தோள்களில்‌ துயின்ற 
தன்மையும்‌, தழுவிக்‌ கொள்வதினால்‌ வளை, தொடி இவற்றின்மூலம்‌ 
மேனியில்‌ ஏற்படும்‌ வடுக்கள்‌ இன்பத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ 
அமைந்திருப்பதாகவும்‌ கூறப்படுகின்றது. 


பிரிவுக்‌ காலத்தில்‌, பெண்ணின்‌ மேனி மெலிவுபெறுகின்றது. இதனால்‌ 
கைகளில்‌ அணிந்திருந்த வளை, தொடி ஆகிய நெகிழ்தலின்மூலம்‌ அவளது 
துன்பநிலை வெளிப்படுவது உணர்த்தப்படுகின்றது. 


மார்பில்‌ பூசிக்கொள்ளும்‌ சந்தனம்‌ புணர்ச்சிக்குரிய வெளிப்பாடாகத்‌ 
திகழ்கின்றது. 


பெண்ணின்‌ மார்பகங்களுக்குக்‌ (நகில்‌/முலை) கோங்கம்‌, தாமரை ஆகிய 
மலரின்‌ முகைகளை உவமைகளாகக்‌ கூறுவர்‌. இத்தகைய பெண்டிர்‌ 


மார்பங்களை ஆண்மகன்‌ இடைவிடாது முயங்கியதாகக்‌ கூறப்படுகின்றது. 


ஏறுகள்‌ குத்தியதினால்‌ ஆணின்‌ உடம்பில்‌ புண்கள்‌ ஏற்பட்டது. இதனை 
ஆற்றும்பொருட்டு பெண்‌ தனது முலைகளை அவளது புண்கள்மீது 
அழுத்தி அம்முலைச்சூட்டிலே ஆற்றிய தன்மையைக்‌ கலித்தொகை 
தெளிவுபடுத்துகின்றது. 

மகளிர்‌ தங்கள்‌ மார்பிலும்‌ ௫கில்‌/முலை), தோளிலும்‌ சந்தனம்‌, செம்பஞ்சுக்‌ குழம்பு 
ஆகியவற்றால்‌, கரும்பு, கொடி, பூ, இலை, தளிர்‌ ஆகிய கோலங்களைப்‌ புனைந்து 
கொள்ளுவர்‌. இக்கோலத்தைத்‌ தொய்யில்‌ கோலம்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


பெண்கள்‌ தங்கள்‌ தோள்களில்‌ தொய்யில்‌ கோலம்‌ வரைந்துகொண்டதற்கான 
பதிவுகள்‌ குறைந்தளவிலேயே காணமுடிகின்றது. ஆனால்‌, ஆண்‌, பெண்ணின்‌ 
தோள்‌ மற்றும்‌ மார்புப்‌ பகுதியில்‌ தொய்யில்‌ வரைந்ததற்கான பதிவுகள்‌ 


கூடுதலாக உள்ளன. 


சங்க இலக்கியத்தில்‌ பிற்காலமாகக்‌ கருதப்படும்‌ கலித்தொகைப்‌ 
பாடல்களிலேயே தொய்யிற்கோலம்‌ குறித்த பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ 


கிடைக்கின்றன. 


அல்குலில்‌ படர்ந்திருக்கும்‌ திதலை அழகுவாய்ந்த தேமலாகக்‌ 
கருதப்படுகின்றது. இத்திதலையை ஆண்‌ வியந்து பாராட்டியதற்கான 
பதிவுகள்‌ காணப்படுகின்றன. 


193 


மகளிர்‌ மேனியின்‌ நிறத்திற்கு மாந்தளிர்‌, ஈங்கை, செயலை ஆகிய 
தளிர்களுக்கு உவமைப்படுத்திக்‌ கூறுவர்‌. இத்தகைய அழகிய மேனியைக்‌ 
கொண்ட பெண்டிர்‌, ஆடவரைப்‌ பிரிந்ததனால்‌ பசலை ஊர்கின்றது. இதனால்‌, 
அம்மேனியின்‌ நிறம்‌ பீர்க்கம்‌, கொன்றை, ஆகிய மலரின்‌ நிறத்தையும்‌ 
பொன்னின்‌ நிறத்தையும்‌ ஒத்திருப்பதைப்‌ பாடல்கள்‌ விளக்குகின்றன 


சங்க இலக்கியத்தில்‌, பெண்ணின்‌ மேனியில்‌ படரும்‌ தேமலைச்‌ சுணங்கு, 
தித்தி, திதலை எனப்‌ பலசொற்களில்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 

சங்கப்‌ பாடல்களின்‌ மூலம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலர்‌ தங்களது அகத்தை 
உடல்சார்ந்த நிலையில்‌ எத்தன்மையில்‌ வெளிப்படுத்தினர்‌ என்பதைத்‌ 


தெளிவுபட இவ்வியலில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 


மதிப்பீடு 


194 


சங்கப்‌ பாடல்கள்‌ மானிட வாழ்வினை மையமாகக்‌ கொண்டு அமைந்திருப்பதால்‌ 
அவை இன்றளவும்‌ நிலைப்பெற்றிருப்பதற்கான காரணமாகத்‌ திகழ்கின்றது. சங்க 
இலக்கியத்தை அகம்‌, புறம்‌ என்ற பாகுபாட்டின்‌ அடிப்படையில்‌ 
தொகுக்கப்பட்டிருப்பினும்‌ அவற்றுள்‌, சில முரண்பாடுகள்‌ காணப்படுகின்றது. 
அம்முரண்பாடுகளைத்‌ தெளிவுபடுத்தும்‌ வகையிலும்‌ அகம்‌ என்பதின்‌ முழுமையான 
விளக்கத்தையும்‌ மக்கள்‌ அகத்தை எவ்வகையில்‌ எல்லாம்‌ வெளிப்படுத்தினர்‌ 


என்பதை எடுத்துரைக்கும்‌ வகையிலும்‌ இந்த ஆய்வேடு அமைந்துள்ளது. 


முதல்‌ இயலில்‌, “அகம்‌” என்பதற்கு உரையாசிரியர்கள்‌, ஆய்வாளர்கள்‌ தரும்‌ 
விளக்கத்தினை ஆராய்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள்‌ அகவுணர்வினை, 
ஆணும்‌ பெண்ணும்‌ கூடுமிடத்து அவ்விருவரும்‌ பெருகின்ற இன்பவுணர்வினைக்‌ 
குறிக்கும்‌ எனப்‌ பொருள்‌ தருகின்றனர்‌. மேலும்‌, இவ்வகவுணர்வினைப்‌ போகநுகர்ச்சி, 
பேரின்பம்‌, காதலுணர்வு, உள்ளத்துப்புணர்ச்சி என்றெல்லாம்‌ பலநிலையில்‌ 
விளக்கியிருப்பதை ஆய்வில்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தொல்காப்பியம்‌ முதல்‌ 
பல்வேறு காலகட்டத்தில்‌ தோன்றிய இலக்கண நூல்கள்‌ அனைத்திலும்‌ அகம்‌ 
என்பதற்கு மாறுபட்ட பொருளைக்‌ கொள்ளாது ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ உறவு 


நிலையை முதன்மைப்படுத்திக்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


- அகம்‌ என்ற சொல்‌ இலக்கண நூல்களில்‌ பயின்று வரும்பொழுது தனித்து 
வருவதில்லை. அச்சொல்லுடன்‌ திணை, பொருள்‌ ஆகிய சொற்கள்‌ இணைந்து 
வருவதைக்‌ காணலாம்‌. சங்கப்‌ பாடல்களில்‌ திணை என்ற சொல்‌ மிக 
குறைந்தளவில்‌ பயின்று வந்துள்ளன. அச்சொல்லுடன்‌ அகம்‌, புறம்‌ ஆகிய 
சொற்களைப்‌ பொருத்திய தன்மையையும்‌ அது தொடர்பான விளக்கத்தையும்‌ 
ஆய்வில்‌ விவாதிக்கப்பட்டுள்ளது. 


- தொல்காப்பியர்‌, பொருளதிகாரதில்‌ மக்கள்‌ வாழ்கின்ற நிலத்தையும்‌ 
அம்மக்களின்‌ ஒழுக்கத்தையும்‌ குறிக்கும்வகையில்‌ திணை என்ற சொல்லைக்‌ 
கையாண்டுள்ளார்‌. இதைத்தவிரச்‌ சொல்லதிகாரத்தில்‌ உயர்திணை, 
அஃறிணை, திணைமயக்கம்‌, திணைப்பெயர்‌ எனப்‌ பலநிலைகளில்‌ 
பயின்றுவருவதைக்‌ காணலாம்‌. எனவே திணை என்பதை வாய்பாட்டு நிலையில்‌ 


பயன்படுத்திய முறையைக்‌ காணலாம்‌. 


195 


சங்கப்‌ பாடல்களைத்‌ தொகுத்தோர்‌ இலக்கண வாய்பாடுகளை 
முதன்மைப்படுத்தி கொண்டு அகத்திணை, புறத்திணை எனப்‌ பிரித்துத்‌ 


தொகுக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


அகம்‌, புறம்‌ எனப்‌ பகுப்பதற்கு அடிப்படையான காரணிகளாகப்‌ பெயர்க்‌ 
குறிப்பின்மை, முதல்‌, ௧௬, மற்றும்‌ உரிப்பொருள்‌ ஆகியவை முன்னிலைப்‌ 
படுத்தப்பட்டுள்ளன. இதனடிப்படையாகக்‌ கொண்டு 1862 பாடல்களை அகம்‌ 
சார்ந்தவையாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. இப்பாடல்கள்‌ அனைத்திலும்‌ 


ஆண்‌, பெண்‌ இருபாலரின்‌ பெயர்‌ குறிப்பைக்‌ காணமுடியவில்லை. 


அகப்பாடல்கள்‌ அனைத்தையும்‌ தலைவன்‌, தலைவி, தோழி, செவிலி, பரத்தை, 
நற்றாய்‌, பாங்கன்‌, பாணன்‌, விறலி, கண்டோர்‌, கேட்டோர்‌, வாயில்கள்‌ எனக்‌ 
கூற்றுகளாக வகைப்படுத்தித்‌ தொகுக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, 
மூலப்பிரதியில்‌ காதலன்‌, காதலி, தோழி, அன்னை, தந்த ஆகிய சொற்களின்‌ 
பதிவுகளே மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. இதன்வழி சங்கப்‌ பாடல்களைத்‌ 
தொகுத்தவர்கள்‌ இலக்கண வாய்பாட்டிற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்துத்‌ 
தொகுக்கப்பட்டிருப்பதை அறியலாம்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ கூற்று நிகழ்த்துவோர்‌ பெரும்பாலும்‌ பெண்களாக 
அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இக்கூற்றுகளில்‌ தோழிக்‌ கூற்றே 
மிகுந்தளவில்‌ இடம்பெற்றுள்ளது. கூற்றுகளாகத்‌ தொகுக்கப்பட்ட 
பாடல்களின்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ ஆய்வாளர்களிடையே சில 
கருத்து முரண்பாடுகள்‌ காணப்படுகின்றது. குறிப்பாகத்‌ *தோழிக்கூற்று” 
தொடர்பான பாடல்‌ எண்ணிக்கையில்‌ வேறுபாடு அமைந்திருப்பதை 


ஆய்வில்‌ சுட்டிக்‌ கட்டப்பட்டுள்ளது. 


அகப்பாடல்கள்‌ பல இடங்களில்‌ கூற்றை யார்‌ நிகழ்த்துகிறார்கள்‌ என்பதைத்‌ 
தெளிவுபட அறியமுடிவில்லை என்பதை முன்னிறுத்தப்பட்டுள்ளது. தோழி, 
தலைவி ஆகிய இருவர்‌ கூற்றில்‌ ஒரே அமைப்புடைய பாடல்கள்‌ பல இருப்பதைக்‌ 
காணமுடிகின்றது. இதைத்தவிர, பரத்தை” கூற்றின்‌ துறைக்குறிப்பில்‌ 
“பரத்தை, “காதற்பரத்தை”, “இற்பரத்தை ','இல்லிடப்‌ பரத்தை, “நயப்புப்பரத்தை” 
ஆகிய பெயர்களின்‌ குறிப்புகளை உரையாசிரியர்கள்‌ கையாண்டுள்ளனர்‌. 
ஆனால்‌, சங்கப்பாடல்களின்‌ மூலப்பிரதியில்‌ பரத்தை என்ற சொற்பதிவு 


மட்டுமே இடம்பெற்றிருப்பதைக்‌ குறிப்பிடத்தக்கது. 


196 


- அகப்பாடல்கள்‌ எனப்‌ பகுப்பதற்குப்‌ பெயர்‌ சுட்டா மரபு மட்டுமின்றி, முதல்‌, ௧௬, 


உரிப்பொருள்‌ ஆகியன சிறப்பிடம்‌ பெறுகின்றன. இவற்றுள்‌ முதல்‌ மற்றும்‌ 
கருப்பொருட்களைவிட, உரிப்பொருளுக்கே மிகுந்தளவில்‌ முக்கியத்துவம்‌ 
தரப்பட்டிருப்பதை இலக்கண உரையாசிரிகள்‌ கூற்றின்வபழி அறியமுடிகின்றது. 


உரிப்பொருளை ஆய்வுக்கு உட்படுத்திப்‌ பார்க்கும்பொழுது, அவற்றுள்‌ 
குறிஞ்சித்‌ திணைக்குரிய உரிப்பொருள்‌ மட்டுமே ஆண்‌, பெண்‌ 
கூடுவதற்கான தன்மையைக்‌ காணமுடிகின்றது. ஏனைய நான்கு 
திணையின்‌ உரிப்பொருள்கள்‌ பிரிவை மையமிட்டு அமைந்திருப்பதற்கான 
காரணங்கள்‌ விளக்கப்பட்டுள்ளன. 

அகப்‌ பாடுபொருள்‌, காதல்‌ உணர்வை அடிப்படையாகக்‌ கொண்டது. இக்காதல்‌ 
உணர்வை வெளிப்படுத்துவதற்குப்‌ முதல்‌, ௧௬, உரிப்பொருள்களைப்‌ புலவர்கள்‌ 
கையாண்டுள்ளனர்‌. இவ்விதத்‌ தன்மை அகப்பாடல்களுக்கு மட்டும்‌ உரியது 
என இலக்கண உரையாசிரியர்கள்‌ வரையறைப்படுத்தி கூறுகின்றனர்‌. ஆனால்‌, 
புறப்பாடல்களில்‌ முதல்‌, கருப்பொருள்‌ வருணை, உரிப்பொருளின்‌ தன்மை 
ஆகியன இடம்பெற்றிருப்பதையும்‌ அகப்பாடல்களில்‌ புறக்கருத்துகள்‌ 
இடம்பெற்றிருப்பதையும்‌ ஆய்வில்‌ எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 

அகம்‌ என்ற சொல்லின்‌ முழுமையான தன்மையை உரையாசிரியர்கள்‌ 
தெளிவுபடுத்தவில்லை என்பதை ஆய்வில்‌ முன்னிறுத்தப்பட்டுள்ளது. அகம்‌ 
என்பது ஆண்‌, பெண்‌ உறவுநிலையைக்‌ குறிக்கும்‌ தன்மை உடையது. 
இவ்வுணர்வினை உளவியலாளர்கள்‌ பாலுணர்ச்சி எனக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ பேசப்படும்‌ காதல்‌, காமம்‌ ஆகிய சொற்கள்‌ 
பாலுணர்வினை அடிப்படையாகக்‌ கொண்டது என்பதைப்‌ பலநிலைகளில்‌ 


ஆய்வில்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 


சங்கப்‌ பாடல்களை இலக்கண வாய்பாடுகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு பார்க்காமல்‌, மூலப்பிரதிக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
ஆராய்ந்தால்‌ பல புதிய செய்திகள்‌ பெறலாம்‌. மேலும்‌ இவ்வியலில்‌ சங்கப்‌ 
பாடல்களை எத்தன்மையில்‌ வரையறை செய்யப்பட்டுள்ளன என்பதைப்‌ 


பொதுநிலையில்‌ விவாதிக்கப்பட்டுள்ளது. 


197 


இரண்டாம்‌ இயலில்‌, மலர்களை மக்கள்‌ விரும்பிச்‌ சூட்டிக்கொள்வதற்கான 
காரணம்‌ மற்றும்‌ மனிதன்‌ தன்‌ வாழ்வியல்‌ நிகழ்வுகளுக்கு மலர்களை 
முதன்மைப்படுத்துதற்கான காரணம்‌ ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன. 
மலர்களை ஆண்‌, பெண்‌ இருபாலாரும்‌ தங்களுடைய காமத்தை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ அன்றலர்ந்த மலர்கள்‌, மலரும்‌ தருவாயில்‌ இருக்கும்‌ போது, முகை 
வகையைச்‌ சேர்ந்த மலர்கள்‌ மற்றும்‌ பல வண்ணமலர்கள்‌ என மலர்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து விரும்பிச்‌ சூட்டிக்கொண்ட தன்மை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 
நாற்றம்‌ மிகுந்த மலரினைத்‌ தனித்துச்‌ சூட்டிக்கொண்டதற்கான பதிவுகள்‌ 
மிகக்குறைந்தளவிலேயே காணப்படுகின்றது. மலர்களைக்‌ கொத்தாகவோ, 
கோத்தோ, தொடுத்தோ அணிந்து கொண்டதற்கான பதிவுகள்‌ மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றன. அவ்வகையில்‌, கண்ணி, கோதை, தாமம்‌, தார்‌, தெரியல்‌, 
தொடலை, தொடை, பிணையல்‌, படையல்‌, மற்றும்‌ மாலை எனப்‌ பலவகையாக 


மலர்மாலைகளைப்‌ பயன்படுத்திய தன்மை விளக்கப்பட்டுள்ளது. 


- பெண்கள்‌ இனக்கவர்தலின்‌ ஊடாக நாற்றமிகுந்த மலரினைக்‌ கோதையாகத்‌ 
தங்கள்‌ கூந்தலில்‌ வண்டுகள்‌ மொய்க்கும்படி சூடிக்‌ கொண்டமையும்‌ அழகிய 
தழையுடையை அணிந்திருந்த நிலையும்‌ ஆராய்ந்து உரைக்கப்பட்டுள்ளது. 
இதைப்போன்றே ஆடவரும்‌ மலர்களைப்‌ புனைந்து கொண்ட தன்மையைக்‌ 


காணமுடிகின்றது. 


- தொல்காப்பியர்‌ தார்‌, கண்ணி அணியும்‌ உரிமை உயர்க்குடி மக்களுக்கு 
மட்டுமே உரியது எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. ஆனால்‌, சங்க இலக்கியத்தில்‌ 
ஆயர்‌, உழவன்‌, உமணர்‌, குறவர்‌, பாணன்‌, மறவர்‌ ஆகியோர்‌ கண்ணியைச்‌ 
சூடிக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ காணப்படுகின்றது. இதைத்தவிர, ஆண்மகன்‌ 
கண்ணியையும்‌ தாரையும்‌ காட்டிப்‌ பெண்ணின்‌ மனத்தைக்‌ கவர்ந்த நிலையைச்‌ 


சங்கப்‌ பாடல்களின்வழி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 


- சங்கப்‌ பாடல்களை இலக்கண வாய்பாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
பார்க்காமல்‌, உணர்வு நிலையில்‌ நோக்கும்பொழுது, அங்கு ஆண்‌, பெண்ணைக்‌ 
கவரும்‌ வகையிலும்‌, பெண்‌, ஆணைக்‌ கவரும்‌ வகையில்‌ மலர்களை அணிந்து 
கொண்ட நிலையைக்‌ காணலாம்‌. நாற்றம்மிகுந்த மலர்களை அணிந்து 


கொள்வதற்கு அடிப்படை நிகழ்வாக இணைவிழைவு அமைவசைச்‌ சுட்டிக்‌ 


198 


காட்டப்பட்டுள்ளது. மேலும்‌, மடலேறும்‌ ஆண்மகன்‌ ஆவிரை, எருக்கு, பூளை 
ஆகிய நாற்றமற்ற மலரினைச்‌ சூட்டிக்கொள்வதை இவ்வியலில்‌ 


விவாதிக்கப்பட்டுள்ளது. 


நாற்றம்மிகுந்த மலர்கள்‌ புணர்விற்குரிய வெளிப்பாடாக அமைந்திருப்பதைப்‌ 
போல,ஞாழல்‌, புன்னை, வேங்கை ஆகிய மரங்கள்‌ புணர்விற்குரிய குறியிடமாகச்‌ 
சுட்டப்படுவதைத்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 


எல்லாக்‌ காலங்களிலும்‌ நாற்றம்மிகுந்த மலரினை அணிந்துகொள்வது 
கிடையாது. புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ மற்றும்‌ அவ்வுணர்வினை வெளிப்படுத்தும்‌ 
சூழலிலும்‌ மணம்‌ மிகுந்த மலர்களை அணிந்துகொண்ட தன்மையைக்‌ 
காணமுடிகின்றது. 


பெண்கள்‌ தனக்கு உரிமையுடையவன்‌ தன்னுடன்‌ இருந்த காலத்தில்‌ மட்டுமே 
நாற்றம்மிகுந்த மலரினைச்‌ சூட்டிக்கொண்டதற்கான பதிவுகள்‌ 
காணப்படுகின்றது. அவ்வாண்மகன்‌ பிரிந்து சென்ற காலங்களில்‌ மலரணிந்து 
கொண்ட நிலையைக்‌ காணமுடியவில்லை. இதற்கான காரணத்தை 
ஆராயும்பொழுது, பெண்‌ தன்‌ அழகினைத்‌ தனக்குரிமையுடையவன்‌ மட்டும்‌ 
நுகரவேண்டும்‌ எனக்‌ கருதியதேயாகும்‌. அவ்வாண்மகன்‌ இல்லாத காலத்தில்‌, 
மலரினைச்‌ சூட்டிக்கொண்டால்‌ அது பிற ஆடவரைக்‌ கவரும்‌ வகையில்‌ 
அமையும்‌ எனக்‌ கருதி, மலரினைச்‌ சூட்டிக்‌ கொள்ளாது தவிர்த்த நிலையைச்‌ 
சங்கப்‌ பாடல்களில்‌ காணலாம்‌. இதனால்தான்‌ கணவரை இழந்த பெண்டிர்‌ 
தங்கள்‌ கூந்தலை மழித்துக்‌ கொண்ட நிலையைப்‌ புறநானூற்றுப்‌ பாடல்கள்வழி 
தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இப்பதிவுகள்‌ அனைத்தும்‌ மலர்கள்‌ இனக்‌ 
கவர்தலுக்குரிய முதன்மையான இடத்தைப்‌ பெற்றிருப்பதை ஆய்வில்‌ 
பலநிலைகளில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 
மலர்களைப்‌ புணர்விற்குரிய குறியீட்டுப்‌ பொருளாக மட்டுமின்றி , அவை 
நிலத்தையும்‌ இனத்தையும்‌ அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ அமைந்திருப்பதைக்‌ 
காணமுடிகின்றன. ஐந்நிலத்திற்கு மலர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பதற்கான 
காரணத்தை ஆராய்ந்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 

போர்க்கால நிகழ்வினை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌ மலர்களை வீரர்கள்‌ 
அணிந்துகொண்டதைத்‌ தன்மை, பூக்கோள்‌, பூந்தொடை விழா ஆகியவற்றில்‌ 


மலர்களை முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையை ஆராயப்பட்டுள்ளன. 


199 


- ஓர்‌ இனத்தவரை அடையாளப்படுத்தும்‌ வகையில்‌, சேரர்‌ - பனம்பூ, சோழர்‌ - 
ஆத்திப்பூ, பாண்டியர்‌ - வேப்பம்பூ என மரபுவழியாக, மலர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தைத்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 
மூன்றாம்‌ இயலில்‌, கூந்தல்‌ தொடர்பான செய்திகள்‌ அகராதி மற்றும்‌ 

நிகண்டுகள்சார்ந்த விளக்கத்தை ஆராயப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்தில்‌ ஆண்‌, 
பெண்‌ இருபாலினத்தவரின்‌ தலைமுடியைக்‌ (தலைமயிரை) குறிக்கும்வகையில்‌ 
பலசொற்களைப்‌ புலவர்கள்‌ கையாண்டுள்ளனர்‌. அவ்வகையில்‌, பெண்டிர்‌ 
தலைமயிரினைக்‌ குறிப்பிடுகையில்‌ அளகம்‌, ஐம்பால்‌, ஒதி, கதுப்பு, கூந்தல்‌, குரல்‌, 
குழல்‌, கூழை, கொண்டை, முச்சி ஆகிய சொற்களின்‌ பதிவினைக்‌ 
காணமுடிகின்றது. இதைப்போன்றே, ஆடவரின்‌ தலைமயிரினை உளை, ஒரி, குஞ்சி, 
குடுமி, பித்தை ஆகிய சொற்களின்‌ பதிவுகள்வழி காணலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ 
பெண்டிரின்‌ தலைமயிர்‌ தொடர்பான பதிவுகளே மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றன. 


- சங்கப்பாடல்களில்‌ பெண்டிர்‌ தலைமுடிக்குப்‌ பலவிதச்சொற்கள்‌ 
கையாளப்பட்டுள்ளன. ஆனால்‌, அச்சொற்கள்‌ அனைத்திற்கும்‌ உரைக்குறிப்பில்‌ 
“கூந்தல்‌” என்று ஒரு பொருண்மையில்‌ விளக்கம்‌ அளிக்கப்பட்டுள்ளது. கூந்தல்‌ 
என்பது நீண்ட, அடர்ந்த, சீரிய தலைமயிரைக்‌ குறிப்பதைப்‌ பாடல்களின்மூலம்‌ 
தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 

- ஐம்பால்‌ என்பது கூந்தலின்‌ ஐந்து வகையான முடிகளைக்‌ குறிப்பதாகும்‌. 
இவ்வந்து வகையான முடிப்பகளை உரை மற்றும்‌ நிகண்டுகளில்‌ 
குறிக்கப்படும்‌ சொற்கள்‌ அனைத்தும்‌ காலத்தால்‌ பிற்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ 
கலித்தொகை, பரிபாடல்‌ மற்றும்‌ திருமுருகாற்றுப்படை ஆகிய நூல்களில்‌ 
பயின்றுவருதைக்‌ காணமுடிகின்றது. மேலும்‌, பிற தொகை நூல்களில்‌ மிகக்‌ 
குறைந்தளவில்‌ பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

- ஐந்து வகையான முடிகளை எத்தன்மையில்‌ முடித்துக்கொண்டனர்‌ என்பதைத்‌ 
தெளிவுபட அறியமுடியவில்லை. ஆனால்‌, சங்கப்‌ பாடல்களை முழுமையாக 
ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஒதி, கதுப்பு, கூழை, குரல்‌, முச்சு ஆகியன ஐம்பால்‌ 
கூந்தல்‌ முடிபுகளாக இருக்கலாம்‌ என்ற கருத்தினை முன்வைக்கப்பட்டுள்ளது. 

- மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலுக்கு நறுமணத்தை உண்டாக்கும்‌ வகையில்‌ தகரம்‌ 
பூசிக்கொண்டனர்‌. கூந்தலில்‌ பூசப்பட்ட தகரச்சாந்தினை நீராடி நீக்கியபின்னர்‌, 


200 


அக்கூந்தலை உலர்த்துவதற்கு அகில்‌ மற்றும்‌ ஆரத்தின்‌ புகையினை ஊட்டிய 
தன்மையைக்‌ காணலாம்‌. இதனை அடுத்து, உலர்த்திய கூந்தலைப்‌ பலவகை 
முடிபுகளால்‌ முடிந்துகொள்ளுதல்‌, முடிக்கப்பட்ட கூந்தலில்‌ மணமிகுந்த 
பலவகை வண்ண மலர்களைச்‌ சூட்டி அழகுப்படுத்திக்‌ கொண்ட தன்மையைக்‌ 
காணமுடிகின்றது. இவ்விதச்‌ செயல்பாடுகள்‌ அனைத்தும்‌ பெண்‌, ஆணிடத்து 
தன்காமத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ ஒப்பனை செய்து கொண்டனர்‌ 
என்பது ஆய்வில்‌ எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌, பெண்டிர்‌ முடிக்கப்பட்ட தன்‌ கூந்தலைப்‌ 
குலைப்பதற்கான (விரித்தல்‌) பதிவு காணப்படுகின்றது. இவ்வாறு 
செய்வதற்கான காரணத்தை நோக்கினால்‌, கூந்தலை விரிப்பதால்‌ அதிலிருந்து 
வெளிப்படும்‌ நறுமணத்தை ஆண்‌ நுகரும்பொழுது, அவனது உணர்வுநிலை 
தூண்டப்படுகின்றது. இது அடுத்தகட்ட நிலைக்குக்‌ கொண்டு செல்லும்‌ 
தன்மை உடையதாக அமைகின்றது. இச்செயலைத்‌ தொல்காப்பியத்தில்‌ 
குறிக்கப்படும்‌ அகத்திற்குரிய மெய்ப்பாடுகளுள்‌ ஒன்றான “கூழைவிரித்தல்‌' 
என்ற மெய்ப்பாடுடன்‌ பொருத்திப்‌ பார்க்கப்பட்டுள்ளது. 

கூந்தலின்‌ மயிர்க்கால்கள்‌ உணர்வு மிக்கவையாகத்‌ திகழ்வதால்‌ ஆண்‌, 
பெண்ணின்‌ கூந்தல்‌ மீது வேட்கைக்‌ கொள்ளுதல்‌, புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ 
கூந்தலைக்‌ கோதிவிடல்‌, கூந்தலை விரித்தல்‌, விரிக்கப்பட்ட கூந்தலை 
அணையாகக்‌ கொண்டு ஆண்மகன்‌ உறங்குதல்‌ எனப்‌ பல நிலைகளில்‌ 


கூந்தல்‌ தொடர்பான செய்திகள்‌ ஆராய்ந்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. 


பெண்டிர்‌ கூந்தலைத்‌ தொடும்‌ உரிமை, அவள்‌ விரும்பும்‌ ஆடவருக்கே உரிமை 
உடையதாகக்‌ கருதுகிறாள்‌. பெண்ணின்‌ அனுமதியின்றி ஆண்‌, கூந்தலைத்‌ 
தொடுவதில்லை. அவள்‌ அனுமதியின்றி கூந்தலைத்‌ தொடுதல்‌ இழிவான 
செயலாகக்‌ கருதப்பட்டது. மேலும்‌ பிற ஆண்மகன்‌ தொடுதல்‌ அதனைவிட 
கீழ்த்தரமான செயலாகக்‌ கருதிய நிலை பாடல்கள்‌ மூலம்‌ விளக்கப்பட்டுள்ளது. 


பிரிவுக்காலத்தில்‌ பெண்டிர்‌ தங்கள்‌ கூந்தலை எவ்வித ஒப்பனையும்‌ செய்து 
கொள்ளவில்லை. தனக்குரியவன்‌ உடன்‌ இருந்த காலத்தில்‌ மட்டுமே 
பலவகையில்‌ ஒப்பனை செய்துகொண்ட தற்கான பதிவுகள்‌ காணப்படுகின்றன. 
கணவனை இழந்த மகளிர்‌ கூந்தலை மழித்துக்‌ கொள்கின்றனர்‌. இதற்கான 
முக்கியமான காரணம்‌, அவளது கூந்தலின்‌ அழகு வேறொரு ஆண்மகனைக்‌ 


201 


கவரும்வகையில்‌ அமையக்கூடாது எனக்கருதி மழித்துக்‌ கொண்டனர்‌ 


என்பதை பலநிலையில்‌ விவாதிக்கப்பட்டுள்ளது. 


நான்காம்‌ இயலில்‌, மனித இனம்‌ எதிர்ப்பாலினத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ 


உடல்சார்ந்த செயல்பாடுகளை எவ்வகையில்‌ நிகழ்த்தினர்‌ என்பது 


ஆராயப்பட்டுள்ளது. அவ்வகையில்‌, சங்க இலக்கியத்தில்‌ கிடைக்கக்கூடிய 


தரவுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு நுதல்‌, கண்‌, எயிறு, தோள்‌, மார்பு, அல்குல்‌, 


மேனி ஆகியன அகத்தை வெளிப்படுத்துவதற்கு எத்தன்மையில்‌ உறுதுணையாக 


அமைந்தன என்பது இவ்வியலில்‌ தெளிவுபட விளக்கப்பட்டுள்ளது. 


புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ பெண்ணின்‌ நுதல்‌ வியர்த்தல்‌, ஆண்‌, பெண்ணின்‌ 
நுதலை வர்ணித்தல்‌, நுதலை நீவுதல்‌, பிரிவில்‌ பசலை படர்தல்‌ ஆகிய 
நிகழ்வுகள்‌ எல்லாம்‌ புணர்வினை மையமாகக்‌ கொண்டு அமைந்திருப்பது 


தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 


கண்கள்‌ தொடர்பான வர்ணனைகள்‌, காமத்தின்‌ பிறப்பிடமாகப்‌ பெண்டிர்‌ 
கண்கள்‌ திகழ்வதாகச்‌ சுட்டபட்டுள்ளது. காமம்‌ கொண்ட பெண்ணின்‌ நோக்கு, 
ஆணின்‌ நெஞ்சை வருத்திய தன்மை, பிரிவுக்காலத்தில்‌ மையுண்ட கண்கள்‌ 
நீரினைச்‌ சொரிந்து தன்‌ நலனை இழத்தல்‌, பசலை பாய்ந்த தன்மை ஆகியன 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 

வெண்ணிறமுடைய பெண்டிரின்‌ பற்களுக்கு முல்லை, மெளவல்‌, முத்து, 
மயிற்காலின்‌ அடிப்பகுதி மற்றும்‌ பாம்பின்பல்‌ எனப்‌ பலப்பொருட்களுடன்‌ 
உவமைப்படுத்திய தன்மை சுட்டப்பட்டுள்ளது. ஆண்‌, பெண்ணின்‌ பற்களின்‌ 
அழகில்‌ தன்‌ மனத்தைத்‌ தொலைத்ததாகவும்‌ அவளது எயிற்றுநீரின்‌ சுவையைப்‌ 
பனை நுங்கு, கரும்பு, அமிழ்தம்‌ மற்றும்‌ கள்‌ இவற்றுடன்‌ ஒத்திருப்பதாகவும்‌ 
கூறுகின்றான்‌. சங்கப்பாடல்களில்‌ பற்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிக்கும்‌ 
முக்கியத்துவத்தை ஆராயும்பொழுது, இணைவிழைவுக்கு அடிப்படை 
வாயிலாக எயிற்றுப்‌ பகுதியில்‌ ஊறுகின்ற இனியசுவைநீர்‌ அமைவதை 
முன்னிறுத்தப்பட்டுள்ளது. 

தோள்களின்‌ தன்மையைக்‌ குறிப்பிடுகையில்‌, ஆடவர்‌ தோள்‌ தொடர்புடைய 
பதிவுகளில்‌ பின்புலமாக *வலிமை”யும்‌ அதைப்போன்று பெண்ணின்‌ தோள்கள்‌ 
குறித்துப்‌ பார்க்கும்பொழுது அங்கு அழகியல்‌ தன்மைக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ முக்கியத்துவத்தையும்‌ காணமுடிகின்றது. 


202 


தோள்‌ மற்றும்‌ கைப்பகுதியில்‌ அணிந்திருக்கும்‌ வளை, தொடி ஆகிய 
அணிகலன்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ முக்கியத்துவத்தைப்‌ பதிவுகள்வழி 
விளக்கப்பட்டுள்ளது. புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ பெண்‌, ஆணைத்‌ தழுவுவதால்‌ 
அவள்‌ அணிந்திருந்த வளை, தொடிகள்‌ அவனது மேனியில்‌ வடுக்களை 
உண்டாக்கியது. இவ்வடுக்கள்‌ இன்பத்தின்‌ வெளிப்பாடாகக்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. ஆணின்‌ இன்பத்தைப்‌ பெறாத காலங்களில்‌ பெண்ணின்‌ 
தோள்களில்‌ அணிந்திருக்கும்‌ வளை, தொடி ஆகியன நெகிழ்தலின்மூலம்‌ 
அவ்வுணர்வு வெளிப்படும்‌ தன்மை பாடல்களின்மூலம்‌ தெளிவு 
படுத்தப்பட்டுள்ளது. 
மகளிர்‌ தங்கள்‌ மார்பிலும்‌ ௫கில்‌/முலை, தோளிலும்‌ கரும்பு, கொடி, பூ, இலை, 
தளிர்‌ ஆகிய வடிவங்களில்‌ மணம்‌ மிகுந்த சாந்துக்‌ கலவையினால்‌ 
தொய்யில்கோலம்‌ புனைந்து கொள்ளுவர்‌. இத்தொய்யில்‌ கோலத்தைப்‌ 
பெண்கள்‌ தங்கள்‌ தோள்களில்‌ வரைந்து கொண்டதற்கான பதிவுகளைவிட, 
ஆண்‌ பெண்ணின்‌ தோள்‌ மற்றும்‌ மார்புப்‌ பகுதியில்‌ தொய்யில்‌ வரைந்ததற்கான 


பதிவுகளே கூடுதலாகக்‌ காணப்படுகின்றன. 


தொய்யில்‌ கோலம்‌ தொடர்பான பதிவுகள்‌ பிற்காலமாகக்‌ கருதப்படும்‌ 
கலித்தொகைப்‌ பாடல்களிலேயே மிகுந்தளவில்‌ இடம்பெற்றிருப்பதால்‌, 
அக்காலத்தில்‌ இவை மிகுந்த செல்வாக்குப்‌ பெற்றிருப்பது அறியலாம்‌. 


நாற்றம்‌ மிகுந்த பொருட்கள்‌ புணர்ச்சிக்கு அடிப்படையான காரணியாக 
அமைவதுபோல, ஆடவர்‌ தங்கள்‌ மார்பில்‌ மணம்‌ மிகுந்த சந்தனத்தைப்‌ 


பூசிக்கொள்ளுதல்‌ அவ்வுணர்வினை மையமாகக்‌ கொண்டே அமைகின்றது. 


பெண்கள்‌ தங்கள்‌ அல்குலில்‌ தழையுடையை அணிந்து கொள்வதின்‌ 
அடிப்படை செயலாக இனக்கவர்தல்‌ அமைவதை ஆய்வின்‌ பல நிலையில்‌ 
விளக்கப்பட்டுள்ளது. 

சங்க இலக்கியத்தில்‌ பெண்ணின்‌ மேனியில்‌ படரும்‌ தேமலைச்‌ சுணங்கு, தித்தி, 
திதலை எனப்‌ பலசொற்களில்‌ கையாண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. மகளிர்‌ 
மேனியின்‌ நிறத்திற்கு மாந்தளிர்‌, ஈங்கை, செயலை ஆகிய தளிர்களுக்கு 
உவமைப்படுத்திக்‌ கூறுவர்‌. இத்தகைய அழகிய மேனியைக்‌ கொண்ட பெண்டிர்‌, 
ஆடவரைப்‌ பிரிந்ததனால்‌ பசலை ஊர்கின்றது. இதனால்‌, அம்மேனியின்‌ நிறம்‌ 


203 


பீர்க்கம்‌, கொன்றை, ஆகிய மலரின்‌ நிறத்தையும்‌ பொன்னின்‌ நிறத்தையும்‌ 
ஒத்திருப்பதைப்‌ பாடல்கள்வழி பொருத்திப்‌ பார்க்கப்பட்டுள்ளன. 

- சங்கப்‌ பாடல்களின்‌ மூலம்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலர்‌ தங்களது அகத்தை 
உடல்சார்ந்த நிலையில்‌ எத்தன்மையில்‌ வெளிப்படுத்தினர்‌ என்பதைத்‌ 


தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. 


சங்க இலக்கியத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, ஆணைவிட, 
பெண்ணின்‌ உடல்சார்ந்த பதிவுகளே மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. காமம்‌ 
தொடர்பான உணர்வுகள்‌ வெளிப்படையாகக்‌ கலித்தொகை மற்றும்‌ பரிபாடல்களில்‌ 
பதிவாகியிருப்பதைக்‌ காணமுடிகின்றது. பிற சங்க நூல்களில்‌ காமவுணர்வினை 
மறைமுகத்தன்மையில்‌ வெளிப்படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. அவ்வகையில்‌ இந்த 
ஆய்வு சங்க கால அகவுணர்வினைப்‌ பல சான்றுகள்வழி இச்சமூகத்திற்கு 
எடுத்தியம்பியுள்ளது. சங்க இலக்கியம்‌ தொடர்பான இனிவரும்‌ ஆய்வுகள்‌, இலக்கண 
வாய்பாடுகளுக்கு முதன்மை கொடுக்காமல்‌, பாடல்களில்‌ பொதிந்திருக்கும்‌ 
உணர்விற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து ஆராய்ந்தால்‌ மேலும்‌ பல புதிய 
கருத்துகளைச்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ பெறமுடியும்‌ என்பதே இந்த ஆய்வேட்டின்வழி 


முன்‌ வைக்கப்படும்‌ கருத்தாகும்‌. 
மேல்‌ ஆய்விற்குரிய களங்கள்‌: 


-  அகமரபைபிற பண்பாடு சார்ந்த அகமரபுகளோடு ஒப்பிட்டு ஆய்வு நிகழ்த்தலாம்‌. 

- மலர்கள்‌ தொடர்பான ஆய்வேடுகள்‌ வெளிவந்திருப்பினும்‌ அம்மலர்களைக்‌ 
குறியீட்டுத்‌ தன்மையில்‌ கட்டமைப்பதற்கான தனித்த தன்மையைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ ஆய்வினை மேற்கொள்ளலாம்‌. 

- உளவியல்‌ பின்புலத்தில்‌ கூந்தல்‌ தொடர்பான விரிவான ஆய்வை 


மேற்கொள்ளலாம்‌. 


துணைநூற்பட்டியல்‌ 


204 


முதன்மை ஆதாரங்கள்‌ 


அவ்வை துரைசாமிப்பிள்ளை (உ. ஆ); பதிற்றுப்பத்து; கழகவெளியீடு; சென்னை; 1955. 

ஒளவை துரைசாமிபிள்ளை (உ. ஆ புறநானூறு; கழக வெளியீடு; சென்னை; 1947. 

சாமிநாதையர்‌. உ.வே. (ப. ஆ); பத்துப்பாட்டு மூலம்‌; நச்சினார்க்கினியர்‌ உரை; 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌; சென்னை; 1931. 


ஐங்குறுநூறு; கணேச அச்சுக்கூடம்‌; சென்னை; 1920. 


குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌; கேஸரி அச்சுக்கூடம்‌; சென்னை; 1937. 


பதிற்றுப்பத்து மூலமும்‌ பழையவுரையும்‌; லிபர்டி அச்சுக்கூடம்‌;சென்னை; 1941. 
த பரிபாடல்‌ மூலமும்‌ பரிமேலகழகர்‌ உரையும்‌; கமர்ஷியல்‌ அச்சுக்கூடம்‌; 


சென்னை; 1918. 
க்‌ புறநூனூறு மூலமும்‌ உரையும்‌; டாக்டர்‌ உவே சாமிநூதையர்‌ நூல்நிலையம்‌; 
சென்னை; 1971. 


சோமசுந்தரனார்‌, பொ.வே., (உ. ஆ); பத்துப்பாட்டு; தொகுதி 1, 2- 1956; நற்றிணை - 1952; 
அகநானூறு - 1977, குறுந்தொகை - 1978 ; ஐங்குறுநூறு - 1966; கலித்தொகை -1970; 
பரிபாடல்‌ -1957 ; பதவுரை விளக்கவுரைகளுடன்‌; கழக வெளியீடு; சென்னை. 


ராஜம்‌, எஸ்‌., (ப. ஆ) பத்துப்பாட்டு - 1957; நற்றிணை - 1957 ; குறுந்தொகை - 1957; 
ஐங்குறுநூறு - 1957;அகநானூறு - 1958; கலித்தொகை -1957 ; பரிபாடல்‌ -1957; 
புறநானூறு -1958; பதிற்றுப்பத்து - 1957; மர்ரே அண்டு கம்பெனி; சென்னை. 


கலித்தொகை: நச்சினார்க்கினியர்‌ உரை, அனந்தராமையர்‌ பதிப்பு; சென்னை; 1925. 


துணைமை ஆதாரங்கள்‌ 


அகத்தியலிங்கம்‌, ச; சங்க இலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ இலக்கியங்களே; மணிவாசகர்‌ 


பதிப்பகம்‌; சென்னை; 1997. 


அருணாசலதேசிகர்‌. சோ; குறுந்தொதை; மூலம்‌ பதிப்பு; சென்னை; 1933. 


205 


அருளானந்தம்‌, ச.பா; சங்கப்பாடல்களில்‌ கருப்பொருள்களின்‌ தாக்கம்‌; ஆய்வேடு; 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1976. 
ஆலிஸ்‌, அ;கட்டமைப்பு ஆய்வில்‌ அகநானூறும்‌ புறநானூறும்‌; சிவகங்கை; 1991. 
ஆறுமுகநாவலர்‌; தொல்காப்பியம்‌-சொல்லதிகாரம்‌; சேனாவரையர்‌ உரை, பதிப்பு; 
சென்னை; 1934. 
ஆறுமுகம்‌, ஆ; சங்க இலக்கியத்தில்‌ குடும்பம்‌, உடைமை, அரசு; ஆய்வேடு; 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1987. 
இளவழகனார்‌; சங்க இலக்கிய இன்கவித்திரட்டு; விளக்கவுரை; பாகம்‌- 1, 3; 
கழகவெளியீடு; சென்னை; 1945(1, 1955(3). 
இரவிச்சந்திரன்‌, தி. கு; சிக்மண்ட்‌ ஃப்ராய்ட்‌ உளப்பகுப்பாய்வு அறிவியல்‌; தமிழாக்கம்‌; 
அலைகள்‌ வெளியீட்டகம்‌; சென்னை; 2005. 
இராகவன்‌, அ; தமிழ்நாட்டு அணிகலன்கள்‌; அமிழ்தம்‌ பதிப்பகம்‌; சென்னை; 2005. 
இராகவையங்கார்‌, மு; தொல்காப்பியப்‌ பொருளதிகார ஆராய்ச்சி; மதுரைத்‌ தமிழ்ச்சங்க 
வெளியீடு; 1922. 
இராகவையங்கார்‌, ரா; குறுந்தொகை விளக்கம்‌; அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1947. 
இராசமணிக்கனார்‌, மா;பத்துப்பாட்டு ஆராய்ச்சி; சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1970. 
்ண்க்்‌ ; கலித்தொகை தெளிவுரை-குறிப்புரை; திணை, துறை, உள்ளுறை 
விளக்கங்களின்‌ பதிப்பு; வள்ளுவர்‌ பண்ணை; சென்னை; 1958. 
மதுரை; 1982. 
இராஜகோபாலாச்சாரியார்‌, கே; இலக்கணவிளக்கம்‌ (பொருளியல்‌); ஸ்டார்‌ பிரசுரம்‌; 
சென்னை; 1968. 
இலக்குவனார்‌, சி; தொல்காப்பிய ஆராய்ச்சி; வள்ளுவர்‌ பதிப்பகம்‌; புதுக்கோட்டை; 1968. 
ஒள்‌ ்‌.இராஉ ரியர்கள்‌கண்ட னெற்பொருள்நுண்ணவிக்கங் தொரு! 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌; சென்னை; 1971. 


இளங்குமரன்‌, இரா; களவியற்‌ காரிகை; கழகவெளியீடு; சென்னை; 1973. 


206 


கதிர்‌ மகாதேவன்‌; ஒப்பியல்‌ நோக்கில்‌ சங்ககாலம்‌; சர்வோதய இலக்கியப்‌ 


பண்ணை; மதுரை; 1975. 
கந்தசாமி, சோ. ந; புறத்திணை வாழ்வியல்‌; தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌; தஞ்சாவூர்‌; 1994. 
க்‌ பரிபாடலின்‌ காலம்‌; அபிராமி பதிப்பகம்‌; அண்ணாமலைநகர்‌; 1972. 
கலியாணசுந்தரம்‌, தெ; சங்க அகப்பாடல்களில்‌ உணர்வுப்‌ போராட்டம்‌; வாணி பதிப்பகம்‌; 
கோயமுத்தூர்‌; 1992. 


கனகசபாபதிப்பிள்ளை, எஸ்‌; தொல்காப்பியம்‌; பொருளதிகாரம்‌ (தொகுதி-2); பதிப்பு; 
பேராசியர்‌ உரை, சாது அச்சுக்கூடம்‌; சென்னை; 1935. 
நித்யா ககங்களும்நப்பி ட கத்தி பச்சிநி & 
சென்னை; 2003. 


குமாரசாமிப்புலவர்‌. அ; நாற்கவிராசநம்பி நம்பியகப்பொருள்‌; பதிப்பு உரை; தனலக்குமி 


புத்தகசாலை; சுன்னாகம்‌; 1932. 
குருசாமி, ம.ரா.போ; சங்ககாலம்‌; மெர்குரி புத்தகக்‌ கம்பெனி, கோயம்புத்தூர்‌; 1967. 


குளோறியாசுந்தரமதி, இல; டாக்டர்‌ உ.வே.சா. சங்க இலக்கியப்‌ பதிப்புகள்‌; உலகத்‌ 


தமிழாராய்ச்சி நிறுவனம்‌; சென்னை. 


க சுங்க இலக்கியம்‌ மருதம்‌; கேரளப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறை வெளியீடு; 1971 
கைலாசபதி, ௧; பண்டைத்தமிழர்‌ வாழ்வும்‌ வழிபாடும்‌; பாரிநிலையம்‌; சென்னை; 1966. 


கல்வ ஒப்பியல்‌ இலக்கியம்‌; பாரிநிலையம்‌; சென்னை; 1969. 
கேசவராஜ்‌, வே; நடுகல்‌ வழிபாடு; சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை; மதுரை; 1978. 
கேசவன்‌, கோ; மண்ணும்‌ மனித உறவுகளும்‌; சென்னை புக்‌ ஹவுஸ்‌; சென்னை; 1969. 


கோவிந்தன்‌, கா; சங்கத்‌ தமிழ்ப்புலவர்களில்‌-உவமையால்‌ பெயர்‌ பெற்றோர்‌; 


கழகப்பதிப்பு; சென்னை; 1961. 

க்‌ பாலைச்‌ செல்வி; பாரிநிலையம்‌; சென்னை; 1956. 

கோவிந்தராசனார்‌, கா.ர; களவியல்‌ என்னும்‌ இறையனார்‌ அகப்பொருள்‌ மூலம்‌ 
நக்கீரனார்‌ உரையும்‌; பதிப்பு; சென்னை; 1939. 

சக்திதாசன்‌ சுப்பிரமணியன்‌; குறுந்தொகைக்‌ காட்சிகள்‌ விளக்கம்‌; தமிழகம்‌; 


சென்னை; 1958. 


207 


சஞ்சீவி, ந; சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணைகள்‌; சென்னைப்‌ 


பல்கலைக்கழகம்‌; சென்னை; 1973. 

சண்முகம்‌, செ.வை; சொல்லிலக்கணக்‌ கோட்பாடு; 1-2; அனைத்திந்தியத்‌ தமிழ்‌ 
மொழியியற்கழகம்‌; அண்ணாமலைநகர்‌; 1984; 1986. 

சண்முகம்பிள்ளை, மு; அகப்பொருள்மரபம்திருக ்‌ செல்‌ ல . 
சென்னை; 1980. 

ல்‌ சங்கத்தமிழர்‌ வாழ்வியல்‌; உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌; சென்னை; 1997. 

சரளா ராசகோபாலன்‌; சங்க இலக்கியத்தில்‌ தோழி; ஒளிப்பதிப்பகம்‌; சென்னை; 1986. 

லக்‌ சங்க இலக்கியத்தில்‌ அகம்‌; ஒளிப்பதிப்பகம்‌; சென்னை; 1988. 

சாமி, பி. எல்‌; சங்க இலக்கியத்தில்‌ செடி, கொடி, விளக்கம்‌; கழகவெளியீடு; சென்னை; 1967. 

சாமிநாதையர்‌, உ.வே; சங்ககாலத்தமிழும்‌ பிற்காலத்தமிழும்‌; உ.வே.சா. நூல்நிலைய 
வெளியீடு; சென்னை; 1949. 

ee (ப.ஆ); சிலப்பதிகாரம்‌ மூலமும்‌ அடியார்க்கு நல்லார்‌ அரும்பதவுரை; பதிப்பு; 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு; 1985. 


திருத்தக்கதேவர்‌ இயற்றியசீவகசிர்‌ A ற்நச்சினார்க்கினி s 
பதிப்பு ; தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு; 1969. 


சாரங்கபாணி, இரா; பரிபாடல்திறன்‌; மணிவாசகர்பதிப்பகம்‌; சிதம்பரம்‌; 1983. 

சிதம்பரம்பிள்ளை, க சுங்க இலக்கியத்தில்பரத்தமை முனைவர்பட்ட ஆய்வேடுமதுரைகாயாசர்‌ 
பல்கலைக்கழகம்‌; 1979. 

சிதம்பரனார்‌, அ; தமிழ்ச்‌ சங்கங்களின்‌ வரலாறு; கழகவெளியீடு; 1957. 

சிதம்பரனார்‌, சாமி; பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை; இலக்கிய நிலையம்‌; சென்னை; 1973. 

க எட்டுத்தொகையும்‌ தமிழர்‌ பண்பாடும்‌; ஸ்டார்‌ பிரசுரம்‌; சென்னை; 1974. 


சிவத்தம்பி. கா; இலக்கணமும்‌ சமூக உறவுகளும்‌; சென்னை; 1982. 
சங்க இலக்கியம்‌ கவிதையும்‌ கருத்தும்‌; உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌; 
சென்னை; 2009. 


சிவராஜ்‌, து; சங்க இலக்கியத்தில்‌ உளவியல்‌; சிவம்‌ பதிப்பகம்‌; வேலூர்‌; 1994. 


208 


சீனிவாசன்‌, ச.பொ; சங்க இலக்கியத்தில்‌ அகவுணர்வு; உயிரினப்‌ பண்பாடு 
நற்றிணை; சேகர்‌ பதிப்பகம்‌; சென்னை; 2005. 
சீனிவாசன்‌, ரா; தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுக்‌ கட்டுரைகள்‌; பாரிநிலையம்‌; 


சென்னை; 1964. 


சுந்தரமூர்த்தி, இ; பரிமேலழகர்‌ திருக்குறள்‌ உரைத்திறன்‌; ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌; 
சென்னை; 1985. 
சுப்பிரமணிய அய்யர்‌, ஏ.வி; தமிழ்‌ ஆராய்ச்சியின்‌ வளர்ச்சி; பாரிநிலையம்‌ சென்னை, 1977. 
'பிரமணியப்பின்ளை, கா;பரந்தமிபூர்நாகரிகம்‌ அல்லதுதொல்காப்பியர்பொருளதிகாரக்‌ 
கருத்து; கழகவெளியீடு; சென்னை; 1939. 


சுப்பிரமணியன்‌, ச.வே; திறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌, அசோகன்‌; சென்னை; 1977. 
_ ொண்னல்விளக்கம்‌ மூஷம்விளக்கம்‌ திறனாய்வு தமிழ்்பதிப்கப; சென்னை; 878 
கங்க தொல்காப்பியப்‌ பதிப்புகள்‌; உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌; சென்னை; 1992. 
சுப்பிரமணியன்‌, ந; சங்ககால வாழ்வியல்‌; நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌; சென்னை; 1986. 
சுப்புரெட்டியார்‌, ந தொல்காப்பியர்‌ காட்டும்‌ வாழ்க்கை; பழனியப்பா பிரதர்ஸ்‌; சென்னை, 1974. 
்்ல்னன்‌ அகத்திணைக்‌ கொள்கைகள்‌; பாரிநிலையம்‌; சென்னை; 1981. 


செந்துறைமுத்து, புலவர்‌; பரிபாடலின்‌ பழக்கவழக்கங்கள்‌; நல்வாழ்வுப்‌ பதிப்பகம்‌; 


சென்னை; 1978. 
செயராமன்‌, நா; சங்கத்தமிழ்‌ செய்யுட்கோவை; முத்துப்‌ பதிப்பகம்‌; 1977. 
கை முல்லைப்பாடல்கள்‌; மதுரை பப்ளிஷிங்ஹவுஸ்‌; மதுரை; 1977. 
௮ சாங்க இலக்கியத்தில்‌ பாடாண்திணை; மீனாட்சி புத்தக நிலையம்‌; மதுரை; 1975. 


செல்வராசு, சிலம்பு, நா; சங்க இலக்கியம்‌ சமூக மானுடவியல்‌; ஆய்வுக்கட்டுரைகள்‌; 
அனிச்சம்‌; புதுச்சேரி; 1996. 


சோமசந்தர பாரதியார்‌; தொல்காப்பியம்‌ பொருட்படலம்‌; புத்துரை; நாவலர்‌ 


புத்தகநிலையம்‌; 1942. 
ஞானசம்பந்தன்‌, அ.ச; அகமும்‌ புறமும்‌; பாரிநிலையம்‌; சென்னை; 1956. 


தட்சிணாமூர்த்தி, அ; சங்க இலக்கியங்கள்‌ உணர்த்தும்‌ மனித உறவுகள்‌; 


மங்கையர்க்கரசி பதிப்பகம்‌; தஞ்சாவூர்‌; 2001. 


209 


தண்டாயுதம்‌, இரா; சங்க இலக்கியம்‌; தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌; சென்னை; 1978. 
தமிழண்ணல்‌; சங்க இலக்கிய ஒப்பீடு; மீனாட்சி புத்தக நிலையம்‌; மதுரை; 1985. 
தாணம்மாள்‌. இல;சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌; வானதி பதிப்பகம்‌; சென்னை; 1981. 


நெடுஞ்செழியன்‌, இரா., கலித்தொகை தரும்‌ காதற்காட்சிகள்‌; திராவிடப்‌ 
பண்ணை; திருச்சி; 1955. 


பகவதி, கு; தமிழர்‌ ஆடைகள்‌; உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌; சென்னை; 1980. 
கை சிலப்பதிகாரத்தில்‌ மணப்பொருட்கள்‌; மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌; சிதம்பரம்‌; 2005. 


பாண்டுரங்கன்‌, கி; பண்டைத்‌ தமிழர்‌ போரியல்‌ வாழ்க்கையும்‌ தற்காலப்‌ போர்‌ 


நடவடிக்கையும்‌; வெற்றிவேல்‌ வெளியீடு; சென்னை; 1986. 
பாலசுப்பிரமணியன்‌, சி; மலர்‌ காட்டும்‌ வாழ்க்கை; நறுமலர்ப்‌ பதிப்பகம்‌; சென்னை; 1980. 


பாலசுப்பிரமணியம்‌. கு.வெ; சங்க இலக்கியத்தில்‌ புறப்பொருள்‌; மீரா பதிப்பகம்‌; 
புதுக்கோட்டை; 1986. 


பாஸ்கரதாஸ்‌, ஈ. கோ; அகப்பொருட்‌ பாடல்களில்‌ தோழி; சென்னை; 1979. 


ன அகப்பொருட்‌ பாடல்களில்‌ தலைவி; சென்னை; 1982. 
பெரிய கருப்பன்‌, இராம; குறிஞ்சிப்பாட்டு; மீனாட்சி புத்தக நிலையம்‌; மதுரை; 1977. 


க சங்க இலக்கிய ஒப்பீடு: இலக்கியக்‌ கொள்கைகள்‌; சோலை நூலக வெளியீடு; 
மதுரை; 1975. 


மணவாளன்‌, அ. அ; சங்க இலக்கியம்‌ - தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை; சென்னை; 1975. 

மறைமலையடிகள்‌; முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை; கழகவெளியீடு; சென்னை; 1962. 

ப்‌ பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை; கழகவெளியீடு; 1966. 

மாணிக்கம்‌. வ. சுப; தமிழ்க்காதல்‌; பாரிநிலையம்‌; சென்னை; 1980. 

மனோன்மணி சண்முகதாஸ்‌; குறுந்தொகை-ஒரு நுண்ணாய்வு; உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌; சென்னை; 2000. 


முத்துக்கண்ணப்பர்‌, தி;சங்க இலக்கியத்தில்‌ நெய்தல்‌; அதிபத்தர்‌ பதிப்பகம்‌; 
சென்னை; 1978. 


210 


முத்துச்சண்முகன்‌; தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ அகத்திணையியல்‌ 

உரைவளம்‌; 
(இளம்பூரணர்‌, நச்சினார்க்கினியர்‌, நாவலர்‌ சோமசுந்தரபாரதியார்‌; மு. அருணாசலம்‌ 
பிள்ளை ஆய்வுரை; பதிப்பு ;மதுரைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறை வெளியீடு; 
மதுரை; 1975. 

ரால்‌ தாச  சொல்காப்பியமம்கமிட்த்‌ ககயுஸ்தமிறினி 
சென்னை; 2006. 

லேனா தமிழ்வாணன்‌; சங்க இலக்கியத்தில்‌ அகக்காட்சிகள்‌; மணிமேகலைப்‌ பிரசுரம்‌; 


சென்னை; 1982. 
சிங்க இலக்கியத்தில்‌ புறக்காட்சிகள்‌; மணிமேகலைப்‌ பிரசுரம்‌; சென்னை; 1982. 
வசந்தாள்‌, த; தமிழிலக்கியத்தில்‌ அகப்பொருள்‌ மரபுகள்‌- ஒரு வரலாற்றுப்‌ பார்வை; 


சென்னைப்‌ பல்கலைக்கழக வெளியீடு; 1990. 


வரதராசன்‌, மு; நெடுந்தொகை விருந்து; பாரி நிலையம்‌ சென்னை; 1952. 

pe குறுந்தொகை விருந்து; பாரி நிலையம்‌ சென்னை; 1956. 

ல்‌ குறுந்தொகைச்‌ செல்வம்‌; பாரி நிலையம்‌ சென்னை; 1958. 

ல கொங்குதேர்‌ வாழ்க்கை; பாரி நிலையம்‌ சென்னை; 1963. 

௮ பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ இயற்கை; பாரி நிலையம்‌; சென்னை; 1964. 

வரதராசன்‌. வெ; தமிழரின்‌ ஒப்பனைக்‌ கலைத்திறன்‌; தமிழ்‌ பல்கலைக்கழக 
வெளியீடு; தஞ்சாவூர்‌; 1986. 

வள்ளியம்மாள்‌. ந; தமிழ்‌ இலக்கியத்தில்‌ அகப்பொருள்‌ கொள்கைகள்‌; மக்கள்‌ 
வெளியீடு; சென்னை; 1980. 

வெள்ளைவாரணர்‌. க; தொல்காப்பியம்‌ உரைவளம்‌; அகத்திணையியல்‌; மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்கழகம்‌; மதுரை; 1983. 

க்ஸ்‌ தொல்காப்பியம்‌ உரைவளம்‌; களவியல்‌; ம.து.ப.கழகம்‌; மதுரை; 1983. 

க்‌ தொல்காப்பியம்‌ உரைவளம்‌;தற்பியல்‌; ம.து.ப.கழகம்‌; மதுரை; 1983. 

——ை தொல்காப்பியம்‌ உரைவளம்‌;பொருளியியல்‌;ம.து.ப.கழகம்‌; மதுரை;1983. 

க்‌ தொல்காப்பியம்‌ உரைவளம்பறத்திணையியல்ம.து.ப.கழகம்‌; மதுரை;1983. 

த்‌ தொல்காப்பியம்‌ உரைவளம்‌; உவமையியல்‌; ம.து.ப.கழகம்‌; மதுரை;1985. 


க்கள்‌ தொல்காப்பியம்‌ உரைவளம்‌; மெய்ப்பாட்டியல்‌; ம.து.ப.கழகம்‌; மதுரை; 1986. 


211 


வெற்றிச்‌ செல்வன்தமிழ்‌ இலக்கியத்தில்மன்கள்‌ மணிவாசகர் பதிப்பகம்‌ சென்னை 2000. 
வேங்கடசாமி. மயிலை. சீனி; சங்ககால தமிழக வரலாற்றில்‌ சில செய்திகள்‌; 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌; 1970. 
வேங்கடராமச்‌ செட்டியார்‌, செ; பழந்தமிர்‌ நூல்களில்‌ உயிர்‌ வகைகள்‌; பாரி நிலையம்‌; 
சென்னை; 1960. 
பூனையா ஒவியம்‌. நெடுநல்வாடை விளக்கம்‌ பாரிநிலையம்‌ சென்னை 1958. 
வையாபுரிப்பிள்ளை. எஸ்‌; இலக்கிய தீபம்‌; பாரிநிலையம்‌; சென்னை; 1955. 
க்‌ சங்க இலக்கியம்‌ (பாட்டும்‌ தொகையும்‌); பாரிநிலையம்‌; சென்னை; 1967. 
ஜகநாதன்‌. கி. வா; தமிழ்‌ வையை சங்கநூற்‌ காட்சிகள்‌; அமுதநிலையம்‌; சென்னை; 1953. 
கட்டுரைகள்‌ 
சங்க இலக்கியச்‌ சொற்பொழிவுக்கட்டுரைகள்‌; பத்துப்பாட்டு; கழகவெளியீடு; 
சென்னை; 1969. நற்றிணைக்‌ கட்டுரைகள்‌; கழகவெளியீடு; சென்னை; 1975; 
குறுந்தொதை; கட்டுரைகள்‌; கழகவெளியீடு; சென்னை; 1972; ஐங்குறுநூறு கட்டுரைகள்‌; 
கழகவெளியீடு; சென்னை; 1965; அகநானூறு கட்டுரைகள்‌; கழகவெளியீடு; 
சென்னை; 1969; கலித்தொகைக்‌ கட்டுரைகள்‌; கழகவெளியீடு; சென்னை; 1970; 
புறநானூறு கட்டுரைகள்‌; கழகவெளியீடு; சென்னை; 1966. 
ஆய்வுக்கோவை 
அழகர்‌ நாதன்‌ சுப., சங்க அகப்பாடல்களில்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ இடம்பெறும்‌ 
முறை - ஒரு கண்ணோட்டம்‌; 21 வது ஆய்வுக்கோவை; தொகுதி; 1; 
அண்ணாமலைநகர்‌; 1989. 
தொகுதி: 1 தூத்துக்குடி 1980. 
ஆறுமுகசாமி, ௧க.சி; நற்றிணைக்‌ காட்சிகள்‌; 18வது ஆய்வுக்கோவை; தொகுதி 1 
ஈரோடு; 1986. 
உலகநாதன்‌. பெ.கு; மணக்கும்‌ கூந்தல்‌; 2 வது ஆய்வுக்கோவை; திருச்சி; 1790. 
கந்தசாமி. தங்க. புறத்தில்‌ அகம்‌; 18வது ஆய்வுக்கோவை; தொகுதி:4; ஈரோடு; 1986. 
காஞ்சனா. இரா. ஞாழலா ? கோங்கா ? 13வது ஆய்வுக்கோவை; தொகுதி: 4; 
திண்டுக்கல்‌; 1981. 


212 


கோபிநாத்‌, ௭., அகப்பாடல்களில்‌ வராலற்றுக்‌ கூறுகள்‌; 20 வது ஆய்வுக்கோவை; 
தொகுதி; 4; அண்ணாமலைநகர்‌;1988. 


சரளா. இராசகோபாலன்‌. சங்க அகப்பாடல்களில்‌ நன்னன்‌; 20வது ஆய்வுக்‌ கோவை; 
தொகுதி- 4; அண்ணாமலை நகர்‌. 1988. 

செயராமன்‌. நா., பரிபாடலில்‌ அகப்பொருள்மரபு; 11வது ஆய்வுக்கோவை; தொகுதி 1 
ஐதராபாத்‌; 1979. 

சிவகாமசுந்தர்‌. சு. அகம்‌ புறம்‌; 13வது ஆய்வுக்கோவை; தொகுதி 1; திண்டுக்கல்‌; 1981. 

குருநாதன்‌.வ, தித்தன்‌; 1வது கருத்தரங்க ஆய்வுக்கோவை தொகுதி 1கோயம்புத்தூர்‌; 1987. 

ரை நன்னன்‌; 2வது கருத்தரங்க ஆய்வுக்கோவை; தஞ்சாவூர்‌; 1988. 


இதழ்கள்‌ 
செந்தமிழ்ச்‌ செல்வி 
அகத்தியலிங்கம்‌ ச; ஆய்‌ அண்டிரன்‌; தொகுதி 55; மதுரை; 1959-60. 
அரவிந்தன்‌ மு.வை; திருக்குறளும்‌ சங்க இலக்கியமும்‌; தொகுதி 63; மதுரை; 1968. 
இராகவையங்கார்‌. ரா; வெள்ளிவீதியார்‌; தொகுதி 2, மதுரை; 1902. 
ல ; ஒளவையார்‌ தொகுதி 2, மதுரை; 1902. 
இளங்குமரன்‌. இரா. பாரி; சிலம்பு; 54; சென்னை; 1979-80. 
க ஒரி; சிலம்பு; 55; சென்னை; 1980-81. 
ன்‌ அதியனும்‌ அதிகனும்‌; சிலம்பு 58; சென்னை; 1983-84. 
சாமி. பி.எல்‌, சங்க நூல்களில்‌ கூதளமும்‌ குளவியும்‌ குல்லையும்‌ சிலம்பு;82; 1987-88. 
சிங்கார வேலன்‌. சொ. காமமா ? காதலா ?; சிலம்பு 38; 1963-64. 
சிவலிங்கனார்‌; ஆதிமந்திப்பாட்டு; சிலம்பு 24; சென்னை; 1949-50. 
தமிழ்ப்பொழில்‌ 
இராசா. கி., புறநானூற்றில்‌ திணை துறைப்‌ பொருத்தம்‌; துணர்‌ 67; மலர்‌ 2; தஞ்சாவூர்‌; 1993. 
சாமி. பி.எல்‌, சங்க நூல்களில்‌ கரத்தை; துணர்‌ 57; தஞ்சாவூர்‌; 1983-84. 


a1 


சிவகுருநாதன்‌. மா; புறப்பொருள்‌ பூக்கள்‌; துணர்‌-22; மலர்‌ 1 துணர்‌-22; மலர்‌;8 
தஞ்சாவூர்‌; 1947-48. 

சீனிவாசன்‌. கு., தமிழில்‌ தாவரம்‌ துணர்‌ 34; மலர்‌ 11; துணர்‌ 35; மலர்‌ 1; துணர்‌ 35; மலர்‌ 2; 
துணர்‌ 35; மலர்‌ ; துணர்‌ 35; மலர்‌ 5; துணர்‌ 35; மலர்‌ 10; துணர்‌ 35; மலர்‌ 12; 
தஞ்சாவூர்‌; 1959-60. 

சுப்பிரமணியபிள்ளை. கோ., பாலைபாடிய பெருங்கடுங்கோ; துணர்‌ 18; மலர்‌ 12; 
தஞ்சாவூர்‌; 1972-43. 

தெய்வநாயகம்‌. கோ., ஆட்டனத்தி ஒராய்வு; துணர்‌ 49; மலர்‌ 12; தஞ்சாவூர்‌; 1975-76. 


பொருட்களஞ்சியம்‌ 

சங்க இலக்கியப்‌ பொருட்‌ களஞ்சியம்‌; தொகுதி: 1 - 1986; தொகுதி: 2 - 1986 ; 
தொகுதி: 3-1988; தொகுதி: 4-2006; தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு, தஞ்சாவூர்‌. 

சங்க இலக்கியச்‌ சொல்லாடை வு; தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு, தஞ்சாவூர்‌, 2007. 

அகராதி 


தமிழ்ப்பேரகராதி; (7௮௱॥| டeXic௦॥) தொகுதி;1-6; சென்னைப்‌ பல்கலைக்கழக வெளியீடு; 


சென்னை ;1982. 
நிகண்டுகள்‌ 
சேந்தன்‌ திவாகரம்‌ - பிங்கலம்‌ - சூடாமணி; சாந்தி சாதனா வெளியீடு; சென்னை; 2004. 


பின்னிணைப்பு 


காதல்‌ 


காமம்‌ 


பின்னிணைப்பு - 1 


திரு: 94, பெரு:223, மது:550, பட்‌: 103, மலை: 485; நற்‌:25:8, 44:12, 45:5, 133:8, 
161:10, 201:1, 218:5, 231: 9, 268:6, 313:5, 327:3, 353:5; குறு: 229:3; ஐங்‌: 92:2, 
195: 2, 255: 1, 256: 1, 258: 1, 259: 1, 260:1, 400:4, 424:1, 244: 4, 446: 4, 475: 4; 
பரி:6:71, 8:37, 8:42, 9: 14, 10:35, 12:35, 15:47, அகம்‌: 53:15, 55:16, 73:11, 
75:13,135:6, 138:1, 140:5, 159:12, 206:10, 301:27, 302:8, 305:6, 310:8, 311:7, 312:8, 
332:15, 339:13, 352:11, 384:2, 399:4; கலி: 2:9, 11:3, 36:18, 36:20, 61:13, 69:3, 
98:20, 107:24, 113:20, 122:3, 129:11, 140:18; புறம்‌: 58:26, 73:12, 93:6, 181:2, 198:7, 
216:10, 272:3, 276:3, 281:7, 289:5, 373:32, 381:26, 391:18. 


திரு: 134, பட்‌: 39, நற்‌: 23:9, 35:12, 39: 3, 64: 12, 79:7, 94: 2, 126: 10, 185: 2, 
187:5, 223:1, 232: 6, 152: 1, 185: 2, 187: 5, 223: 1, 232:6, 266: 5, 287: 7, 335:11, 
253: 8, 369:11, 378:1, 389:11; குறு: 2:2, 17:4, 18:5, 32:3, 42:1, 57:1:3, 78:4, 99:6, 
102:3, 112:1, 136:1, 149:6, 152:5, 177:7, 204:1, 204:5, 206:4, 212:4, 231: 5, 241: 1, 
257: 6, 290:1, 308: 7, 340: 1, 371:4, 400:2; ஜங்‌: 237:1, அகம்‌: 15:1, 28:1, 50:7, 
112:15, 128:3, 198:2, 208:20, 236:9, 258:14, 266:8, 284:11, 298:18, 303:13, 322:3, 
330:10, 339:7, 353:5, 361:6, கலி: 12: 12, 12:16, 18:7, 93:27, 113:20, 121:,7, 137:2, 
140:23, 140:27, 142:5, 142:56, 145:3, 145:11, 146:3, 147:2, 147:14, 148:13; புறம்‌: 
212:3; பதி:22:1; பரி: 6:71, 6:98, 6:103, 6:105, 8:40, 9:14, 10:63, 10:69, பரி.தி:1:56. 


பின்னிணைப்பு - 2 


சங்க இலக்கியத்தில்‌ 134 மலர்களின்‌ பெயர்கள்‌ பதிவாகியிருப்பதைப்‌ 
பாடல்களின்வழி அறியலாம்‌. இவ்விலக்கியத்தில்‌ இடம்பெற்ற அனைத்து மலர்களின்‌ 
முழுமையான தன்மை அறியஇயலவில்லை. ஆனால்‌, சில மலர்களின்‌ தன்மையைத்‌ 
தெளிவுபட அறியமுடிகின்றது. சில மலர்களின்‌ பெயர்க்‌ குறிப்பு மட்டுமே இலக்கியத்தில்‌ 
இடம்பெற்றுள்ளதால்‌, அம்மலர்களின்‌ தன்மையும்‌ அறிந்துகொள்ள முடியாத நிலையும்‌ 
உள்ளன. மேலும்‌, இம்மலர்கள்‌ இடந்தோறும்‌, காலந்தோறும்‌ வேறுவேறு பெயர்களில்‌ 
குறிக்கப்படுகின்றன. ஒரே மலருக்குப்‌ பல பெயர்களும்‌ குறிக்கப்படுவதைக்‌ 


காணமுடிகின்றது. பின்வரும்‌ பகுதி இதனை விளக்கும்வகையில்‌ அமைவதைக்‌ காணலாம்‌. 


1. அடும்பு 
அடும்பு மலர்க்‌ கடற்கரையோரங்களிலும்‌ கழிகளின்‌ கரைகளிலும்‌ படர்ந்து வளரும்‌ 
தன்மையுடையது. இக்கொடியின்‌ நிறம்‌ சிவப்பு, கவட்டிலையை உடையது (அகம்‌: 80). இதன்‌ 
இலைகள்‌ மான்‌ குளம்பு போல்‌ பிளவுபட்டிருக்கும்‌ என்பதை 'மான்‌அடி. அன்ன கவட்டிலை 
அடும்பின்‌' (குறு: 243) எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துகின்றது. 
“ஏர்‌ கொடிப்‌ பாசடும்பு பரிய ஊர்பு இழிபு 
நெய்தல்‌ மயக்கி வந்தன்று, நின்‌ மகள்‌” (ஓங்‌: 107 
எனும்‌ வரிகள்‌, அழகான அடம்புக்‌ கொடி நெய்தல்‌ நிலத்துக்குரியது என்பதை 
உறுதிபடுத்துகின்றது. இம்மலர்த்‌ தேர்மணிகள்‌ போல்‌ காட்சியளிபதாகவும்‌, இதனுடன்‌ 
நெய்தல்‌ மலர்‌ மற்றும்‌ இன்னபிற மலர்களோடு கலந்து கட்டிய மாலை விளையாட்டு மகளிர்‌ 
அணிந்து கொண்டதாகக்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ குறிக்கின்றது. (குறு: 401) 
“படிவ மகளீர்‌ கொடி கொய்து அழித்த 
பொம்மல்‌ அடும்பின்‌ வெண்மணல்‌ ஒமு சிறை ' முற்‌: 272) 
நற்றிணை அடிகளில்‌, நோன்பு மேற்கொள்ளும்‌ மகளிர்‌ நோன்பிற்காக அடும்புக்‌ கொடியைக்‌ 
கொய்ததை நற்றிணை வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றது. 
2. அதிரல்‌ புனலி) 
கொடி வகையைச்‌ சேர்ந்தது. இதன்‌ மலர்கள்‌ இளவேனிற்‌ காலத்தில்‌ மலரும்‌ 
தன்மையுடையது. 


“கொய்குறை அதீரல்‌ வைகுபுலர/ அலரி” (அகம்‌: 213) 


“அல்லி மலர்ந்த பைய்கொடி அதீரல்‌ 
பெமரும்புலர்‌ வைகறை அமும்பொடு வாங்கிக்‌ 


கான பானை கவள கொவ்னாம்‌ (அகம்‌: 267 
என்ற பாடலடிகள்‌ அதிரல்‌ மலர்‌ இரவில்‌ அல்லது வைகறைப்‌ பொழுதில்‌ மலரும்‌ 
தன்மையுடையது எனக்‌ குறிக்கின்றது. இது வேனிற்காலத்தில்‌ அதிகளவில்‌ மலரும்‌ 
என்பதை “வேனில்‌ அதிரலொடு வீரைஇ' (அகம்‌: 26] என அகநானூறு குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. இம்மலரின்‌ மொட்டின்‌ வடிவம்‌ கூர்மையாகக்‌ காணப்படுவதால்‌, இதனை 
குயில்‌ வாய்‌ அன்ன கூரமுகை அதிரல்‌” (றம்‌: 269) எனவரும்‌ புறநானூற்றுப்‌ பாடல்‌ வரி 
குயிலின்‌ வாய்க்கு உவமையாகக்‌ கூறியிருப்பதை அறியலாம்‌. 

“ப்ரர்வல்‌ வெருகின்‌ கூரெயீழ்‌ றன்ன 

ஸரீமென்‌ முகையறுண்கொடி அதீரல்‌” (அகம்‌: 397 

என்ற அடிகள்‌, அதிரல்‌ வெண்மை நிறமுடையது எனவும்‌ இதன்‌ மொட்டுக்களின்‌ 

மீது மெல்லிய வரிகள்‌ காணப்படுவதாகவும்‌ அவை வெருகின்‌ கூரிய எயிறுகளைப்‌ 
போல்‌ காட்சியளிப்பதாகவும்‌ கூறப்படுகின்றன. இதனைப்‌ “புனலிக்கொடி ' என்று 
நச்சினார்க்கினியரும்‌ (முல்‌:51), “காட்டுமல்லிகை” என்று அரும்பதவுரையாசிரியரும்‌, 
“மோசிமல்லிகை'” (சிலம்பு: 13, 156) என்று அடியார்க்கு நல்லாரும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 


3. அந்தி 

சங்க இலக்கியத்தில்‌ அந்தி மலர்‌ தொடர்பான பதிவு அகநானூற்றில்‌ மட்டும்‌ 
காணப்படுகின்றது. வந்து ஆறு பொன்னின்‌ அந்தி பூப்ப” (அகம்‌: 77. இவ்வரியின்‌ மூலம்‌ 
அந்தி மலர்‌ பொன்னிறமுடையது என்பது மட்டும்‌ தெளிவுபடுகின்றது. மேலும்‌ இம்மலரின்‌ 
தன்மையினை அறியஇயலவில்லை. 


4. அரலை (அலரி) 
“செயலை முழுமுதல்‌ ஒழிய; அயலது 
அரலை மாலைகுட்டி ” (குறு : 214) 
குறுந்தொகைப்‌ பாடல்‌ வரிகள்‌, வெறியாட்டெடுப்‌ போர்‌ முருகனுக்கு அரலை 
மாலை சூட்டுவது வழக்கம்‌ எனக்‌ குறிப்பிடுகின்றது. 'எரிஇதம்‌ அலரியொடு இடைப்ட 
வீரை, (அகம்‌:191) எனும்‌ வரியின்‌ மூலம்‌ அலரி மலர்‌ சிவப்பு நிறமுடையது என 
அறியமுடிகின்றது. 
5. அவரை 
கொடி வகையைச்‌ சேர்ந்தது. இது மலையிலும்‌ காட்டிலும்‌ வளரும்‌ தன்மையுடையது. 
அவரை முன்‌ பனிக்காலத்தில்‌ மிகுதியாக மலர்ந்திருக்கும்‌. இதன்‌ மலர்கள்‌ நீல நிறத்திலும்‌ 
சிவப்பு நிறத்திலும்‌ காணப்படுகின்றன. கொத்துக்‌ கொத்தாக மலரும்‌ அவரையின்‌ சிவந்த 


மொட்டுப்‌ பார்ப்பதற்குப்‌ பவழம்‌ போன்று காட்சியளிப்பதை ஐபத்தனை அவரை பவழங! 
கோப்பவும்‌' (சீறு: 164) எனச்‌ சிறுபாணாற்றுப்படை குறிப்பிடுகின்றது. மணிப்பூ அவரை" 
(மது: 242), அவரைப்‌ பைம்பூப்‌ பயில/ சிதந்றனை தூங்கும்‌ அழ்சிரம்‌' (அகம்‌: 299). 
இவ்வரிகள்‌ அவரையின்‌ தன்மையைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. இம்மலர்‌ நறுமணம்‌ 
அற்றதாகக்‌ காணப்படுகின்றது. அவரை மலரைச்‌ சூட்டிக்கொள்வதில்லை எனினும்‌ 
குறிஞ்சிப்பாட்டில்‌ பெண்கள்‌ பலவகை மலர்களைத்‌ தொடுத்ததில்‌ அவரை மலரும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 

“பனீப்புதல்‌ இவர்ந்த பைய்கொடி அவரைக்‌ 

கிளிவாய்‌ ஓப்பின்‌ ஒளிவீடு பன்மலர்‌” (குறு: 240) 
என்ற அடிகள்‌, அவரையின்‌ மலர்கள்‌ கிளியின்‌ அலகினைப்‌ போன்றிருப்பதாகக்‌ 
கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 
6. அல்லி 

“பஸ்‌இதம்‌ எதீர்மலர் கிவ்ளி வேறுபட 

றல்இிவ வனமுலை அல்லியொடு அப்பீயும்‌, 

பெழுதோள்‌ தொய்மில்‌ வரித்தும்‌ ” (அகம்‌: 389) 

எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌, பல இதழ்களையுடைய அல்லி மலர்‌ நீர்ப்பூ 
வகையைச்‌ சேர்ந்தது. இம்மலரின்‌ பூந்தாதுகளைக்‌ குழைத்துக்‌ காதலன்‌ காதலியின்‌ 
வனமுலைகளில்‌ தொய்யில்‌ வரைந்ததாக அகநானூறு பாடல்‌ விளக்குகின்றது. மேலும்‌ 
இம்மலருடன்‌ கருநீலம்‌, அல்லி, அனிச்சம்‌, முல்லை, நறவம்‌ ஆகிய மலர்களைச்‌ சேர்த்துக்‌ 
கட்டிய கண்ணியும்‌ தாரையும்‌ ஆண்மகன்‌ அணிந்து கொண்டதைக்‌ கலித்தொகைக்‌ 
குறிக்கின்றது (கலி: 91). கைம்மை நோன்பு மேற்கொண்ட மகளிர்‌ அல்லியின்‌ புல்லரிசியை 
உண்ட செய்தியை அல்லிப்‌ படேம்‌ புல்‌ ஆயினவே' (புறம்‌: 248) எனும்‌ புறநானூற்றுப்‌ 
பாடல்‌ தெளிவுபடுத்துகின்றது. 
7. அனிச்சம்‌ 
அனிச்சம்‌ மலர்‌ குறித்த பதிவு குறிஞ்சிப்பாடிலும்‌ கலித்தொகையிலும்‌ மட்டுமே 

பதிவாகியுள்ளது. ஒண்‌ செய்‌ கரந்தன்‌, ஆம்பல்‌, அனிச்சம்‌; (குழி: 62) என்பதில்‌ தலைவியும்‌ 
தோழியும்‌ பல்வகையான மலர்களைப்‌ பறித்ததில்‌ அனிச்ச மலரும்‌ ஒன்றாகும்‌. தலைவன்‌ 
நறவம்‌ பூவொடு அல்லி, நீலம்‌, அனிச்சம்‌, முல்லை ஆகிய பூக்களைக்‌ கொண்ட மாலையையும்‌ 
நறுமலராற்‌ செய்த கண்ணியையும்‌ அணிந்திருந்ததாகக்‌ கலித்தொகைக்‌ குறிப்பிடுகின்றது 
(கலி: 91). “தறவம்‌ சுள்ளி அமுப்பலம்‌ அனிச்சம்‌' (பீங்‌:2680) எனப்‌ பிங்கல நிகண்டு 
அனிச்சமலர்‌ கோட்டுப்பூவாகக்‌ குறிப்பிடுகின்றது. இம்மலர்‌ மென்மைத்‌ தன்மையுடையதை 
“மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ (குறவன்‌: 90) எனக்‌ குறள்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


8. ஆத்தி (ஆர்‌) 
ஆத்தி மாலை சோழ மரபினரின்‌ அடையாள மாலையாகத்‌ திகழ்வதைச்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ பல இடங்களில்‌ காணலாம்‌. “அடும்பு, அமர்‌ ஆத்தி (குறி: 87) எனவரும்‌ 
குறிஞ்சிப்‌ பாடல்‌ வரியில்‌ தலைவியும்‌ தோழியும்‌ மலைச்சாரலில்‌ பறித்த மலர்வகையில்‌ 
ஆத்தி மலரும்‌ ஒன்றாகக்‌ குறிக்கப்படுகின்றது. இச்செய்தியைத்‌ தவிர, இம்மலரின்‌ 
வண்ணம்‌, வடிவம்‌ ஆகிய செய்தியை அறிய இயலவில்லை. 
9. ஆம்பல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ ஆம்பல்‌ மலர்க்‌ குறித்த பதிவு மிகுதியாகக்‌ 
காணப்படுகின்றது. இது சுனைகளிலும்‌ பொய்கைகளிலும்‌ வளரும்‌ தன்மையுடையது. கொடி 
வகையைச்‌ சேர்ந்தது (பட்‌: 66). இம்மலர்‌ மாரிக்காலத்தில்‌ மலரும்‌. ஆம்பல்‌ வெள்ளை மற்றும்‌ 
செந்நிறம்‌ என இரண்டு வண்ணங்களில்‌ காணப்படுகின்றது. இதன்‌ அரும்பு கொக்கின்‌ 
கூரிய அலகுக்கு உவமையாகக்‌ கூறப்படுகின்றது. 
“மரீ ஜ்ம்ப்ல்‌ அன்ன கொக்கின்‌ 
பார்வல்‌ அஞ்சிய பமுவரல்‌ ஈர்க்கொெண்டு ” குறு: 117 


“கொக்கினுக்கு ஒழிந்த தீம்‌ பழம்‌, கொக்கின்‌ 
கூம்புநிலை அன்ன முகைய ஆம்பற்‌ 


தாங்கு நீர்க்‌ குட்டத்து; துடுமென வீழும்‌ (நற்‌: 280) 
இப்பாடல்களில்‌ ஆம்பலின்‌ அரும்பு கொக்கின்‌ கூம்பு நிலையைக்கு ஒப்பாகக்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
“அம! வெவளாம்பல்‌ அம்பை நெறித்தழை 
தித்திக்‌ குறங்கின்‌ ஊழ்மாறு அலைப்ப” (குறு: 293) 
எனும்‌ வரிகள்‌, மகளிர்‌ வெள்ளாம்பலின்‌ தழையைக்‌ தொடுத்து, அதனைத்‌ தங்கள்‌ 
அல்குலில்‌, தழையாடையாக அணிந்து கொண்ட செய்தியைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. 
“செவ்வாய்‌ ஆம்பல்‌ செல்நீர்த்‌ தாமரை; (பீ: 8: 116) 
இவ்வரியில்‌, மகளிர்‌ சிவந்த வாயினைச்‌ “செவ்வாய்‌ ஆம்பல்‌” எனப்‌ பரிபாடலில்‌ 


உவமைப்‌ படுத்தப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


10. ஆரம்‌ 

கோட்டுப்பூ வகையைச்‌ சேர்ந்தது. இதன்‌ மலர்கள்‌ நறுமணமுடையதாகத்‌ 
திகழ்கின்றது. இம்மரத்தைச்‌ சந்தனம்‌ என்றும்‌ சாந்தம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. சீறுகோல்‌ இரை 
பெருற்தண்‌ சரந்தம்‌' (நற்‌: 140) என்ற வரியில்‌ மலர்க்கொத்தினைக்‌ குறிக்கின்றது. 
குறிஞ்சிப்பாட்டில்‌ ஆரம்‌ மலர்‌ (குறி: 103) குறிக்கப்பட்டுள்ளது. 


11. ஆவிரை 
இதனை “ஆவிரம்‌' எனவும்‌ கூறலாம்‌. ஆவிரை மலர்‌ பொன்னிறம்‌ உடையது. 
மடலேறும்‌ ஆண்மகன்‌ ஆவிரை மலரைச்‌ சூட்டிக்‌ கொண்டதாகப்‌ பதிவுகள்‌ 
காணப்படுகின்றன. அடர்பொன்‌ அவீர்ஏய்க்கும்‌ ஆவீரங்கண்ணரி, (குலி: 40] எனவும்‌, 
“பொன்றேோர்‌ தவீரைப்‌ புதுமலர்‌ மிடைந்த 
அவவ பழீறுவலூம்‌, இவ்வூர்‌ 
அங்கு உணர்ந்தமையின்‌, ஈங்கு எகுமார்‌ உளேனே” (குறு: 173) 
எனும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌, ஆவிரையின்‌ பொன்னிறமுடைய மலர்களாலாகிய 
மாலையைச்‌ சூட்டப்பெற்ற ஆண்மகன்‌, பனை மடலாலான குதிரைமீது ஏறியதாகக்‌ 


குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 


12. இருப்பை 

“நீடுநிலை அரைய செந்குறழை இருப்பை, 

கேோரடுகடைற்‌ தன்ன, கொவ்ளை வான்பூ, ” (அகம்‌: 337 

எனும்‌ அடிகளில்‌, கோட்டுப்பி வகையைச்‌ சேர்ந்த இருப்பை மலர்‌ 

வெண்ணிறமுடையது. மலைப்பாங்கான செந்நிலப்‌ பெருவழிகளில்‌ இம்மரம்‌ வளர்ந்து 
நிற்கும்‌. கோடைக்‌ காலத்தில்‌, இது மிகுதியாக மலர்ந்திருக்கும்‌. இருப்பைப்பூ 
மரத்திலிருந்தே வாடாமல்‌ கீழே உதிர்ந்து விழும்‌ இயல்பினையுடையது. அம்மலர்களைப்‌ 
பொறுக்கிச்‌ சென்று மகளிர்‌ விற்பர்‌. வெருக்கழ யன்னகுவிமுகிழ்‌ இருப்பை'(அகம்‌: 267) 
இருப்பையின்‌ மொட்டு பூனையின்‌ பாதத்தைப்‌ போன்றிருப்பதாக அகப்பாடல்‌ 
குறிப்பிடுகின்றது. 


“யாத்த தூணீத்‌ தலை தீறற்தவை போழ்‌ 
மூத்த இழுப்பைக்‌ குழை பொகதிகுவியிணர்‌ 


கழல்துளை முத்தின்‌ செந்நிலத்து உதீர (அகம்‌: 225) 

அகநானூற்றுப்‌ பாடலில்‌, இருப்பைப்பூ, வாடும்போது உருண்டையான வடிவத்தைப்‌ 
பெற்று, அது காம்பு பற்றிலிருந்து கழன்று கீழே மண்ணில்‌ விழும்‌. அவ்வாறு கீழே 
விழுந்துகிடக்கும்‌ பூ, துளையுடைய முத்துக்‌ கிடப்பதைப்‌ போன்று காட்சியளிப்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. 
13. இருவாட்சி 

இம்மலரை “நள்ளிருள்‌ நாறி ' என்றும்‌ “பெருவாய்‌ மலர்‌” என்றும்‌ நச்சினார்க்கினியர்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. நரந்தம்‌, நரகம்‌, நவ்ளிமுவ் நாழி, (குறி: 94) எனும்‌ பதிவினைத்‌ தவிர வேறு 


பதிவினைச்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ காணமுடியவில்லை. 


14. இலவம்‌ 
இலவம்‌ மலர்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ காலம்‌ வேனிற்காலமாகும்‌ (ஐங்‌: 368). இம்மலர்‌ 
சிவப்பு நிறமுடையது. அதனால்‌, இதனை நெருப்பிற்கு உவமையாகக்‌ கூறப்பட்டுகின்றது 
(ஐங்‌: 338). கார்த்திகை மாதத்தில்‌ மகளிர்‌ தங்கள்‌ இல்லத்தில்‌ மாலைப்‌ பொழுதில்‌ 
வரிசையாக ஏற்றி வைக்கும்‌ விளக்கினைப்‌ போலவும்‌, விழாக்காலங்களில்‌ ஊரெங்கும்‌ 
ஏற்றி வைக்கப்படும்‌ விளக்கினைப்‌ போலவும்‌ இலவம்‌ மலர்‌ காட்சியளிப்பதாக 
அகநானூற்றுப்‌ பாடல்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 11. 
“பெருமா விளக்கம்‌ போல, பலஉடன்‌ 
இலைஜில மலர்ந்த இலவமொடு 
நிலைஉயர்‌ பிறங்கல்‌ மலைஇறழ்‌ தோரே” (அகம்‌: 189 
எனும்‌ வரிகள்‌, விழாக்காலங்களில்‌ இரவு நேரத்தில்‌ ஏற்றப்படும்‌ விளக்கினைப்‌ 
இலவம்‌ மலர்த்‌ தோன்றுவதாகக்‌ கூறப்படுகின்றது. இதுமட்டுமின்றி, மரத்திலிருந்து மலர்கள்‌ 
உதிர்ந்த பின்னர்‌ எஞ்சிய மலர்கள்‌ விடியற்‌ காலத்தில்‌ வீண்மீன்‌ போல்‌ காட்சியளிப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது (அகம்‌: 17). தலைவியும்‌ தோழியும்‌ பறித்துப்‌ பாறை மருங்கில்‌ தொகுத்த 
மலர்களில்‌ இலவம்‌ பூவும்‌ ஒன்று (குறி: 86எனக்‌ குறிஞ்சிப்பாட்டுக்‌ குறிக்கின்றது. 
15. ஈங்கை 
ஈங்கை மலர்‌ கொடிவகைச்‌ சேர்ந்தது. இது பனிக்காலத்தில்‌ நன்கு செழித்து வளரும்‌ 
தன்மையுடையது. பணீப்‌ புதல்‌ ஈங்கை அம்‌ குழை வருட” (நற்‌: 312, வண்ணத்‌ துய்ம்மலர்‌ 
உதிர/முன்னர்த்‌ தோன்றும்‌ பனிக்கடு நூளே:(குறு: 380). இவ்வரிகள்‌ பனிக்காலத்தில்‌ 
மலர்வதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. நச்சினார்க்கினியர்‌ குறிஞ்சிப்பாட்டின்‌ உரையில்‌ 
ஈங்கை, இலவம்‌, தூங்கு இணர்க்கொன்றை; (குறி: 86) ஈங்கை மலரை “இண்டங்கொடி” 
என விளக்குகின்றார்‌. இம்மலர்‌ வெள்ளை மற்றும்‌ துவர்‌ ஆகிய இரு வண்ணங்களில்‌ 
காணப்படுகின்றது. :.......௪உ்கைத்‌/ துய்‌ அவிழ்‌ பனிமலர்‌ உதீர வீசித/தொழிமறை பொழிந்த 
பரண கங்குல்‌' (அகம்‌: 252) எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌, “பனிமலர்‌ உதிர” எனச்‌ 
சுட்டுவதால்‌, இம்மலர்‌ வெண்மை நிறமுடையது என்பதை அடையாளப்படுத்துகின்றது. 
“றுண்முவ்‌ ஈங்கைச்‌ செவ்வமும்பு அழ்த்த 
வண்ணத்‌ துய்ம்மலர்‌ உதிர தண்ணென்று 
இன்னாது எழிதமும்‌ வாடையொடு 
என்‌ ஆயீனவ்கொல்‌ என்ன கதோரே? “குறு: 110) 
எனும்‌ வரிகளில்‌, “ஈங்கைச்‌ செவ்வரும்பு' என்பதன்மூலம்‌ சிவந்த நிறத்தைக்‌ 


குறிப்பதைக்‌ காணலாம்‌. “தெறிகிவர்‌ ஈங்கைப்‌ பூவின்‌ அன்ன/சீறு பல்‌ பின்னை முற்‌: 187 


எனும்‌ நற்றிணை வரிகளில்‌ ஈங்கை மலரைக்‌ குருவி குஞ்சிக்கு உவமையாகக்‌ 
கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. இதுதவிர பெண்களின்‌ மேனி நிறத்திற்கு ஈங்கையின்‌ தளிரை 
உவமையாகக்‌ கூறப்படுவதை £மரரி ஈங்கை மரத்தளீர்‌ அன்ன/ அம்மா மேனீ, ஐத அமை 


நுசுப்பின்‌' (அகம்‌: 75) எனும்‌ அகநானூற்றுவரி தெளிவுபடுத்துகின்றது. 


16. உந்தூழ்‌ 

உரிதறாறு அவீழ்தொத்து உற்தூழ்‌, கூவீனம்‌] (குறி: 65) எனும்‌ குறிஞ்சிப்பாட்டு வரி, 
தலைவியும்‌ தோழியும்‌ பறித்துத்‌ திரட்டிய மலர்களில்‌ உந்தூழ்‌ மலர்‌ ஒன்றாகும்‌. இம்மலரைப்‌ 
“பெருமூங்கிற்‌ பூ' என நச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


17. உழிஞை 
உழிஞை மலர்க்கொடி வகையைச்‌ சேர்ந்தது. 'துண்கொடி உழிகலை' (பதி: 13). இதன்‌ 
இலை சிறியதாக இருக்கும்‌. இம்மலருடன்‌ அதன்‌ இலைகளைச்‌ சேர்த்துக்‌ கட்டப்பட்ட 
தெரியலை படை வீரர்கள்‌ அணிந்து கொண்டதாகப்‌ பதிற்றுப்‌ பத்துக்‌ கூறப்படுகின்றது. 
(பதி:68) இதனை, 
“நெடுங்‌ கொடி உழினஞைப்‌ பவரொடு மிடைந்து; 
செறியத்‌ தொடுத்த தேம்‌ பாப்‌ கண்ணி” (புறம்‌: 76) 
எனும்‌ அடிகள்‌, உழிஞை மலருடன்‌ அதன்‌ தளிரைச்‌ (பவர்‌) சேர்த்துக்‌ கண்ணியாக 
ஆண்மகன்‌ சூட்டிக்கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. இம்மலர்க்‌ குறித்த பதிவு சங்க 
இலக்கியத்தில்‌ குறைந்தளவில்‌ காணப்படுகின்றது. 
18. உன்னம்‌ 
கோட்டுப்பூ; காட்டு நிலத்தில்‌ வளரும்‌. இம்மலரை மக்கள்‌ 
சூட்டிக்கொள்வதில்லை. இதன்‌ மலர்‌ பொன்னிறமுடையது. இதனைப்‌ 'பெொன்னின்‌ 
அன்ன பூவீன்‌ சீறியிலைப்புன்கால்‌ உன்னம்‌' (பதீ:67 எனுப்‌ பதிற்றுப்பத்துப்‌ பாடல்வரி 
தெளிவுபடுத்துகின்றது. 
19. ஊகம்‌ புல்‌ 
“ஊகம்‌ வேப்ந்த உயர்நிலை வைப்பன்‌, 
வரைந்தேன்‌ புரையும்‌ கவைக்கடைப்‌ புதை யொடு 
கடுந்தூடி தரங்கும்‌ கணைக்கரழ்‌ பந்தர்‌” (பெறு: 122-124) 
எனப்‌ பெரும்பாணாற்றுப்படையில்‌ எயினர்‌ வாழும்‌ குடிலைக்‌ குறிப்பிடும்பொழுது 
உயர்நிலைவரைப்பு (மதில்‌) ஊகம்‌ புல்லால்‌ வேயப்பட்டிருக்கும்‌ எனக்‌ குறிக்கின்றது. இதனை 


“ஊகு” என்று அழைக்கலாம்‌. 


“வேனில்வரி அணீல்‌ வாலத்து அன்ன, 
கானஊகின்‌ கழன்று ௨௧ முதுவஷீ 
அரியல்‌ வான்குழல்‌ சுரியல்‌ தங்க ” (புறம்‌: 307 
ஊகின்‌ பூ வேனிற்‌ காலத்தில்‌ காய்ந்து, பரட்டையாக இருக்கும்‌. அதைப்‌ பார்க்கும்பொழுது 
அணிலின்‌ வால்‌ போன்று காட்சியளிக்கும்‌. அத்தகைய ஊகின்‌ காய்ந்த மலர்கள்‌ வீரர்களின்‌ 
தலைமயிர்ச்‌ சுருளில்‌ படிந்திருப்பதைப்‌ புறநானூறு குறிக்கின்றது. 
20. எருக்கு 
எருக்கு மலர்‌ வெண்மை நிறமுடையது. இம்மலரின்‌ ஓரங்களில்‌ கருஞ்சிவப்புக்‌ 
கோடுகள்‌ காணப்படும்‌. இதற்கு மணம்‌ கிடையாது. குவி முகிழ்‌ எழுக்கு' (முற்‌: 220), நல்லவும்‌ 
தீயவும்‌ அல்ல குவீயிணர்ப்‌/ுல்லீிலை எமுக்கு' (புறம்‌: 106) எனும்‌ வரிகளில்‌ எருக்க மலரின்‌ 
தன்மைக்‌ காணலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ எருக்கு மலர்க்‌ குறித்த பதிவினை 
நோக்கும்பொழுது மடலேறும்‌ ஆண்மகன்‌ எருக்கமாலை அணிந்து கொண்டதாகவும்‌ அவன்‌ 
பூட்டிய தேரில்‌ எருக்கமலர்‌ அணிவித்ததாகவும்‌ பாடல்களில்‌ பதிவாகியுள்ளன. 
“மான மடலும்‌ ஊர்ப;, பூ எனக்‌ 
குவீமுகீர்‌ எழுக்கய்‌ கண்ணீயங் சூடுப, 
மறுகின்‌ ஆர்க்கவும்‌ படுப, 
பீறிதூம்‌ ஆகுட்‌-காமம்‌ கரழ்க்‌ கொளினே '! (குறு: 177 
மேற்கண்ட பாடலில்‌ மடலேறும்‌ ஆண்மகன்‌ எருக்கங்‌ கண்ணியைச்‌ 


சூட்டிக்கொண்டான்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


21. எருவை 
எருவையைப்‌ 'பஞ்சாய்க்‌ கோரை” அல்லது 'கொறுக்கச்சி' (குறி: 68) என்று 
நச்சினார்க்கினியர்‌ கூறுகின்றார்‌. மலைவழியில்‌ சந்தன மரத்தின்‌ நறுமணம்‌ கமழும்‌. 
அத்தகைய மலைப்‌ பிளவினையுடைய துறுகல்லின்‌ அருகே நறும்மலர்‌ எருவை நீண்டு 
வளர்ந்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது (நற்‌: 261). 
22. எறுழ்‌ 
எறுழ்‌ மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது. ௪ரீபுரை எறும்‌' (குறி: 66) 
எனும்‌ பாடல்வரி மூலம்‌ சிவந்த நிறமுடையது என்பது அறியமுடிகின்றது. இம்மலர்கள்‌ 
இணராகப்‌ பூத்து நிற்கும்‌ தன்மையை, 'வீரியிணர்க்கரல்‌ எறும்‌ ஜவ்வீ (தீறு: 236) எனவரும்‌ 
திருமுருகாற்றுப்படை வரி தெளிவுபடுத்துகின்றது. 
“வமு மழைக்கு எதிரிய மணி நிற இறும்புதல்‌ 
மழை நீறும்‌ படுத்த றல்‌ இணர்த்‌ தெறும்‌ வீ 
தானும்‌ தேோரலர்‌ கொல்லோ - சேய்நாட்டு” முற்‌:302) 


இப்பாடலில்‌ எறுழ்மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌. சிவந்த நிறமுடைய இதன்‌ மலர்கள்‌ 
கார்காலம்‌ முடிந்தவுடன்‌ தன்னிறம்‌ மாறி வெண்ணிறமாகக்‌ காட்சியளிப்பதாகச்‌ 
சுட்டுகின்றது. 
23. கடம்பு 

கடம்புமலர்‌ கார்காலத்தில்‌ மிகுதியாக மலரும்‌. கரர்‌ நறும்‌ கடம்பு” முற்‌: 34). 
தண்றறுங்‌ கடம்பின்‌ கமழ்‌ தாது ஊதும்‌' (பரீ:14) எனக்‌ குறிப்பதால்‌, இம்மலர்‌ 
நறுமணமுடையது என அறியமுடிகின்றது. மேலும்‌ உகுள்‌ பூத்‌ தண்தார்‌' (திமு: 1], உறுவ்‌ 
இணர்க்‌ கடம்பு” (பரி: 5). எனும்‌ வரிகள்‌ கடம்புமலர்‌ கொத்துக்‌ கொத்தாக மலரும்‌ 
தன்மையுடையது என்பது தெளிவுபடுத்துகின்றது. முருகன்‌ உறையும்‌ பல்வேறு இடங்களுள்‌ 
கடம்பும்‌ மரம்‌ ஒன்றாகக்‌ கூறப்படுகின்றது ( சிரு: 229. 


24. கணவீரம்‌ 

இதனைக்‌ “கணவிரம்‌” என்று குறிக்கப்படுகின்றது. “பெருந்தண்‌ கணவீரம்‌' (திரு: 
236) எனத்‌ திருமுருகாற்றுப்படை குறிப்பதைக்‌ காணலாம்‌. சினைவனர்‌ வேங்கை, கணவீரி 
கரந்தன்‌' (பரி:11) எனும்‌ பரிபாடலில்‌ நீரோட்டம்‌ அதிகமுள்ள இடங்களில்‌ இம்மலர்‌ 
மலர்வதாகச்‌ சுட்டப்படுகின்றது. கணவீரமாலை இடூ௨க்‌ கழிற்தன்ன புண்ணுமிம்‌ குருதீ' 
(அகம்‌: 37 அகப்பாடலின்‌ போர்‌ புரிந்த வீரனின்‌ மார்பில்‌ அம்பு தைத்து இறந்து கிடக்கிறான்‌. 
அவன்‌ மார்பில்‌ குருதி வழிந்தோடுகின்றது. அந்தக்‌ காட்சியை மாமூலனார்‌ 
*கணவிரமாலை” இட்டது போன்றிருப்பதாக உவமைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. இப்பதிவு வழி கணவிரம்‌ சிவப்பு நிறமுடைய மலர்‌ என்பதை அறியலாம்‌. 
25. கரந்தை 

கரந்தை மரக்கொடி விளைவயல்‌' (பதி: 40) என்பதில்‌ கரந்தை பெரிய கொடி 
வகையைச்‌ சேர்ந்ததாகக்‌ குறிப்பிடுகின்றது. இதனைக்‌ “கரந்தை மாக்கொடி' எனப்‌ 
பதிற்றுப்பத்துக்‌ குறிக்கின்றது (பதி: 405). 'செொம்பூங்கரற்தை' (அகம்‌: 269), நறும்பூங்கரற்தை' 
(யமம்‌: 26) எனக்‌ குறிப்பதன்மூலம்‌ கரந்தைமலர்‌ செந்நிறமுடையது எனவும்‌ நறுமணமுடைய 
மலர்‌ எனவும்‌ அறியமுடிகின்றது. வெட்சி வீரர்களைத்‌ தடுத்து, அவர்களை வெல்லும்‌ 
பொருட்டுச்‌ சிவந்த கரந்தைப்‌ பூவைச்‌ சூட்டிக்‌ கொண்டு வீரர்கள்‌ சென்றதாகக்‌ 
கூறப்படுகின்றது (அகம்‌: 269). 
26. கரும்பு 

கரும்பு நீர்வளமுள்ள இடங்களில்‌ செழித்து வளரும்‌ தன்மையுடையது (பட்‌: 161). 
இதன்‌ மொட்டு வெண்மை நிறத்துடன்‌ காணப்படும்‌. கரும்பு மொட்டு வேல்‌ போன்று 
நீண்டிருக்கும்‌. இதனை, 


கைவல்‌ வ்‌ 
வேல்டோல்‌ வெண்முகை பீரியத்‌ தீண்டி ஒற்றூம்‌/ 
வடபுல வாடை "முற்‌: 366) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 
27. கருவிளை 
மணீ கண்டன்ன மா நீறக்‌ கமுவிளைமுற்‌: 227 எனும்‌ வரி நீலமணியின்‌ நிறத்தை 
ஒத்தது கருவிளைப்‌ பூ இருப்பதாகச்‌ சுட்டுகின்றது. இம்மலர்‌ கருமை நிறமுடையது. 
இதனைக்‌ “கருங்காக்கணம்‌” எனப்‌ பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌ குறிப்பிடுகின்றார்‌ 
நற்‌: 221). இது வாடைக்காலத்தில்‌ மிகுதியாக மலரும்‌ தன்மை கொண்டது (ஐங்‌: 464). புதரில்‌ 
கருவிளைப்‌ பூ நிறைந்து மலர்ந்திருக்கும்‌ அத்தோற்றமானது, மயில்‌ தனது தோகையை 
விரித்திருப்பதைப்‌ போன்றிருப்பதாக வர்ணிக்கப்படுகின்றது (நற்‌: 262). 
“கண்ணெனக்‌ கமுவீளை மலரப்‌ பொன்னென 
இவர் கொடிப்‌ பீரம்‌ இழும்புதல்‌ மலமும்‌ 
அழ்சிரம்‌__.” (ஐங்‌: 464) 
இவ்வடிகளில்‌ கருவிளைமலர்‌ நள்ளிரவில்‌ மலர்ந்த நிலை எடுத்துரைக்கப்‌ 
பட்டுள்ளது. 
28. கல்லகாரம்‌ 
நீர்ப்ப வகையைச்‌ சேர்ந்தது. கல்லகாரப்பூவரற்‌ கண்ணி தொடுத்தாளை (ரீ: 1] எனும்‌ 
பரிபாடலின்‌ உரையில்‌ “குளிர்ப்பூ£ எனக்‌ குறிக்கின்றது. பரிபாடல்‌ பதிவினைத்‌ தவிர சங்க 
இலக்கியத்தில்‌ வேறு இடங்களில்‌ கல்லகாரம்‌ மலர்‌ குறித்த பதிவினை அறியஇயலவில்லை. 
29. கவிர்‌ 
கவீர்‌இதம்‌ அன்ன காண்புஇன்‌ செவ்வாய்‌; (அகம்‌: 3677 கவீர்இதம்‌ அன்னதாவீச்‌ 
செவ்வாய்‌' (குறு: 103) எனும்‌ வரிகள்‌, செவ்வாயிற்குக்‌ “கவிர்‌' மலரை உவமையாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. இதன்வழி கவிர்‌ மலர்‌ சிவந்த நிறமுடையது என அறியமுடிகிறது. இதனை 
“முள்முருங்கை” என்றும்‌ “முருக்கு” என்றும்‌ குறிக்கப்படுகின்றது. இம்மரம்‌ பாலை நிலத்தில்‌ 
அதிகமாக வளர்ந்திருக்கும்‌. இதன்மலர்கள்‌ இளவேனிற்காலத்தில்‌ கொத்துக்‌ கொத்தாக 
மலரும்‌ தன்மையுடையது. 
“வாள்வரி வயமான்‌ கோஞாகீர்‌ அன்ன 
செம்முகை அவிழ்ந்த முண்முதீர்‌ முழுக்கு “ (அகம்‌: 99 
இவ்வரிகளில்‌ கவிர்‌ மலரின்‌ மொட்டு அவிழ்ந்த காட்சி, புலியின்‌ கூர்மையான 
நகம்‌ போன்றிருப்பதாகப்‌ “பெருங்கடுங்கோ” உவமைப்படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 


30. கழுநீர்‌ 
“தீம்‌ பெருக்சுனை ஈரணீப்‌ பொலிந்த 


துண்ணறுங! கழுநீர்‌” (அகம்‌: 59 

“கழுநீர்ப்‌ பொலிந்த தண்ணறும்‌ பொய்கை ” (மது: 177 
இவ்வரிகள்‌ கழுநீர்மலர்‌ சுனை மற்றும்‌ பொய்கையில்‌ மலரும்‌ தன்மையுடையது எனத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. 

“காதல்‌ இண்துணை புணர்மார்‌ ஆம்இதழ்த்‌ 

தண்ழறுங்‌ கழுநீர்துணைப்ப; இழைபுனைம௨ ” (மது:549-557 

இதில்‌ மகளிர்‌, தங்கள்‌ காதல்‌ கணவரைக்‌ கூடுதற்கு அழகிய இதழையுடைய 

தண்ணறுங்‌ கழுநீர்‌ மலரால்‌ தொடுக்கப்பட்ட மாலையைச்‌ சூட்டிக்‌ கொண்டதாக 
மதுரைக்காஞ்சி குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. கழுநீர்‌ மற்றும்‌ ஆம்பல்‌ ஆகிய மலரின்‌ 
இதழ்களுடன்‌ கூடிய பசிய தழையுடையதைத்‌ தலைவியும்‌ தோழியும்‌ அணிந்து 
கொண்டதை அகநானூறு குறிப்பிடுகின்றது (அகம்‌: 156). மேற்கண்ட பதிவுகள்‌ மூலம்‌ 


கழுநீர்‌ மலரைப்‌ பெண்கள்‌ விரும்பி அணிந்த கொண்ட நிலை காணலாம்‌. 


31. காஞ்சி 
சங்க இலக்கியத்தில்‌ காஞ்சிமலர்‌ தொடர்பான பதிவு மிகுதியாகக்‌ 
காணப்படுகின்றது. காஞ்சி மருதநில மரமாகும்‌ (பதி: 52). இம்மலர்‌ மஞ்சள்‌ நிறமுடையது. 
இளவேனிற்‌ காலத்தில்‌ மிகுதியாக மலரும்‌ தன்மையுடையது (கலி: 26). 
“பயறு டோல்‌ இணர பைந்தாது டா இர 
உழவர் வாங்கிய கமழ்‌ பூ மென்சினைக்‌ காரு்சி (குறு: 10) 
குறுந்தொகை பாடலடிகள்‌ காஞ்சியின்‌ மொட்டுகள்‌ கொத்துக்‌ கொத்தாகப்‌ 
பயறுபோல்‌ காட்சியளிப்பதாகவும்‌ அதன்தாதுகள்‌ நறுமணமுடையதாகவும்‌ குறிப்பதைக்‌ 
காணலாம்‌. 
காக்சிநுண்‌ தாது ஈர்ம்‌ பழத்து உறைப்ப; (அகம்‌: 59, :..... காஞ்சிப்‌/ போது அவம்‌ 
நறந்தாது அணிந்த கூற்தல்‌; (அகம்‌: 296), காஞ்சி பைற்தாது அணிற்த போதுமலி எக்கர்‌/ 
வதுவை நாற்றம்‌ புதுவது ககுல' (அகம்‌: 28) மேற்குறிப்பிட்ட வரிகள்‌ காஞ்சி மலர்‌ 
நறுமணமுடையது என்பது தெளிவுபடுத்துகின்றது. 
32. காந்தள்‌ 
..கரற்தவ்‌/ கமழ் குலை அவிழ்ந்த நயவமுகு்‌ சாரல்‌" முற்‌: 313), சீலம்புகமழ்‌ கரற்தவ்‌ 
நறங்குலை யன்ன (ங்‌: 293), கரந்தன்‌ கடி கமழும்‌, கண்‌ வாங்கு, இமுஞ்சீலம்பீன்‌'(கலி:39 
இப்பாடலடிகள்‌ காந்தள்‌ மலர்‌ மலைச்சாரலில்‌ வளர்வதாகவும்‌ இது கொடிவகையைச்‌ 


சேர்ந்ததாகவும்‌ கூறபடுத்துகின்றது. 


இம்மலர்‌ சிவந்த நிறமுடையது என்பதை ஒண்‌ செங்கரந்தவ்‌ (கமி: 6], 'தீபின்‌ அன்ன 
ஐண்‌ செங்கரந்தன்‌' (மலை: 149), குழுதிப்பூவின்குலைக்‌ காற்தட்டே, ' (குறு: 7, காற்தட்குறுதி 
ஐண்பூ உருகெழக்‌ கட்டி' (நற்‌: 34) ஆகிய வரிகள்‌ உறுதிப்படுத்துகின்றது. இது 
குலைகுலையாக மலர்ந்திருப்பதை 'நறந்ீதண்‌ சிலம்பின்‌ நாறு குலைக்‌ காந்தள்‌ ' இங்‌: 226) 
என ஐங்குறுநூறு குறிப்பிடுகின்றது. 


“கரற்தவ்‌ கொழுமடல்‌ புதுப்பூ அதற்‌ தும்பி (அகம்‌: 138) 
“சிலம்புடன்‌ கமழும்‌ அலங்கு குலைக்கரழ்தவ்‌ 
றறுமழ்தாது ஊதும்‌ குறுக்சிழைத்தும்பி (குறு: 239) 
“மலர்ந்த கரற்தள்‌ மாறாது அதீர! 
கடும்‌ பழைத்‌ தம்பீ (பதீ: 677 
கவின்முகை கட்ட வீழ்ப்பதும்பி” (பரி: 18) 
மேற்கண்ட பாடலடிகள்‌ நறுமணமுடைய காந்தள்‌ மலரின்‌ உள்ளே வண்டுகள்‌ 
மொய்த்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. இம்மலர்‌ மொட்டாக இருக்கும்போது குவிந்து 
நீண்டு காணப்படும்‌. இந்நிலையினைப்‌ பெண்டிரின்‌ கைவிரலுக்கு உவமைபடுத்தி 
புலவர்கள்‌ பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. “செழுங்குலைக்‌ கரந்தன்‌ கைவீரல்‌ பூப்பவும்‌ 
(சீறு: 1677, கரந்தன்‌ முகை புரைவீரல்‌ ' (அகம்‌: 138), முனீதயீர்‌ பிசைந்த கரந்தன்‌ மெல்வீரல்‌; 
(குறு: 167], கைபோழ்‌ பூத்த கமழ்குலை கரந்தவ்‌' (பரி: 19) ஆகிய பதிவுகள்‌ காந்தள்‌ மலரை 
விரலுக்கு உவமைப்படுத்தி அறியலாம்‌. 
வெஞ்சின அரவீன்‌ பை அணந்தன்னதண்கமழ்‌ கோடல் தாது பீணி யவீழ' (அகம்‌: 
154) எனும்‌ அடிகள்‌ காந்தள்‌ பூ நன்றாக மலர்ந்திருக்கும்‌ காட்சி, நாகப்பாம்பு படமெடுத்தது 
போல்‌ காட்சியளிப்பதாகச்‌ சுட்டுகின்றது. காந்தள்‌ மலர்‌ வாடிய பிறகு அம்மலரின்‌ காட்சி 
பாம்பின்‌ “பை” அவிந்தது போலத்‌ தோன்றுவதைப்‌ ம்பு பை அவீற்தது போலக்‌ கூம்பிக்‌/ 
கொண்டலிற்‌ தொலைந்த ஒண்‌ செற்கரந்தன்‌' (குறு: 686). எனக்‌ குறுந்தொகை வரிகள்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. காந்தள்‌ மலர்‌ செந்நிறம்‌ மற்றும்‌ வெண்ணிறம்‌ என இரண்டு 
வண்ணங்களில்‌ காணப்படுகின்றது. 
“வளை .௨டைந்தன்ன வவளீதழ்க்‌ கரந்தன்‌ (மலை: 519 
“உடை வளைகடுப்ப மலர்ந்த கரற்தன்‌ 
அடை மல்கு குவவீயமெொடு கமழும்‌ சாரல்‌ "புறம்‌: 90) 
மேற்கண்ட பாடல்களில்‌ காந்தள்‌ மலர்ந்திருக்கும்‌ காட்சி பெண்டிரின்‌ வளையகளை 


உடைத்ததுப்‌ போன்றிருப்பதாகக்‌ குறிக்கின்றது. இதன்மூலம்‌ வெண்ணிறத்தில்‌ 


காந்தள்மலர்‌ இருந்ததாக அறியமுடிகின்றது. ஆனால்‌, சங்க இலக்கியத்தில்‌ 
செங்காந்தளின்‌ பதிவே மிகுந்தளவில்‌ இடம்பெற்றிருப்பதாக நச்சினார்க்கியர்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 
நச்சினார்க்கினியா்‌ தாமெழுதீய உரைகளில்‌ எல்லாம்‌ கரந்தன்‌ என்பதற்குக்‌ 
கரந்தட்‌ பூ' என்றும்‌ (கலீ: 48) செய்கரந்தவ்‌' என்பதற்குக்‌ கோடற்பூ என்றும்‌ 
(குறி: 62) கோடல்‌ என்பதற்குச்‌ செங்காந்தவ்‌' எனவும்‌ (கலி: 10, கோடற்பூ 
எனவும்‌ (கலி: 103) வெண்கோடற்பூ்‌ என்றும்‌ (குறிச்சி: 89) தோன்றி 
என்பதற்குத்‌ தோன்றிப்பூ என்றூம்‌ (முல்லை: 96 சீற்‌: 73, 1563) உரைகூறிப்‌ 
பேோரந்தார்‌ குறிஞ்சிப்பாட்டுள்‌ குறிக்சிக்கபீலர்‌. ஒண்செய்‌ காந்தன்‌ எனவும்‌, 
சுடர்ப்பூற்தோன்றி எனவும்‌, கோடல்‌ எனவும்‌ தனித்தனியாகப்‌ பீரித்தே 
பாடுகின்றார்‌ பரீடாடஸில்‌ கணவீரிக்காற்தவ்தாயதோன்றி தீயென மலரா (17 
எனவும்‌ நீரயல்‌ கலீத்த நெறிமுகைக்‌ கரந்தவ் வீடுகொடிப்பீறற்த மென்தகைத்‌ 
கதோன்றி' (14) எனவும்‌ கைபோல்‌ பூத்த கமழ்குலைக்‌ கரந்தள்‌... உருவம்‌ மீகு 
கூறப்படுகின்றன. கோடல்துடுப்பீன்று மலமும்‌'(கலீ: 10] என்றவாறு போலத்‌ 
தோன்றியைக்‌ கூறக்‌ காண்கீலம்‌. அன்றியும்‌ நீட்குலைக்‌ கரந்து சீலம்பிற்‌ 
கனீறு படிந்தாங்கு '(பெமும்‌: 372) என்புழியும்‌ 
“பபைழ்ழாகட்‌ பன்னி மணிீவண்ணனிம்‌ பாப்‌ கொண்டு 
கைந்றாகழ்‌ துஞ்சும்‌ தமிழ்‌ காற்தவமு்‌ சாரல்‌ ” (சித்‌: 17 
என்புழியும்‌ ஆதிசேடன்‌ வெண்மை நீழத்தினன்‌ என்பது உட்கொண்டு, கரந்தன்‌ 
வடிவதற்கும்‌ நிறத்திற்கும்‌ உவமை எனவும்‌, கரற்தவ்‌ என்பதற்கு 
வெண்கோடல்‌ எனவும்‌ நச்சினார்க்கினியர்‌ உரை கண்டுவனார்‌. ஆகவே 
கரந்தவ்‌ என்பது செய்கரற்தவ்‌, வெண்கரந்தன்‌ என இருவகைத்து என்பதும்‌, 
அவையமுழையே செந்கோடல்‌, வெண்கோடல்‌ எனப்படும்‌ என்பதாம்‌, தோன்றி 
என்பது இவற்றிற்கு வேறாய ஒமுவகை வீடுகொடிப்பூ்‌ (ப்ரீ: 14) என்பதும்‌ 
அழியலாம்‌. தூவர நூலில்‌ கரந்தளீனத்தில்‌ வெண்கரற்தன்‌ என்று ஒன்று 
இருப்பதாகவே கூறப்படவில்லை. எனினும்‌, வெண்காற்தன்‌ அல்லது 
வெண்கோடல்‌ கரற்தளை ஒத்த வேழினப்பூவாக இருத்தல்‌ கூடும்‌ எனத்‌ 
தாவரவியல்‌ ஆசீரியர்‌ கு. சீனிவாசன்‌ குறிப்பிடுவது இற்கு நோக்கத்தக்கச்‌ 
செய்தியாகும்‌. (தமிழ்ப்பொழில்‌: 1959) 
33. காயா 
காயா மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌ (நற்‌:242). இது இணராக மலரும்‌ 
தன்மையுடையது. அதனால்‌, பல்லிணர்க்‌ காயா (குறி: 70) எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


இம்மலருடன்‌ கொன்றை, தளவம்‌, நெய்தல்‌, முல்லை ஆகியன மலர்ந்து காட்சியளிப்பது 


காண்போர்‌ மனம்‌ கொள்ளைக்‌ கொள்ளுவதாகக்‌ கூறப்படுகின்றன (ஐங்‌: 412). காயா மலர்‌ 
கருநீலநிறமுடையதைச்‌ செறிஇலைக்‌ காயா அஞ்சனம்‌ மலா' (முல்‌: 93) அஞ்சனம்‌ 
போன்றிருப்பதாக முல்லைப்பாட்டுக்‌ குறிப்பிடுகின்றது. கருதனைக்‌ காயா கணமயில்‌ 
அவிழவும்‌' (சீறு: 68), “'பொன்கொன்ழை, மணிக்கா, ' (பொழு: 207, ம்ணீபுஸர உருவின 
கரயரவும்‌, பீறவும்‌; (கலி; 10] ஆகிய பாடல்‌ வரிகள்‌ மயில்‌ பறவையின்‌ கழுத்தின்‌ நிறத்திற்கும்‌ 
நீலமணியின்‌ நிறத்திற்கும்‌ ஒப்புமைப்படுத்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

“கரிடரந்‌ தன்ன காடாக செம்மல்ரறொடூ 

எரீடரமழ்‌ தன்ன இலமலர்‌ வீரை, (அகம்‌: 133) 

எனும்‌ பாடலடிகள்‌ காந்தள்‌ மலர்‌ வாடியவுடன்‌ கரிய நிறத்துடன்‌ காணப்படும்‌. 

இதனைக்‌ “கரி” பரந்தால்‌ போன்ற காயாவின்‌ வாடிய பூக்களுடன்‌ இலவமலர்‌ சிறிய 


மலைப்பக்கத்தே உதிர்ந்து கிடக்கும்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


34. காவி 
காவி மலர்‌ கழிகளிலும்‌ கழனிகளிலும்‌ மலர்ந்து காணப்படும்‌. இம்மலர்‌ காலைப்‌ 
பொழுதில்‌ மலரும்‌ தன்மையுடையது. இதனைக்‌ 
கானல்‌ ஆயமொடு காலைக்‌ குற்ற 
கட்கமழ்‌ அலர தண்ணறும! காலி. மும்‌: 123) 
என நற்றிணைக்‌ குறிப்பிடுகின்றது. இம்மலரில்‌ நறுமணமும்‌, கள்ளும்‌ (தேன்‌) 
நிறைந்திருப்பதை “மாலை மணீஇதம்‌ கூம்ப; காலைகஷஹ்நாறு காவி பொடுதண்ணென மலும்‌ ” 
(அகம்‌: 150) எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
காவி மலரைக்‌ குவளை என்றும்‌ நெய்தல்‌ என்றும்‌ உரையாசிரியர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
இது தொடர்பான செய்தியை இல. தாணம்மாள்‌ கூறுவதாவது: 
காவீ' என்பதற்கு ந.ம. வேங்கடசாமி நூட்டார்‌ குவளை” என்று குழீப்பார்‌ 
(அகம்‌: 350) பின்னத்தார்‌ நாராயணசாமி ஐயர்‌ தமது நற்றிணை உரையில்‌ 
நெய்தல்‌ என்று கூறுவார்‌ (ழ்‌: 123), சோமசுந்தரனார்‌ குழறந்தொகை உரையில்‌ 
(குழந்‌: 144) கருங்குவளை என்று வீனக்கம்‌ கொடுப்பார்‌ உவே சாமிநாதையர்‌ 
காவீமலர்‌ என்றே குழித்துச்‌ செல்கின்றார்‌ காவீ' என்ற மலரைத்‌ தனீிமலராகக்‌ 
கொவவதும்‌ தவ்னாவதும்‌, உரையாசிரியரின்‌ வீறுப்பு வெறுப்புகனாக்கு 
உட்பட்டதாக அமைந்துவீட்டது. காவியை நெய்தல்‌ என்று பின்னத்தார்‌ 
pரராப்ணசாமி ஜர்‌ கூறியதற்கு எதீரான சான்று உவ்ளது. 
கழிய 
சீறுகுரல்‌ நெய்தலொடு காவி கூம்ப” (அகம்‌: 350) என்ற அகப்பாடலால்‌ 
கரவியும்‌, நெய்தலும்‌ வேறுபட்டன என அழியலாம்‌. (1981: 63) 


35. காழ்வை 

ஆரம்‌, காழ்வை, கடி இரும்‌ புன்னை; (குறி: 93) என்ற குறிஞ்சிப்பாட்டு வரியில்‌ 
காழ்வை மலர்‌ தொடர்பான பதிவு மட்டுமே காணப்படுகின்றது. இம்மலரை “அகிற்பூ”£ என 
நச்சினார்க்கினியர்‌ கூறுகின்றார்‌. 
36. காளாம்பி 

இதனை “ஆம்பி” (புறம்‌: 164) என்றும்‌ கூறப்படுகின்றது. இது பாழிடங்களில்‌ 
வளர்ந்திருக்கும்‌ என்பதைப்‌ பூழி பூத்த புழற்கா வாம்பீ' (சிறு: 132) எனச்‌ 
சிறுபாணாற்றுப்படை குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதனைத்‌ தற்காலத்தில்‌ “காளான்‌” எனக்‌ 
குறிக்கின்றனர்‌. 
37. குடசம்‌ 

வடவனம்‌, வாகை, வான்பூங! குடசம்‌' (குழி: 677. இம்மலரின்‌ பதிவு குறிஞ்சிப்பாட்டில்‌ 
மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதனை நச்சர்‌. “வெட்பாலைப்‌ பூ” என்றும்‌ அழைப்பர்‌. 
38. குமிழ்‌ 

கோட்டுப்பூ வகையைச்‌ சேர்ந்தது. இதன்‌ மலர்கள்‌ மஞ்சள்‌ நிறமுடையது. இது 
வேனிற்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது. கற்பாறையில்‌ குமிழ்‌ மரத்தின்‌ அழகிய 
இதழையுடைய மலர்கள்‌ கோலஞ்செய்தது போல உதிர்ந்து கிடக்கும்‌ காட்சியை நற்றிணைப்‌ 
பாடல்வழி அறியமுடிகின்றது (ற்‌: 286). இப்பதிவினைத்‌ தவிர குமிழ்‌ மலர்‌ தொடர்பான 
விளக்கத்தைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ அறிய இயலவில்லை. 
39. குரவம்‌ 

இதனைக்‌ குரவு, குரா என்றும்‌ கூறப்படுகின்றது. பாலை நிலத்திற்குரிய 
பாடல்களில்‌ குரவம்‌ மலர்‌ தொடர்பான பதிவே அதிகளவில்‌ காணப்படுகின்றது. இதன்‌ 
மொட்டும்‌, மலரும்‌ சிறியளவில்‌ இருக்கும்‌ என்பதைக்‌ குறுக்கரற்‌ குரவீன்குவியிணர்‌ வான்பூ' 
முற்‌: 266), 'குறுநிலைக்‌ குரவீன்‌ சிறு நறுவீ' (மற்‌: 56) எனும்‌ நற்றிணை வரிகள்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. இதன்‌ முற்றிய அரும்புபைப்‌ பாம்பின்‌ பல்லுக்கு உவமையாகக்‌ 
கூறப்படுகின்றது. அரவு எமிற்றன்ன அமும்பு முதீர்குரவு' (அகம்‌: 237]. இதன்மூலம்‌ குரவம்‌ 
மலர்‌ வெண்ணிறமுடையது என அறியலாம்‌. இது இணராகப்‌ பூக்கும்‌ தன்மையுடையது. 

ச I LOI! 
அழ்சிரம்‌ நீங கிட! அமும்டாக வேனில்‌ (அகம்‌: 977 
“பின்பனி அமையம்‌ வமுமென மீன்பனிக்‌ 


கொழுந்து முற்தழீஇ குரவு அமும்பினவே "(ற்‌ 224) 


இவ்வரிகளில்‌ மணமிகுந்த பண்பினையுடைய குரவம்‌ மலர்‌ முன்பனிக்காலத்தில்‌ 
அரும்பத்‌ தொடங்கி, இளவேனில்‌ காலத்தில்‌ மிகுதியாக மலரும்‌ தன்மையுடையது எனவும்‌ 
இதன்‌ அரும்பு அரவின்‌ எயிற்றினைப்‌ போன்றிருப்பதாகவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
40. குருக்கத்தி 

தலைவியும்‌ தோழியும்‌ பறித்த மலர்களில்‌ குருக்கத்தியும்‌ ஒன்றாகக்‌ 

குறிஞ்சிப்பாட்டு (குறி: 92) குறிப்பிடுகின்றது. இது கார்காலத்தில்‌ மலரும்‌. மதனீன்துய்த்தலை 
இதழ்‌/பைங்குறாக்‌ கத்தி' (நற்‌: 97). இம்மலரின்‌ புற இதழின்‌ மேலே பஞ்சு போன்ற 
தன்மையுடையதை நற்றிணை தெளிவுபடுத்துகின்றது. பரிபாடலில்‌ வையை ஆற்றினைக்‌ 
குறிப்பிடும்பொழுது அதன்‌ இருகரைகளிலும்‌ குருக்கத்தி, பாதிரி முதலான பல மலர்கள்‌ 
மலர்ந்து மணம்‌ பரப்பியதாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌ (பரி :12). சங்க இலக்கியத்தில்‌ 
குருக்கத்தி மலர்‌ தொடர்பான பதிவு குறைந்தளவிலேயே காணப்படுவதால்‌ இம்மலரின்‌ 
முழுமையான தன்மையினை அறிய முடியவில்லை. 


41. குருந்து 
இதனைக்‌ குருந்தம்‌ (கலி: 111) எனக்‌ கலித்தொகை குறிப்பிடுகின்றது. இது 
கார்காலத்தில்‌ மலரும்‌. “கெொண்றையொரடு குருந்து மாமுடைத்து' (ஜ்‌: 436) எனக்‌ கொன்றையும்‌ 
குருந்தும்‌ இணைந்து வருமிடங்களை மிகுதியாகக்‌ காணலாம்‌. இம்மலர்‌ கரிய நிறமுடையது. 
மாமிகுங! குறுந்து' (குறி: 95) எனக்‌ குறிஞ்சிப்பாட்டுக்‌ குறிக்கின்றது. குரவம்‌, தளவு, 
குருந்தம்‌, முல்லை ஆகிய நால்வகை மலர்களே சிறந்ததாகவும்‌ இதைத்தவிர வேறு சிறந்த 
மலர்கள்‌ இல்லை என மாங்குடிக்கிழார்‌ புறநானூறு பாடலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ (புறம்‌ ; 335). 
42. குல்லை 
£குல்லைஅம்‌ பறவீல்குவீமுகை அவிழ்ந்த 
முல்லை சான்ற கற்பின்‌, பெல்இயல்‌, ” (சீறு:28-29) 
இவ்வரிகள்‌ குல்லையின்‌ அரும்பை விறலியின்‌ எயிற்றிக்கு உவமையாகக்‌ 
கூறியிருப்பதால்‌, இம்மலர்‌ வெண்மை நிறமுடையது என அறியமுடிகின்றது. மேலும்‌ 
ஆண்மகன்‌ குல்லை மலருடன்‌ பலவிதமான மலர்களைத்‌ தொடுத்துக்‌ கண்ணியாகச்‌ 
சூட்டிக்கொண்டதைப்‌ பாடல்கள்‌ பல தெளிவுபடுத்துகின்றன (குறு: 11, நற்‌: 376, கலி: 103). 
தலைவியும்‌ தோழியும்‌ பாறையில்‌ பறித்துக்‌ குவித்த மலர்களுள்‌ குல்லை மலரும்‌ 
ஒன்றாகும்‌ (குறி: 78). 
43. குவளை 
சங்க இலக்கியத்தில்‌ குவளைமலர்‌ தொடர்பான பதிவு மிகுதியாகக்‌ 


காணப்படுகின்றது. வரமுசுனைப்பூக குவனைத்‌ தொடலை தந்தும்‌' (குறு: 346), பைகஞ்சுனைப்‌ 


பாசை நிவந்த பனிமலர்க் குவளை” (ஐங்‌: 123), 'தீம்‌ நீர்ப்‌ பெமுங்குண்டுசுனைப்பூத்த குவளை” 
(புறம்‌: 116) இப்பதிவுகளில்‌ குவளைமலர்ச்‌ சுனை, கழி மற்றும்‌ பொய்கை ஆகிய பகுதிகளில்‌ 
வளர்ந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இம்மலர்‌ நீலம்‌ மற்றும்‌ சிவப்பு நிறத்தில்‌ காணப்படும்‌. 
ஆனால்‌ நீலநிறக்குவளை மலர்தொடர்பான பதிவே மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. 
மாமிதழ்க்‌ குவளை (அகம்‌ :2 பட்‌: 241 புறம்‌: 105), அரக்கிதழ்க்‌ குவளை” (பெமும்‌: 293) 
எனவரும்‌ வரிகளில்‌ காணலாம்‌. குவளைமலர்‌ பெண்டிரின்‌ கண்களுக்கு உவமையாகப்‌ 
புலவர்கள்‌ கையாண்டிருப்பதைப்‌ பல பாடல்களில்‌ காணலாம்‌. இதைத்தவிர, குவளை 
மலரின்‌ கரிய இதழைக்‌ கண்களின்‌ இமையையொக்கும்‌ என்பதை, 

“ீசயிதமழ்‌ அனைய துகி குவளை 

மா இதழ்‌ புரையும்‌ மலீர்‌ கொவ்‌ ஈர்இமை '; (அகம்‌: 19 
எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌ அறியலாம்‌. 

'குவனை நாறும்‌ குவை இறுாங்‌ கூந்தல்‌; (குறு: 300), குவளை நாறும்‌ கூந்தல்‌” (முற்‌: 

263), “குல்லை, குவவீ, கூதவம்‌, குவளை இல்லமொடு மிடைந்த ஈர்ந்‌ தண்‌ கண்ணியன்‌” முற்‌: 
376). இவ்வரிகள்‌ மணம்நிறைந்த குவளை மலரை ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரும்‌ 
சூடிக்கொண்டதைக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. 


44. குளவி 

குளவி மலர்‌ “முல்லை” இனங்களில்‌ ஒன்றாகும்‌. இதனை “மலை 
மல்லிகை” என்றும்‌ “காட்டுமல்லிகை” என்றும்‌ நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌ 
(திரு:190-192). இது மலைச்சாரல்களில்‌ அதிகமாக மலர்ந்திருக்கும்‌ என்பதை வேட்டம்‌ 
போகிய குறவன்‌ காட்ட/குவவித்‌ தண்புதல்‌ குருதியொடு துயல்வா' (அகம்‌: 82) என 
அகநானூற்று பாடல்வரி மூலம்‌ அறியலாம்‌. காதலன்‌ குளவியொடு கூவிளத்தை 
நெருங்கக்‌ கட்டிய கண்ணி அணிந்திருந்தான்‌ (நற்‌: 119). காதலியின்‌ கூந்தலில்‌ 
கொல்லிமலையிலுள்ள சிறுபசுங்‌ குளவியின்‌ மணம்‌ கமழ்வதாகக்‌ கூறப்படுகின்றது 
(நற்‌: 346). இதன்மூலம்‌ மணமிகுந்த குவளைமலரை ஆண்‌, பெண்‌ இருபாலினத்தவரும்‌ 
சூட்டிக்கொண்டதை அறியமுடிகின்றது. 
45. குறிஞ்சி 

குறிஞ்சிமலர்‌ மலைப்பகுதியில்‌ பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒருமுறை மலரும்‌. 
இம்மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையதைக்‌ தரர்‌ மலர்க்‌ குறிஞ்சி' (மது: 613) எனவரும்‌ 
மதுரைக்காஞ்சி பாடல்வரி தெளிவுபடுத்துகின்றது. இதன்‌ காம்பு கருமை நிறமுடையது. 
ஆதலால்‌ கருங்கரற்குமீ்சீ' (நற்‌: 268), கமுங்கோழ்‌ குறிஞ்சி அடுக்கம்பாட '(பறம்‌: 374) எனக்‌ 


குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


“கருங்‌ கோற்குறிஞ்சிப் பூக்கொண்டு 
பெறாழ்தேன்‌ இறைக்கும்‌ " (குறு: 3) 
குறுந்தொகை அடிகளில்‌ குறிஞ்சி நறிய தேனுடைய மலர்‌ என்பதையும்‌ அறியமுடிகின்றது. 
46. குறுநறுங்கண்ணி 
குரீதிப்பூளை, குற்றறுங! கண்ணி (கும: 72). குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டுமே இம்மலரின்‌ 
பதிவு காணப்படுகின்றது. இதுதவிர, இம்மலர்தொடர்பான பிறசெய்தியை 
அறியஇயலவில்லை. 


47. கூதாளம்‌ 

இதனைக்‌ “கூதளம்‌'்‌, “கூதளி” என்றும்‌ குறிப்பர்‌. இது மலைப்‌ பகுதிகளில்‌ வளர்ந்து 
நிற்கும்‌ என்பதைக்‌ குறுற்தாட்‌ கூதனி ஆடிய நெடுவரைப்‌' (குறு: 60) எனவரும்‌ வரியில்‌ 
குறுகிய அடியையுடைய கூதளி, நெடிய மலையில்‌ அசைந்தாடியதாகக்‌ கூறப்படுகின்றது. 
இதன்‌ மலர்கள்‌ கூதிர்க்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது. வீழுத்த மாரிப்‌ பெருற்தண்‌ 
சாரல்‌/கூதிர்க்‌ கூதாவத்து அலரி ' முற்‌: 224) எனவரும்‌ வரிகள்‌ இதனைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. கூதளி மலர்‌ வெண்மை நிறமுடையது. இது குலைக்‌ குலையாகப்‌ 
பூக்கும்‌ என்பதை வண்பிணி அவிழ்ந்த வெண்கூதாளத்து/ அலங்கு குலை அலரி (அகம்‌: 178), 
வெண்கூதாளத்து அம்தாம்பு புதுமலர்‌ (குறு : 282), வெண்‌ கூதானத்துத்‌ தண்பூங்‌ கோதையர்‌' 
(பட்‌: 88) எனும்‌ வரிகள்‌ விளக்குகின்றது. மேலும்‌ கூதாளம்‌ நல்ல நறுமணமுடைய மலர்‌ 
என்பதும்‌ அறியமுடிகின்றது. 
48. கூவிரம்‌ 

கூவிரம்‌ மலரின்‌ பதிவு குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டும்‌ காணப்படுகின்றது. ஊீபுரை எறுமும்‌, 
கண்ணீ; கூவீரம்‌, (குறி: 66). இதைத்‌ தவிர வேறு செய்தியை அறியஇயலவில்லை. 
49. கூவிளம்‌ 

கூவிளம்‌ மலரின்‌ பதிவு குறைந்தளவிலேயே காணப்படுகின்றது. 'உரிதுதாறு 
அவீழ்தொத்து உற்தூம்‌, கூவீனம்‌, ' (குறி: 65) இதில்‌ தலைவியும்‌ தோழியும்‌ பறித்துக்‌ குவித்த 
மலர்களுள்‌ கூவிளம்‌ ஒன்றாகக்‌ கூறப்படுகின்றது. 

“பெமு வரைநீழல்‌ வழுகுவன்‌ குவவீயொடு 
கூவீனம்‌ ததைந்த கண்ணியன்‌"! (முற்‌: 119) 

நற்றிணைவரியில்‌ ஆண்மகன்‌ குளவியொடு கூவிளம்‌ மலரைத்‌ தொடுத்த 
கண்ணியைச்‌ சூட்டிக்‌ கொண்டதாகக்‌ குறிக்கின்றது. இதுதவிர கூவிளம்‌ மலரின்‌ 
தன்மையைச்‌ சங்க இலக்கியத்தின்‌ பதிவுகளின்‌ வழி அறியமுடியவில்லை. 


20 


50. கைதை 
கைதை நெய்தல்‌ நிலத்து மலர்‌ (குறு: 304). புதர்வகைச்‌ சேர்ந்தது. குறிஞ்சிப்பாட்டு 
உரையில்‌ “தாழை” என்றும்‌ குறிக்கப்படுகின்றது (குறி: 83). இம்மலரை நெய்தல்நிலத்து 
மக்கள்‌ சூட்டிக்‌ கொண்டதை அகப்பாடல்கள்‌ விளக்குகின்றது (குறு: 304, நற்‌: 349). 
இதனை வேலியாகப்‌ பயன்படுத்தியதைக்‌ கைதை அம்‌ படப்பை எம்‌ அழுங்கல்‌ ஊரே 
(அகம்‌: 100) என்ற வரியில்‌ மக்கள்‌ வாழும்‌ ஊர்‌ கைதைவேலிகளைக்‌ கொண்ட அழகிய 
தோட்டங்களை உடையது எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
51. கொகுடி 
ஞாழல்‌, மெவவல்‌, நறுற்தண்‌ கொகுடி' (குறி: 87. இது முல்லை இனத்தைச்‌ 
சேர்ந்ததாகக்‌ கூறப்படுகின்றது. இதுதவிர வேறு விளக்கத்தை அறியமுடியவில்லை. 
52. கொன்றை 
சங்க இலக்கியத்தில்‌ கொன்றை மலர்தொடர்பான பதிவு மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. இது கார்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது. குறிஇணர்க்‌ கொன்றை 
நன்பொன்‌ கால' (முல்‌: 94). இதில்‌ கொன்றை மஞ்சள்‌ நிறத்தையுடையது எனத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. இம்மலர்‌ இணராகப்‌ பூக்கும்‌ என்பதை நீடணர்க்‌ கொன்றை" 
(அகம்‌:364) என்று அகநானூறு குறிப்பிடுகின்றது. 
“வண்டுபடத்‌ ததைந்த கொழிஇணர்‌ இடைதஇடுபு 
பொன்செய்‌ புனைஇறழைகட்டிய மகளிர்‌ 
கதுப்பீற்‌ தோன்றும்‌ புதுப்பூவ் கொன்றைக்‌ 
காரனம்‌, காரர்‌ எனக்‌ கூறினும்‌ '; (குறு: 27 
குறுந்தொகைப்‌ பாடல்‌, வண்டுகள்‌ மொய்க்கும்‌ வண்ணம்‌ நல்ல மணத்தையும்‌ 
தேனையுமுடையது கொன்றை மலர்‌. பொன்னிறமுடைய நீண்ட பூங்கொத்துகள்‌ 
மலர்ந்திருக்கும்‌ கானத்தை அழகுபடுத்திய காட்சியை ஒதலாந்தையார்‌ மகளிர்‌ தங்கள்‌ 
கூந்தலைப்‌ பொன்னால்‌ ஒப்பனை செய்யப்பட்டது போன்றிருப்பதாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
அன்றலர்ந்த கொன்றை மலர்‌ பொன்னிறத்தில்‌ இருக்கும்‌. மலர்ந்தபின்‌ ஊழ்த்த மலர்‌ 
பசலைக்கு உவமையாகக்‌ கூறப்படுவதைக்‌ 'கெரன்ழைப்‌ பூவீன்‌ பசற்த உண்கண்‌" 
(ஐங:500) எனப்‌ பிரிவால்‌ பசந்த தலைவியின்‌ கண்ணுக்குக்‌ கொன்றையின்‌ மலரை 
உவமையாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. இதனைக்‌ “கடுக்கை ' என்று அகநானூற்றுப்‌ 
(அகம்‌: 393) பாடல்‌ குறிக்கின்றது. 
53. கோங்கு 
கோங்கு மலர்‌ வேனிற்காலத்தில்‌ மலரும்‌ என்பதை 'வேனில்‌ கேரங்கின்‌ 


மூம்பொருட்டு அன்ன' (புறம்‌: 32] எனப்‌ புறநானூறு குறிக்கின்றது. இளவேனிற்‌ பருவம்‌ 


al 


தொடங்கியவுடன்‌ கோங்கு மலர்‌ மிகுதியாகப்‌ பூக்கத்‌ தொடங்கும்‌ (அகம்‌: 341). ஆனால்‌ 
பரிபாடலில்‌ பகுவமில்‌ கோங்கம்‌ (பரி:19)' எனக்‌ குறிப்பதன்மூலம்‌ கோங்கம்‌ மலர்‌ 
பருவமின்றி எல்லாக்‌ காலமும்‌ பூக்கும்‌ தன்மையுடையதாகக்‌ கருதப்படுகின்றது. 
£புல்இதழ்க்‌ கோங்கின்‌ மெல்இதம்க்குடைப்ஸூ 
வைகுறு மீனின்‌ நினையத்‌ தோன்றி” (நற்‌: 48) 
இதில்‌ கோங்கம்‌ மலர்‌ புல்லிய புற இதழ்களை உடையது எனவும்‌ இதன்‌ அகவிதழ்‌ 
மென்மையாகவும்‌ அது குடைபோல்‌ காட்சியளிப்பதாகவும்‌ கூறப்படுகின்றது. இதனை 
வைகறைப்‌ பொழுதில்‌ காணும்பொழுது விண்மீன்களைப்‌ போல்‌ திகழ்வதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதன்‌ தாது பொன்னிறமுடையதைப்‌ [தூுமலர்க்‌ கோங்கம்‌ பொன்னெனத்‌ 
தாதாழ்ப்ப' (கலி:33) எனக்‌ கலித்தொகைப்‌ பாடல்‌ வழி அறியலாம்‌. வண்டுகள்‌ ஆர்ப்பரிக்கும்‌ 
இம்மலரை மகளிரின்‌ நகிலுக்குக்‌ கேக்கு முகைத்தன்ன குவி முலை ஆகம்‌” (அகம்‌: 240), 
முலையோர்‌ பென்முகை அவிழ்ந்த கோங்கம்‌' (குறும்‌: 254) உவமையாகக்‌ கூறப்படுகின்றது. 


54. கோடல்‌ 
கோடல்‌ மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌ (நற்‌: 99). கோடல்‌ மலரைக்‌ காந்தள்‌ மலர்‌ 
என்றும்‌ குறிக்கப்படுகின்றது (புறம்‌:157). கோடலின்‌ குவிந்த முகை அங்கை போல 
விரிந்திருப்பதைக்‌ கேரடல்‌ குவீமுகை அங்கை அவீழ' (முல்‌: 99) என முல்லைப்பாட்டுக்‌ 
குறிப்பிடுகின்றது. இம்மலர்‌ வெண்ணிறமுடையது என்பதைக்‌ 'கேரடு உடைந்தன்ன கோடல்‌' 
(அகம்‌: 23), வரிவெண்‌ கோடல்‌ வரங்குகுலை வான்பூப்‌' (அகம்‌: 264) ஆகிய வரிகள்‌ 
தெளிவு படுத்துகின்றது. கோடல்‌ மலர்‌ மலரும்பொழுது, அது பாம்பு படமெடுப்பது போல்‌ 
காட்சியளிக்கும்‌ என்பதை, 
“வெருசின அரவின்‌ மைஅணம்‌ தன்ன 
கண்கமழ்‌ கோடல்‌ தாதுபிணி அவீழ, ” (அகம்‌: 154) 
என அகநானூறு பாடல்‌ மூலம்‌ அறியமுடிகின்றது. 
“இவட்கே, அலங்கு இதழ்க்கோடல்‌ வீஉகுபவைபோல்‌, 
இலங்கு ஏர்‌ எல்வளை இழை அமும்மே" (கலீ:]7 
மேற்கண்ட வரிகள்‌ கோடற்பூ உதிர்ந்து விழும்‌ காட்சி காதலனைப்‌ பிரிந்த 
காதலியின்‌ முன்கையிலுள்ள வளையல்கள்‌ கழன்று வீழ்வது போல்‌ இருப்பதாகக்‌ 
குறிப்பிடுகின்றது. இதில்‌ வெண்மைநிறமுடைய கோடல்‌ மலரைப்‌ பெண்டிரின்‌ 


வளையலுக்கு உவமையாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
55. சண்பகம்‌ 


பெருந்தண்‌ சண்பகம்‌' (குறி: 75) எனக்‌ குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிடுகின்றது. இது 


நறுமணமுடைய மலர்‌. ' மணங்கமழ்‌ சண்பகம்‌' (பரி: 12). இளவேனிற்‌ காலத்தில்‌ மலரும்‌ 


22 


தன்மையுடையது (கலி: 150). சண்பகம்‌ மலர்தொடர்பான பதிவு குறைந்தளவில்‌ 


காணப்படுவதால்‌ மலரின்‌ முழுதன்மையை அறிந்துகொள்ளமுடியவில்லை. 


56. சிந்துவாரம்‌ 

வஞ்சி! பித்திகம்‌, சீந்துவாரம்‌' (குறி:89) எனும்‌ குறிஞ்சிப்பாட்டு வரியில்‌ மட்டுமே 
சிந்துவாரம்‌ பெயர்‌ காணப்படுகின்றது. இம்மலரை நச்சினார்க்கினியர்‌ “கருநொச்சி எனக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 
57. சிறுசெங்கரலி 

சேடல்‌, செம்மல்‌, சிறுசெங்‌ குரலி' (குறி:8). இம்மலரை நச்சினார்க்கினியர்‌ 
“கருந்தாமக்‌ கொடிப்பூ”' எனக்‌ குறிஞ்சிப்பாட்டின்‌ உரையில்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
இப்பதிவினைத்‌ தவிரப்‌ புறநானூற்றில்‌ இக்கொடித்‌ தொடர்பான பதிவு காணப்படுகின்றது 
(புறம்‌:283). மேலும்‌ இம்மலர்‌ தொடர்பான இன்னபிற செய்தியை அறியஇயலவில்லை. 
58. சிறுமாரோடம்‌ 

குல்லை, பிடவம்‌, சிறுமாரோடம்‌' (குறி: 78) எனும்‌ குறிஞ்சிப்பாட்டுக்கு 
உரைவழங்கிய நச்சினார்க்கினியர்‌ இதனைச்‌ “செங்கருங்காலில்‌ மலர்‌” என்று 
குறிப்பிடுகிறார்‌. இம்மலர்‌ தொடர்பான பதிவு குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டும்‌ காணப்படுகின்றது. 
59. சுரபுன்னை 

சுரபுன்னை மலைப்பகுதிகளிலும்‌ கரையோரப்பகுதிகளிலும்‌ வளர்ந்திருக்கும்‌. 
இது புன்னை வகையைச்‌ சேர்ந்தது. இதனை 'வரையன புன்னாகமும்‌/ கரையன 
சுரபுன்னை (பரி:11) எனவும்‌ நல்‌ இணர்‌ நாகம்‌, நறவம்‌, சுரபுன்னை/எல்லாம்‌ கமழும்‌ 
இருசார்‌ கரை கலிழ, (பரி; 12) எனப்‌ பரிபாடல்‌ குறிப்பிடுகின்றது. 
60. சூரல்‌ 

வீரிமலர்‌ ஆவீரை, வோல்‌, சூரல்‌” (குறி: 71). இதனைப்‌ “பிரம்புப்‌ பூ” எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. 
61. செங்கொடுவேரி 

செய்கொடு வேரி, தேமா, மணிச்சிகை; (குழி: 64) என்ற வரி, தலைவியும்‌ தோழியும்‌ 
பறித்துக்‌ குவித்த மலர்களுள்‌ செங்கொடுவேரியும்‌ ஒன்றாகும்‌. இம்மலரின்‌ பதிவு 
குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. 
62. செம்மல்‌ 

சேடல்‌, செம்மல்‌, சீறுசெங்‌ குரலி' (குறி: 82). இது ஒருவகை “சாதிப்பூ” என 
நச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ குறிப்பிடுகின்றார்‌. வாடிய மலரைக்‌ குறிப்பதற்குச்‌ செம்மல்‌ 


என்ற சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


23 


'காயாக்‌ செம்மல்‌ தாஅம்‌; பல உடன்‌ " (அகம்‌: 149) 
“வாவ்‌ வரி வயமான்‌ கோவ்‌ ௨கீர்‌ அன்ன 
செம்முகை அவிழ்ந்த முவ்‌ முதிர்‌ முழுக்கின்‌ 
சிதரல்‌ செம்மல்‌ தாஅப்‌;, மதர்‌ எழீல்‌ (அகம்‌: 99) 
எனும்‌ பாடல்‌ வரிகள்‌ காயா மலரின்‌ காய்ந்த நிலையைச்‌ செம்மல்‌ எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. புலிநகம்‌ போன்ற, சிவந்த நிறத்தையுடைய முருக்கின்‌ மலர்கள்‌ சிதறிப்‌ 
பரந்து கிடப்பதைச்‌ செம்மல்‌ எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இவ்வரிகளில்‌ காய்ந்த மலரைச்‌ 
செம்மல்‌ எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
63. செயலை 
'அழல்எர்‌ செயலை' (அகம்‌: 188). இதில்‌ நெருப்பிற்குச்‌ செயலை மலரை 
உவமையாகக்‌ கூறப்படுவதினால்‌ செயலைமலர்‌ சிவந்த நிறமுடையது என 
அறியமுடிகின்றது. செயலை தழையைப்‌ பெண்கள்‌ அணிந்து கொண்டதைச்‌ செயலை 
அம்‌ பகைத்தமை' (ஐங்‌: 219 என ஐங்குறுநூறு குறிப்பிடுகின்றது. இதன்‌ தளிர்‌ பெண்ணின்‌ 
மேனிக்கு உவமையாகக்‌ கூறப்படுகின்றது (நற்‌: 244). 
“சுனையெல்லாம்‌ நீலம்‌ மலர, சுனைகும்‌ 
சினை யெலாம்‌ செயலை மலர, (பரீ:15) 
என்ற பரிபாடல்‌ வரிகள்‌ சுனையெல்லாம்‌ நீலம்‌ மலர, அச்சுனை சூழ்ந்த 
சினையெல்லாம்‌ செயலை மலர்ந்திருப்பதை எடுத்துரைக்கின்றது. 
64. செருந்தி 
சங்க இலக்கியத்தில்‌ செருந்தி தொடர்பான பதிவினை காணும்பொழுது மரம்‌ மற்றும்‌ 
புல்வகைப்பூ தொடர்பான பதிவு காணப்படுகின்றது. நெய்தல்‌ நிலத்து மரவகையுள்‌ 
செருந்தியும்‌ ஒன்று. இது இளவேனிற்‌ காலத்தில்‌ மலரும்‌. 
பொன்‌ அடர்ற்‌ தன்ன ஒன்இணர்ச்‌ செருந்திப்‌ 
பல்மலர்‌ வேய்ந்த நலம்பெறு கோதையள்‌” (அகம்‌: 280) 
இப்பாடலில்‌, மணமுடைய செருந்தி மலர்‌ பொன்னிறமுடையது எனவும்‌ இது 
இணராகப்‌ பூக்கும்‌ தன்மை கொண்டது. இம்மலரைப்‌ பெண்கள்‌ சூட்டிக்கொண்டதை 
அகநானூறு குறிக்கின்றது. 
“கனைத்த நெய்தற்‌ கண்போல்‌ மாமலர்‌ 
மனைத்த செழுந்தீப்‌ போதுவாய்‌ அவீழ, 
மாலை மணீஇதம்‌ கூம்ப, காலைக்‌ 


கவ்றாறு காவீ பொடு தண்ணென மலமும்‌ ” (அகம்‌: 150) 
எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌ செருந்தி மலர்‌ மாலையில்‌ இதழ்‌ கூம்பி, காலையில்‌ மலரும்‌ 
தன்மை உடையது என்பதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. 


24 


64. 1. செருந்தி (புல்வகைப்‌ பூ) 

'கொழுங்காற்‌ புதவமொடு செருந்தி நீடி' (பட்‌: 243) எனும்‌ வரியில்‌ கரிகாற்‌ 
பெருவளத்தானின்‌ பகைவர்‌ நாட்டை அழித்ததால்‌, அந்நாட்டில்‌ எங்கும்‌ புல்லும்‌, செருந்தியும்‌ 
வளர்ந்திருப்பதாகப்‌ பட்டினப்பாலைக்‌ குறிப்பிடுகின்றது. இப்பதிவின்‌ ஊடாகச்‌ செருந்தி 
ஒருவகைப்புல்‌ என அறியலாம்‌. இதனை உ.வே.சா “பஞ்சாய்க்கோரை” அல்லது 
“தண்டாங்கோரை” எனக்‌ குறிப்பிடுகின்றனர்‌ (ஐங்‌:18). நச்சினார்க்கினியர்‌, “வாட்‌ கோரை” 
அல்லது “நெட்டிக்கோரை” எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

65. செருவிளை 

செருவிளை மலர்‌ தொடர்பான பதிவுக்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டும்‌ 
காணப்படுகின்றது. எமுவை, செருவிவை, மணிப்பூங! கமறுவிளை' (குறி: 68). இதனை 
“வெண்காக்கணம்‌” என நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

66. சேடல்‌ 

சேடல்‌, செம்மல்‌, சிறுசெங்‌! குரலீ' (குறி:82) இதனைப்‌ “பவழக்கால்‌ மல்லிகை” என 
நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இம்மலர்‌ தொடர்பான பிறசெய்தியை 
அறியமுடியவில்லை. 


67. ஞாழல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ ஞாழல்‌ மலரின்‌ பதிவு மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. இது 
கடற்கரைப்‌ பகுதியில்‌ வளரும்‌ தன்மையுடையது. (குறு:318) இம்மலர்‌ பொன்னிறமுடையதால்‌ 
பொன்வீகுாழலொடு' (அகம்‌: 70) எனக்‌ குறிக்கப்படுகின்றது. செவ்வீஞாழல்‌'(அகம்‌:240) 
எனக்‌ குறிப்பதினால்‌ ஞாழல்‌ மலர்‌ சிவந்த நிறத்திலும்‌ இருப்பதை அறியமுடிகின்றது. இது 
“புலிநகக்கொன்றை” எனவும்‌ சுட்டப்படுகின்றது. 
“ஐயவியன்ன சீறுவீஞாழல்‌ "குறு: 50) 
“றனையுதீர்‌ ஞாழல்‌ சினை மமுவ்தீரவ்வீ “குறு: 397) 
எனும்‌ வரிகள்‌ ஞாழல்‌ மலர்‌ மிகச்‌ சிறியளவில்‌ உருண்டையாக இருப்பதால்‌ 
சிறுவெண்கடுகிற்கும்‌, மீனின்‌ முட்டைக்கும்‌ உவமை படுத்திருப்பதை அறியலாம்‌. 
“ஞாழற்‌ பூவின்‌ அன்ன சுணங்கு ” (ஐங்‌: 149) 
இவ்வரியில்‌ நறுமணம்‌ உடைய ஞாழல்‌ மலரை மகளிர்‌ மேனியில்‌ படரும்‌ 


சுணங்கிற்கு உவமையாகக்‌ கூறப்படுவதைக்‌ காணலாம்‌. 


25 


68. தணக்கம்‌ 
ஸ்ரங்கர்‌ மராம்‌, பஸ்பூற்‌ தணக்கம்‌' (குறி: 85) தலைவியும்‌ தோழியும்‌ பறித்துக்‌ 
குவித்த மலர்களுள்‌ தணக்கமும்‌ ஒன்றாகக்‌ குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிடுகின்றது. இதுதவிர 
வேறுபதிவு காணவில்லை. 
69. தளவம்‌ 
தளவம்‌ முல்லை இனத்தைச்‌ சேர்ந்தது. செந்நிறமுடைய இம்மலர்‌ கார்காலத்தில்‌ 
மாலை நேரத்தில்‌ மிகுதியாக மலரும்‌ தன்மையுடையது. இதன்‌ அரும்பு சிலப்‌ பறவையின்‌ 
அலகைப்‌ போன்றிருப்பதைச்‌ 'சிரல்‌ வாய்‌ உற்ற தவவிீன்‌' (ற்‌: 67, தவவின்‌ சிரல்வாப்ச்‌ 
செம்முகை' (ஐங்‌: 447) போன்ற வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 
70. தாமரை 
சங்க இலக்கியத்தில்‌ தாமரை மலர்‌ தொடர்பான பதிவு மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. தாமரை மலர்‌ கழனி மற்றும்‌ பொய்கையில்‌ மலரும்‌. இதன்‌ தண்டுப்பகுதி 
சிறிய முட்கள்‌ கொண்டிருக்கும்‌. இதனை மலர்ந்த பொய்கை முகைந்த தூமரை (ஐங்‌: 6), 
முவ்தாட்‌ தாமரை; (திமு: 73), 'முவ்அரைத்‌ தாமரை (பெரு: 114) ஆகிய வரிகள்‌ 
எடுத்துரைக்கின்றன. 
இம்மலர்‌ சிவப்பு மற்றும்‌ வெந்நிறத்தில்‌ உள்ளது. “ஏரிமலர்த்‌ தாமரை” (பரி: 9), 'ஜள்‌ 
அழல்‌ புரிந்த தாமரை' (பறும்‌: 118), அழல்‌ புரீந்த அடர்தூமரை (புறம்‌:29) எனவரும்‌ வரிகள்‌ 
சிவந்த நிறமுடைய தாமரை மலரைக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. குருகு கொக்‌ குனித்த 
கெண்டை அயலது/ உருகெழு தாமரை வால்முகை வெறும்‌ (குறு:127) இதில்‌ நாரைக்‌ 
கவர்ந்து கொள்ள அதன்‌ வாயினின்றும்‌ தப்பி நீருக்குள்‌ குதித்த கெண்டை மீன்‌, நீண்டு 
கூர்மையாக இருக்கும்‌ வெண்டாமரை மொட்டைக்‌ கொக்கு என்று எண்ணி மயங்கியதாகக்‌ 
கூறப்படுகின்றது. 
தாமரை மலர்‌ பிறமலர்களைவிட தனித்த மலர்‌ எனக்‌ கலித்தொகைக்‌ (குலி: 77) 
குறிப்பிடுகின்றது. காலையில்‌ மலர்ந்து, மாலை நேரத்தில்‌ கூம்பும்‌ தன்மை கொண்டது. 
“வேனிலானே தண்ணியவ்‌ பனியே, 
வாங்குகதீர்‌ தொகுப்பக்‌ கூம்பீ. ஐயென, 
அலங்கு வெயீழ்‌ பொதீற்த தூமரை 
உவளகத்‌ தன்ன சீறுவெம்மையனே ' (குறு: 376) 
இப்பாடலில்‌ தாமரைமலர்‌ ஞாயிறு மறையக்‌ கூம்பும்‌. வெயில்‌ தோன்றும்‌ நேரத்தில்‌ 
மலர்ந்திருக்கும்‌. இத்தன்மையைப்‌ பெண்ணின்‌ குணநலத்துடன்‌ ஒப்பிட்டு கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. இதன்‌ இதழ்களைக்‌ குறிப்பிடும்பொழுது நரற்றிதம்‌ தாமரை” (ஐங!:20), 
பல்லிதழ்த்‌ தாமரை” (பெமும்‌: 403) எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


26 


“ம்றுவல்‌ முகத்தின்‌ பல்மலர் தயங்க, 
பூத்து தூமரைப்‌ புவீஇமிம்‌ பழனத்து, (அகம்‌: 176) 
ட முடவன்‌ முகம்படோல்‌ 
பணி ஒருதீறம்‌ வார, பாசடைத்‌ தாமரை (கலி; 7] 
எனவரும்‌ வரிகளில்‌ அழகிய சிரித்த பெண்ணின்‌ முகத்திற்கு உவமையாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
“குண்டுறீத்‌ தாமரைக்‌ கோங்கின்‌ அன்ன 
மறுண்பல்‌ தித்தி மாயோன்‌” (குறு: 300) 
எனும்‌ பாடலடிகள்‌, தாமரைமலரின்‌ தாது மஞ்சள்‌ நிறமுடையது. இந்நிறத்தினைப்‌ 
பெண்டிரின்‌ மேனியின்‌ மாமை நிறத்திற்கு உவமைப்படுத்த பட்டுள்ளது. வள்ளல்கள்‌ 
அரசர்கள்‌ தம்மை நாடிவந்த பாணர்‌, பாடினிக்குப்‌ பொற்றாமரை மலர்‌ வழங்கியதாகப்‌ பல 
புறப்பாடல்கள்‌ குறிப்பிடுகின்றது. “அரவிந்தம்‌” (பரி: 12), “கமலம்‌” (பரி: 2), “நளினம்‌” (பரி: 5), 
“பதுமம்‌” (பரி: 5) ஆகியன தாமரையின்‌ பிற பெயர்களாகக்‌ கூறப்படுகின்றன. 
71. தாழை 
“அலைநீர்த்‌ தாழை அன்னம்பூப்பவும்‌”" (சீறு: 148) 
“வெள்வீத்‌ தாழை திரைாஅலை” (குறு: 163) 
இவ்வரிகள்‌ தாழைமலர்‌ வெண்மை நிறமுடையது எனவும்‌ இது கடற்கரைப்‌ 
பகுதியில்‌ மலர்ந்திருப்பதாகவும்‌ பதிவுகள்‌ காணப்படுகின்றது. இம்மலரை 
அன்னப்பறவையின்‌ நிறத்திற்கு உவமையாகக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 
சுறவுக்‌ கோட்டன்ன முன்‌ இலைத்‌ தூழை' முற்‌: 19. இதில்‌ தாழையின்‌ இலைகளில்‌ 
சுறாமீனின்‌ கொம்பு போன்ற முட்கள்‌ இருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. தாழைமலர்‌ 
வேனிற்காலத்தில்‌ மிகுதியாக மலர்ந்து நிற்கும்‌. யானையின்‌ கொம்பு போல அதன்‌ வடிவம்‌ 
இருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 
“தடற்தூவ் தாழை முவ்னாடை நெடுற்தோட்டு 
அகமடற்‌ பொதுளிய முகைமுதீர்‌ வான்பூ 


ககோடுவார்ழ்‌ தன்ன வெண்பூத்‌ தாழை 
சறீதிரை உதைத்தலீற்‌ பொங்கித்‌ தாது சோர்ப 


சீறுகுடிப்‌ பாக்கத்து மறுகுபுலால்‌ மறுக்கும்‌” (நற்‌: 203) 
நற்றிணைப்‌ பாடலில்‌ தாழை மலரின்‌ இலை, மடல்‌, கோடு என இதன்‌ உறுப்புகளை 
விளக்கிக்‌ கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. தாழையைக்‌ கைதை, கண்டல்‌ என்று 


கூறப்படுகின்றது. 


27 


72. தில்லை 

“மர மலர்‌ முண்டகம்தில்லையோடு தருங்கு உடன்‌ 

கானல்‌ அணிந்த உயர்மணல்‌ எக்கர்‌ போல்‌ " (கலி: 133) 
எனவரும்‌ கலித்தொகை வரிகளில்‌ கடற்கரைச்‌ சோலையில்‌ முண்டகம்‌, தில்லையோடு 
சேரச்‌ சூழ்ந்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. இதன்வழி தில்லை நெய்தல்‌ நிலத்து மலர்‌ என 
அறியமுடிகின்றது. தலைவியும்‌ தோழியும்‌ கொய்த மலர்களுள்‌ தில்லை மலரும்‌ ஒன்றாகக்‌ 
கூறப்படுகின்றது (குறி: 77). நெய்தல்‌ நிலத்து ஊர்‌ தில்லை வேலியையுடையதாகக்‌ 
குறிக்கப்படுகின்றது (ஐங்‌:131). இதுதவிர தில்லை மலர்‌ தொடர்பான பிறசெய்தியை 


காணமுடியவில்லை. 


73. திலகம்‌ 
“ீடோரங்கம்‌ திலகம்‌ தேங்கமழ்‌ பாதிரி” (குறி: 74) 
“நூகம்‌ திலகம்‌ நறு காழாரம்‌ ” (மலை: 520) 
எனும்‌ அடிகள்‌, திலகம்‌ கோட்டுப்பூ வகையைச்‌ சேர்ந்தது என்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. இம்மரம்‌ மலைச்சாரல்களில்‌ மிகுதியாக வளர்ந்திருப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இம்மலரின்‌ முழுமையான தன்மையை அறியமுடியவில்லை. 


74. தும்பை 
தும்பைச்‌ செடிவகையைச்‌ சேர்ந்தது. இதன்‌ மலர்கள்‌ மிகச்சிறியளவில்‌ 
வெண்ணிறத்தில்‌ காணப்படும்‌. கமழ்‌ பூத்‌ தும்பை (புறம்‌ : 283) எனக்‌ குறிப்பதினால்‌ 
தும்பை மணமுடைய மலராகக்‌ கருதப்படுகின்றது. குறிஞ்சிப்பாட்டு (குறி: 90) மற்றும்‌ 
ஐங்குறுநூற்றில்‌ (ஐங்‌:127) மட்டுமே தும்பை மலரைப்‌ பெண்கள்‌ பறித்துச்‌ 
சூட்டிக்கொண்டதற்கான பதிவு காணப்படுகின்றது. ஆனால்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
போருக்குச்‌ செல்லும்‌ ஆண்மகன்‌ தும்பை மலரைச்‌ சூடிச்‌ சென்றதாகப்‌ பல பாடல்களில்‌ 
பதிவாகியுள்ளது. 
“ஒளீறுவாள்‌ அடக் குழைந்த பைம்‌ பூற்தும்பை 
ஏறீந்திலை முறிந்த கதுவாய்‌ வேலின்‌ 
மணநாழ! மார்பன்‌ மறப் போர்‌ அகுதை “(புறம்‌: 347 
புறநானூற்றின்‌ பாடல்‌, போர்க்குச்‌ செல்பவர்‌ தும்பை மலரை அணிந்து 
கொண்டதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. தாமரை மலரைப்‌ பொன்னால்‌ செய்து அணிந்து 
கொள்வதைப்‌ போல, தும்பை மலரையும்‌ பொன்னால்‌ செய்து அணிந்து கொண்டதற்கான 
குறிப்புக்‌ காணப்படுகின்றது. ' வரடரத்‌ தும்பை' (பெரும்‌: 101), பொலம்‌ பூழ்‌ தும்பை (பதி: 
45) எனும்‌ வரிகள்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 


28 


75. துழாய்‌ 
துழாய்‌ செடிவகைமயைச்‌ சார்ந்தது. கமழ்‌ குரல்துமாஅபய்‌' (பதி: 3], நரழிணர்த்‌ துழாய்‌” 
ஸரீ: 19) இவ்வரிகள்‌ துழாய்‌ மலர்‌ மணமுடையதாகவும்‌ இணராகப்‌ பூக்கும்‌ தன்மையுடையது 


எனவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 


76. தெறுழ்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ “தெறுழ்‌' மலர்தொடர்பான பதிவு நற்றிணை மற்றும்‌ 
புறநானூறு ஆகிய இரண்டு இடங்களில்‌ மட்டுமே பயின்றுவந்துள்ளது. 
“காடு கவின்‌ பூத்தஆயீனூம்‌, நன்றும்‌ 


வமு மழைக்கு எதீரீ! மணி நீற இறும்‌ புதல்‌ 
நழைநிறம்‌ படுத்த நல்‌ இணர்த்‌ தெறும்‌ வீ” (நற்‌: 302) 


“கரர்ப்‌ பெயல்‌ தலைஇய காண்பு இன்‌ காலை, 
களிற்று முக வரியின்‌ தெறும்‌ வீபூப்ப' (புறம்‌: 119) 
எனும்‌ பாடல்களில்‌, தெறுழ்‌ மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌. இது இணராகப்‌ பூக்கும்‌ 
தன்மையுடையது. இம்மலர்‌ நீலநிறமுடையது. புதர்களில்‌ வளரும்‌ தெறுழ்‌ கார்காலம்‌ 
முடிந்தவுடன்‌ தன்னிலை இழந்து வெண்ணிறமாகக்‌ காட்சியளிப்பதை நறை திறம்‌ படுத்த 
றல்இணர்த்‌ தெறும்‌ வீ (நம்‌: 302), 'களீற்று முக வரியின்‌ தெறும்‌ வீபூப்ப” (புறம்‌: 119 ஆகிய 


வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 


77. தேறு 

நகு முல்லை, உகுதேறு வீ (பொழு: 200) இவ்வடியில்‌ தேறு மரத்தின்‌ மலர்‌ என்ற 
செய்தியை மட்டுமே அறியமுடிகின்றது. இம்மலர்‌ தொடர்பான பிறசெய்தியை சங்கப்‌ 
பாடல்களில்‌ காணமுடியவில்லை. 
78. தோன்றி 

தோன்றி மலர்‌ சிவப்பு நிறமுடையது. இதனைத்‌ “தோன்றி குருதி பூப்ப; (முல்‌: 99), 
தூய தோன்றி தீயென மலரா' (ப்ரீ: 10 எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. காந்தள்‌ மலரில்‌ 
செங்காந்தளைத்‌ “தோன்றி” எனக்‌ குறிக்கப்படுகின்றது. சுடர்ப்பூற்‌ தோன்றி; (குறி: 90), 
சுடர்புரை தோன்றி' (அகம்‌: 364), ஒண்‌ சுடர்ந்த தோன்றி (ஐங்‌: 440). இவ்வரிகள்‌ தோன்றி 
விளக்குப்‌ போல்‌ பூத்திருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 
79. நந்தி 


நந்தி மலர்‌ வெண்ணிறமுடையது. நத்தி நறவம்‌ நறூம்‌ புன்னாகம்‌' (குறி: 91. எனும்‌ 
குறிஞ்சிப்பாட்டிற்கு உரை வழங்கிய நச்சினார்க்கினியர்‌ இம்மலரை நந்தியாவட்டம்‌ என 
டிற ழ 1] நந 


29 


குறிப்பிடுகின்றார்‌. மேலும்‌ இம்மலர்‌ தொடர்பான முழுமையான விளக்கத்தை 
அறியமுடியவில்லை. 
80. நரந்தம்‌ 

நரந்தம்‌ நாறும்‌ குவைஇமுங்‌ கூந்தல்‌, ” (குறு: 52) 

றரற்தம்‌ றாறுஇமருங்‌ கூற்தல்‌ (கலி: 54) 
எனவரும்‌ வரிகள்‌ நரந்தம்‌ நறுமணமுடைய மலர்‌ எனவும்‌ இம்மலரைப்‌ பெண்கள்‌ 
சூட்டிக்கொண்டதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. 

நனீஇமுகு சோலை நரந்தம்‌ தாஅய்‌ 

ஒளீர்சினை வேங்கை வீரீந்த இணர்‌ உதீரலொடு” (பரீ: 7 

எனும்‌ பரிபாடல்‌ வரிகள்‌, நரத்தம்‌, வேங்கை மரத்துடன்‌ மலர்ந்திருப்பதாகப்‌ 

குறிப்பிடுகின்றது. இதனை நாரத்தை என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளது (பொரு - 238). புறநானூற்றுப்‌ 
பாடலில்‌ நரத்த நறும்புல்‌ (பூறம்‌: 132) எனக்‌ குறிப்பதினால்‌ “புல்‌' இனத்தின்‌ ஒருவகையினை 
நரந்தம்‌ எனச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 
81. நள்ளிருணாறி 


உ.வே.சா. இம்மலரை “இருவாட்சி” எனக்‌ குறிஞ்சிப்பாட்டு உரையில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌ (குறி:94). இதுதவிர நள்ளிருணாறி மலர்‌ தொடர்பான வேறு செய்தி 
அறியஇயலவில்லை. 


82. நறவம்‌ 
நறவத்தை “நறவம்‌”, “நறா” (பரி: 7) எனவும்‌ குறிக்கப்படுகின்றது. சிவந்த 
நிறமுடைய நறுமணமிக்க மலரை ஆண்‌, பெண்‌ இருபாலாரும்‌ சூட்டிக்கொண்டதாகக்‌ 
குறிப்படுவதை நற்றிணைப்‌ பாடல்வழி காணலாம்‌. 
“அவ்‌ வளை வெரிறின்‌ அரக்கு ஈர்த்தன்ன 
செவ்வரி இதழ சேணாறு பீடவின்‌ 
றறுந்தா தாடி யதும்பீ, பசுங்கேழ்ப்‌ "(றற்‌: 28) 
என்பதில்‌, வையையாற்றின்‌ இரு மருங்கின்‌ கரைகளிலும்‌ நறவம்‌ முதலிய பல மலர்கள்‌ 
பூத்து மணத்தைப்‌ பரப்பியதாகப்‌ பரிபாடல்‌ குறிப்பிடுகின்றது (பரி:12). இம்மலரைக்‌ 
கண்களுக்கும்‌ (அகம்‌: 19, பரி:8) விரலுக்கும்‌ (கலி: 54, 84) உவமையாகக்‌ கூறப்படுகின்றது. 
83. நாகம்‌ 
நாகம்மரம்‌ மலையுச்சியில்‌ வளரும்‌. இதனை நரக நீன்‌ மணி வரை நறு மலர்‌ பல 
வீரைஇ” (பரி: தீ: 2) எனப்‌ பரிபாடல்‌ குறிக்கின்றது. இம்மலர்‌ நறுமணமுடையது. 
இணராக மலரும்‌ தன்மையுடையது என்பதை 'நறுவீ நாகம்‌ (சீறு: 116), 'நல்லிணர்‌ நாகம்‌' 


30 


(ப்ரீ: 12) எனவரும்‌ வரிகள்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. இதனைச்‌ சுரபுன்னை 
என்று நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌ (முரு: 302). 
84. நீலம்‌ 
நீலம்‌ சுனை, கழி மற்றும்‌ பொய்கையில்‌ மலரும்‌ தன்மையுடையது. இதனை, 
இருங்கழி மலர்ந்த வவ்ளீதழ்தீலம்‌'( அகம்‌: 270), தீ. நீர்ப்‌ பொய்கை/அடையீழற்து அவீழ்ந்து 
தண்கமழ்நீலம்‌' (அகம்‌: 357) ஆகிய வரிகள்‌ தெளிவுபடுத்துகின்றது. இது பல இதழ்களைக்‌ 
கொண்டிருப்பதினால்‌ 'ல்லீதழ்‌ நீலமொடு நெய்தல்‌ நிகர்க்கும்‌' (ஐங்‌: 2) என்று 
குறிக்கப்படுகின்றது. 
'நீடிதம்த்‌ தலைஇய கவின்டெறுநீலம்‌ 
கண்ணென மலர்ந்த சுனை” (அகம்‌: 38) 
எனும்‌ பாடலடிகள்‌, நீலமலரின்‌ இதழ்கள்‌ நீண்டிருப்பதாகவும்‌, சுனையில்‌ 
மலர்ந்திருக்கும்‌ நீலம்‌ கண்போல்‌ காட்சியளிப்பதாகவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ நீலமலரைப்‌ பெண்டிரின்‌ அழகிய கண்களுக்கு உவமையாகக்‌ 
கூறப்படுவதைக்‌ கண்‌ பேல்‌ நீலம்‌, சுனைதொழும்‌, மலர,' முற்‌: 16] எனக்‌ குறிக்கின்றது. 
இது வாடைக்‌ காலத்தில்‌ மிகுதியாக மலர்ந்திருக்கும்‌ (குறு:110). மாலை நேரத்தில்‌ கூம்பு 
தன்மையுடையது என்பதை, 'நீல இருங்கழி நீலம்‌ கூம்பும்‌/ மாலை வந்தன்று” (ஐங்‌: 116) 
என ஐங்குறுநூறு குறிக்கின்றது. 
85. நுணவு 
இதனை “நுணா” என்றும்‌ குறிக்கப்படுகின்றது. இது மரவகையைச்‌ சார்ந்தது. 
மலைச்சாரல்களில்‌ மிகுதியாக வளரும்‌ தன்மையுடையது. இதன்‌ மலர்கள்‌ வெண்ணிறத்தில்‌ 
சிறியளவில்‌ காணப்படும்‌. நறுமணமுடைய மலர்களுள்‌ நுணவு ஒன்றாகும்‌. 
“உழைகழிந்து உலந்த பின்றை, பொழைம 
சீறுவெள வழுவீத்‌ துவலையீன்‌ மலர்ந்த 
கருங்கால்‌ நுணவீன்‌ பெருஞ்சினை வான்பூச்‌ 
செம்மண்‌ சீறுநெறி கம்மென வீரீப்ப” ( அகம்‌ : 348) 
எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடலடிகள்‌, கரிய அடியை உடைய நுணவின்‌ பெரிய 
கிளைகளில்‌ வெண்ணிற மலர்கள்‌ மலர்ந்திருப்பதாகவும்‌ அம்மலரின்‌ மணம்‌ நெடுந்தூரம்‌ 
மணம்‌ வீசக்கூடியதாகவும்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதுதவிர சிறுபாணாற்றுப்படையில்‌ 
நுணவுமரம்‌ தொடர்பான பதிவு கிடைக்கின்றது (சிறு: 52). 
86. நெய்தல்‌ 
நெய்தல்‌ மலர்‌ நீலநிறமுடையது மணிமருன்‌ நெய்தல்‌' (மது: 282) எனும்‌ அடிகளால்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. இது கழிகளில்‌ மலர்ந்திருப்பதை இகுங்கழி மலர்ந்த கண்போல்‌ 


31 


நெய்தல்‌' (அகம்‌: 170) எனக்‌ குறிப்பிடுகின்றது. நெய்தற்‌ பூவின்‌ இதழ்‌ வேல்வடிவில்‌ 
நீண்டிருப்பதாகச்‌ சுட்டுகின்றது (பதி: 30). குவளை மலரும்‌ நெய்தலும்‌ ஒன்று போலிருக்கும்‌ 
என்பதை £1 இதழ்க்‌ குவனையொடு நெய்தலும்‌ மயங்கி” (பட்‌: 24) எனப்‌ பட்டினப்பாலை 
தெளிவுபடுத்துகின்றது. நெய்தல்‌ மலர்‌ கதிர்‌ மறைய கூம்பும்‌ தன்மையுடையது என்பதை 
“நெய்தல்‌ கூம்ப, நிழல்‌ குணக்கு ஐழுக, (முற்‌: 187] நற்றிணை வரியில்‌ உணரலாம்‌. வைகைக்‌ 
கட்கமழ்‌ நெய்தல்‌ ஊதி' (திறா: 74), “வைகறை மலமும்‌ நெய்தல்‌ (ஐங்‌: 138). இவ்வரிகள்‌ 
நெய்தல்‌ வைகறைப்‌ பொழுதில்‌ மலரும்‌ என்பதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. இம்மலர்‌ 
தொடர்பான செய்தி சங்க இலக்கியத்தில்‌ மிகுந்தளவில்‌ பதிவாகியிருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
87. நெருஞ்சி 

நெருஞ்சி செடிவகையைச்‌ சேர்ந்தது. இது பாழிடங்களிலும்‌, வறண்ட 
நிலப்பகுதிகளிலும்‌ படர்ந்து வளர்ந்திருக்கும்‌ (புறம்‌: 156). இதன்‌ இலை, மலர்‌ சிறியளவில்‌ 
காணப்படும்‌ என்பதைச்‌ சீறிரிலை நெருஞ்சி” (குறு: 202), சீறு பூ நெறுஞ்சி' (பட்‌: 256) 
எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இதன்‌ மலர்‌ மஞ்சள்‌ நிறமுடையது என்பதைச்‌ சுடரொடு 
தீரிதமும்‌ நெறுஞ்சி (அகம்‌:336) எனும்‌ அகநானூற்று வரி தெளிவுபடுத்துகின்றது. 
88. நொச்சி 

நொச்சி மர இனத்தைச்‌ சேர்ந்தது. இதன்‌ மலர்கள்‌ கருமை நிறமுடையது (புறம்‌: 
271. இது கொத்துக்‌ கொத்தாக மணிகள்‌ போல்‌ மலர்ந்திருப்பதை மணி துணர்ந்தன்ன 
மரக்குரல்‌ நொச்சி (புறம்‌: 272) எனப்‌ புறப்பாடல்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌. மீனை இள 
நொச்சி மெவவல்‌' (அகம்‌: 2, மெளவலொடு மலர்ந்த மாக்குரல்‌ நொச்சியும்‌' (அகம்‌: 117) 
இவ்வரிகள்‌ நொச்சி முல்லை இனமான மெளவலுடன்‌ சேர்ந்து மலர்ந்திருப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதனால்‌ நொச்சி மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌ என அறியமுடிகின்றது. 
89. பகன்றை 

பகன்றை மலர்‌ வெண்ணிறமுடையது (புறம்‌: 16). வட்டவடிவில்‌ மலர்ந்திருப்பதைப்‌ 
ஸ்ரண்டில்‌ ஓப்பின்‌ பகன்றை மலமும்‌” (நற்‌: 86) என நற்றிணைக்‌ குறிப்பிடுகின்றது. இது 
பனிக்காலத்தில்‌ மாலை நேரத்தில்‌ மலரும்‌ என்பதை இறங்கு போதவிழ்ந்த ஈர்ம்புதல்‌ 
பகன்றை' (அகம்‌: 24) எனும்‌ அகநானூற்று வரிகளால்‌ காணலாம்‌. இதன்‌ இலைகள்‌ 
பெரியளவில்‌ இருக்கும்‌. 


“பகல்‌ மதி உருவின்‌ பகன்றை மர மலர்‌ 
வெண்‌ கொமடி ஈங்லகைப்‌ பைம்‌ புதல்‌ அணியும்‌ 


32 


அமும்‌ பனீ அணலைஇயகூதீர்‌ 
ஐமுங்கு இவண்‌ உழைதல்‌, தெளித்து அகன்றோபேோ? "(ஓங: 456) 
இப்பாடலில்‌ பகன்றை மலரின்‌ தன்மை மற்றும்‌ இம்மலர்‌ ஈங்கையுடன்‌ சேர்ந்து 
மலர்ந்திருப்பதை அழகுபட விளக்கியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
90. பயினி 
பமிணீ, வானி, பல்‌ இணர்க்‌ குரவம்‌' (குறி: 69). இம்மலர்‌ தொடர்பான பதிவு 
குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டுமே காணப்படுகின்றது. 


91. பரேரம்புழுகு 


'அரக்கு வீரித்தன்ன பமுஎர்‌அம்‌ புமகுடன்‌” (குறி: 96) என்ற வரி, அரக்கு விரித்தது 
போல்‌ பரேரம்புழுகு இருப்பதாகக்‌ குறிப்பதினால்‌ இதன்மலர்‌ சிவந்த நிறமுடையது என 
அறியமுடிகின்றது. இதனைச்‌ “செம்பூயாம்‌ புனமுருக்கையுமாம்‌ ” என்பர்‌ நச்சினார்க்கினியர்‌. 
இதுதவிர வேறுசெய்தியை அறியஇயலவில்லை. 

92. பலாசம்‌ 

பகன்றை, பலாசம்‌, பல்பூம்‌ பிண்டி” (குறி: 88) எனும்‌ குறிஞ்சிப்பாட்டிற்கு உரை 
வழங்கிய நச்சினார்க்கினியர்‌ பலாசத்தைப்‌ “புரசமரம்‌' எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. மேலும்‌ 
இம்மலர்‌ தொடர்பான பிற விளக்கத்தைச்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ காணமுடியவில்லை. 

93. பனை 

இதைப்‌ “பெண்ணை”, “போந்தை” என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. இரும்பனை 
வெண்டோடு மலைந்தோன்‌' (புறம்‌: 48), உச்சிக்‌ கொண்ட அசி வெண்டோடு' (புறம்‌: 100). 
ஆகிய வரிகள்‌ “தோடு” என்பது பனை ஓலையைக்‌ குறிக்கின்றது. வெண்டோடு என்பது 
மஞ்சள்‌ கலந்த வெண்மை நிறமுடைய இளங்குருத்தைக்‌ குறிப்பதாகும்‌. இது சற்று 
மென்மையாகவும்‌ கூர்மையாகவும்‌ இருக்கும்‌. இதனைப்‌ பூவாகக்‌ கொண்டு சேரமன்னர்‌ 
மரபினர்‌ தங்கள்‌ முடியில்‌ சூட்டிக்கொண்டதாகக்‌ குறிப்புக்‌ காணப்படுகின்றது. 

“வேம்பும்‌ ஆகும்‌ பேரற்தையும்‌ கன்றும்‌ 
மலைந்த சென்னியர்‌ " (புறம்‌: 338) 


இதில்‌ சேரனுடைய அடையாள மலராகப்‌ பனை மரப்பூ குறிக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. 


94. பாங்கர்‌ 
இதனை “ஒமைமரம்‌” என நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌ (குறி: 85). பாங்கர்‌ 
கொடிவகையைச்‌ சேர்ந்தது எனக்‌ கலித்தொகைப்‌ பாடல்வழி அறியமுடிகின்றது. 


33 


“பூ கரை நீலம்‌ புடை தாழ மெய்அசைத, பாங்கும்‌ 
முல்லையும்‌ தூய டாட்டங கால்‌” (கலி: 117 
எனும்‌ அடிகள்‌, பாங்கரும்‌ முல்லையும்‌ படர்ந்திருப்பதாகக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 


ஆனால்‌ இம்மலர்‌ தொடர்பான முழுமையான விளக்கத்தைக்‌ காணமுடியவில்லை. 


95. பாதிரி 

பாதிரி மலர்‌ வெண்ணிறமானது (அகம்‌:191). இது வேனிற்காலத்தில்‌ மலரும்‌ 
தன்மையுடையது (ஐங்‌: 369. மொட்டு அவிந்த நிலையைப்‌ 7ரதீரி ஊழ்முகை அவிீழ்வீடுத்து 
அன்ன/ மெய்கனைந்து இனனொடு வீரைஜ.....' (புறம்‌: 399) எனப்‌ புறநானூற்றுப்‌ பாடல்‌ 
சோறுடன்‌ பாதிரி மலரை உவமைப்படுத்தி கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. துகிலிகை அன்ன 
துய்த்தலைப்‌ பாதிரி ' முற்‌: 118), கானப்‌ பரதிரி கருற்தகட்டு ஜள்வீ (அகம்‌: 267. இவ்வரிகள்‌ 
பாதிரி மலர்‌ பஞ்சுபோன்ற தன்மையுடையது எனவும்‌ இதன்‌ புற இதழ்கள்‌ கருமை 
நிறமுடையதாகவும்‌ குறிக்கின்றது. இதன்‌ இதழ்கள்‌ மட்டுமின்றி காம்புகளும்‌ மென்மை 
தன்மையுடையது என்பதைப்‌ [ூண்கரற்‌ பாதிரி அரிநிறத்‌ திரள்வீ (அகம்‌: 237) என 
அகநானூறு குறிப்பிடுகின்றது. 

“மவனிற்‌ பரதிரிகூனிமா மலர்‌ 
நரைவாய்வாடல்‌ நாறும்‌ நூவ்சுரம்‌” (அகம்‌: 2577 

என்ற அடிகள்‌, பெரியதாக மலரும்‌ பாதிரிமலர்‌ வாடிய பிறகும்‌ நல்ல நறுமணம்‌ 
கொண்டதாகத்‌ திகழும்‌ எனச்‌ சுட்டுவதைக்‌ காணலாம்‌. 
96. பாரம்‌ 

பாரம்‌, பாலை நிலத்து மரவகைச்‌ சார்ந்ததுநற்‌:41). இதனை நச்சினார்க்கினியர்‌ 
“பருத்திப்பூ”£ எனச்‌ சுட்டுகின்றார்‌ (குறி: 92). இதுதவிர இம்மலர்த்தொடர்பான 
பிறசெய்தியை அறியஇயலவில்லை. 
97. பாலை 

பாலை மலர்‌ வேனிற்காலத்தில்‌ மலரும்‌. இது வெண்ணிறத்துடன்‌ இணராக மலரும்‌ 
தன்மையுடையதாகும்‌. (நற்‌: 107). 
98. பிடவம்‌ 

இது “பிடவு”, “பிடவம்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது (அகம்‌: 184). கார்காலத்தில்‌ 
மாலை நேரத்தில்‌ பிடவம்‌ மலரும்‌ ஐங்‌: 493). வெண்ணிறமுடைய பிடவம்‌ நெருங்கிய 
குலையை உடையது (அகம்‌: 23). இதன்‌ இலைகள்‌ எல்லாம்‌ உதிர்ந்த பின்னர்தான்‌ 


அரும்புவிடத்‌ தொடங்கும்‌ என்பதை இலையில்‌ பிடவம்‌ ஈர்ம்மலர்‌ அமும்ப'' (முற்‌: 242) என 


34 


நற்றிணைக்‌ கூறுகின்றது. நறுமணமுடைய பிடவ மலர்ப்புறத்தே முட்களைக்‌ 
கொண்டிருப்பதை முட்புறப்‌ பீடவமும்‌; (கலி: 101) எனக்‌ கலித்தொகைக்‌ கூறுகின்றது. 
99. பிண்டி 
இது “அசோகு”, “செயலை எனக்‌ குறிக்கப்படுகின்றது. பிண்டி மலர்‌ 
செந்நிறமுடையது. 'ஒண்‌ பூம்‌ பிண்டி அவிழ்ந்த காவில்‌' (மது: 701). இம்மலரை விரும்பி 
பெண்டிர்‌ சூட்டிக்கொண்டதாகக்‌ குறிக்கப்படுகின்றது. 
100. பித்திகம்‌ (பித்திகை) 
இதனைப்‌ “பிச்சி' மலர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. இது கார்காலத்தில்‌ மாலை நேரத்தில்‌ 
மலரும்‌. நறுமணமுடைய பித்திகத்தின்‌ புற இதழ்களில்‌ மெல்லிய செவ்வரிகள்‌ 
படர்ந்திருக்கும்‌. இதனை, 
“மரரீப்‌ பித்திகத்துநீர்வார்‌ கொழுமுகைச்‌ 
செவ்வெரிம்‌ உறழும்‌ கொழுங்கடை மழைக்கண்‌ 
துளீதலைத்‌ தலைஇய தளீர்‌ அன்னோளை”” (குறு: 222) 


எனக்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. 


101. பீர்க்கு 
இது “பீர்‌” ௬ற்‌: 197), “பீரம்‌” ஓங்‌: 464), “பீரத்து' (ஐங்‌: 452) என்றெல்லாம்‌ 
குறிக்கப்படுகின்றன. நுண்‌ முன்‌ வேலித்‌ தாதொடு பொதுளிய தாது படு பீரம்‌ ' முற்‌: 277, 
1$ீர்‌ இவர்‌ வேலிப்‌ பாழ்‌ மனை' (பதி:26) இவ்வரிகள்‌ பீர்க்குப்‌ பாழிடங்களிலும்‌ 
வேலியோரங்களிலும்‌ படர்ந்து வளர்வதாகக்‌ கூறப்படுகின்றது. வாடைக்‌ காலத்தில்‌ 
மலரும்‌ (ஐங்‌: 464). இதன்‌ மலர்கள்‌ பொன்னிறத்தில்‌ இருக்கும்‌ என்பதை, “பொன்‌ போல்‌ 
பீரம்‌” (நெடு: 14) என நெடுநல்வாடைக்‌ குறிப்பிடுகின்றது. 
“ந இவர்மலரின்‌ பசப்பு ஊர்ந்தன்றே "ற்‌: 1977, 
'ரீரீற்தவர்நுதல்‌ போலப்‌ பீர்வீட'” (கலி: 58) 
இவ்வரிகள்‌ தம்‌ காதலனைப்‌ பிரிந்த பெண்ணின்‌ மேனியில்‌ பசலைப்‌ பாய்ந்ததால்‌ 
அவள்‌ மேனியின்‌ நிறம்‌ மாறியது. இதைப்‌ பீர்க்க மலரின்‌ நிறத்திற்கு உவமையாகக்‌ 


கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 


102. புன்கு ( புன்கம்‌) 
புன்கு மலரைப்‌ “புங்கம்‌” என்று வழங்கப்படுகின்றது. இது வேனிற்காலத்தில்‌ மலரும்‌ 
தன்மையுடையது. இதன்‌ மலர்கள்‌ சிறிதளவில்‌ “பொரி” போன்றிருப்பதாகக்‌ கூறப்படுகின்றது. 


35 


“எரீப்பூ இலவத்து ஊழ்கழி பன்மலர்‌ 
பெரரீப்‌ பூம்‌ புன்கின்‌ புகழ்நீழல்‌ வீரிக்கும்‌ 
துண்பத வேனில்‌ இன்பறுகர்ச்சி " (ஓஐங்‌: 368) 
எனும்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்‌ புன்கு மலரைப்‌ பொரி போன்றியிருப்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. 
103. புன்னை 
சங்க இலக்கியங்களில்‌ புன்னை மலர்தொடர்பான பதிவு மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. கடற்கரை மற்றும்‌ கழிகளின்‌ ஓரங்களிலும்‌ நீர்‌ நிலைப்பகுதிகளிலும்‌ 
இம்மரம்‌ மிகுதியாக வளர்ந்திருக்கும்‌ (அகம்‌: 10). இதன்‌ மலர்கள்‌ இளவேனிற்காலத்தில்‌ 
மலரும்‌ தன்மையுடையது. பொன்‌ போன்ற தாதையுடைய புன்னை மலர்‌ இணராக 
மலரும்‌ என்பதைப்‌ 'பெொரன்இணர்‌ நறுமலர்ப்‌ புன்னை” (அகம்‌: 126) எனவும்‌ இதன்‌ அரும்பு 
கழுவப்பெறாத வெண்ணிறமுத்தைப்‌ போன்றிருப்பதை மண்ணா முத்தம்‌ அமும்பிய 
புன்னை (அகம்‌: 30) என அகநானூற்றுப்‌ பாடல்கள்‌ புன்னை மலரின்‌ தன்மையைக்‌ 
குறிப்பதைக்‌ காணலாம்‌. 
104. பூளை 
பூளை மலர்‌ வெண்ணிறமுடையது. இம்மலர்‌ பஞ்சினை ஒத்திருப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது (பெரு: 84). இது கோடைக்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது (அகம்‌: 199 . 
“கமுவை வேமற்த, கவின்குடிச்‌ சீறூர்‌ 
நெடுங்குரல்‌ பூனைப்‌ பூவின்‌ அன்ன '! (பெரு: 191-192) 
எனும்‌ வரிகள்‌ பூளை மலர்கள்‌ நெடுங்‌ கொத்துக்களை உடையதாகக்‌ என்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகின்றது. மடலேறும்‌ ஆண்மகன்‌ பூளை மலரைச்‌ சூட்டிக்கொண்டதாகக்‌ 
கலித்தொகைப்‌ பாடல்கள்‌ குறிக்கின்றன (கலி: 138, 140). 


105.போங்கம்‌ 

'போங்கம்‌, திலகம்‌ தேங்கமழ்‌ பரதிரி' (குறி: 74). இதை “மஞ்சாடிப்பூ” என்று 
நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. இம்மலர்‌ தொடர்பான வேறுசெய்தியை 
அறியஇயலவில்லை. 


106. மணிச்சிகை 

'செங்கொடு வேரி, தேமர, மணிச்சிகை' (குறி: 64) குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டும்‌ 
மணிச்சிகைப்‌ பதிவு காணப்படுகின்றது. இதைச்‌ “செம்மணிப்பூ' என நச்சினார்க்கினியர்‌ 
குறிப்பர்‌. 


36 


107. மராம்‌ (மரவம்‌) 
இது “வெண்கடம்பு' என்று குறிக்கப்படுகின்றது. மரா மலர்‌ வெண்ணிறமுடையது. 
இது இளவேனிற்காலத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது. நறுமணம்‌ மிகுந்த மரா மலர்‌ 
வலமாகச்‌ சுழித்த அமைப்பு உடையது என்பதை, 
“வலச்சுரி மராஅம்‌ வேப்ந்துரம்‌ 
மண கமழ்‌ தண்பெொழீல்‌ மலமும்‌ 
இளவேனிற்‌ பொழுது "(ஐ௩!: 348) 
எனும்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்‌ தெளிவுபடுத்துகின்றது. 
108. மருதம்‌ 
இம்மரம்‌ நீர்ப்பெருக்கான இடங்களில்‌, வயல்களின்‌ ஒரங்களில்‌ வளர்ந்திருக்கும்‌ 
(ஜங்‌: 70). மருதமலர்‌ மஞ்சள்‌ நிறமுடையது. இணராகப்‌ பூக்கும்‌ தன்மையுடையது. 
(முரு:34). இம்மலர்கள்‌ மரத்தின்‌ காம்புகளில்‌ வலிமையாகப்‌ பற்றுதல்‌ இல்லாமல்‌ 
இருப்பதால்‌ மரத்திலிருந்து மிக எளிதில்‌ உதிர்ந்துவிழும்‌ தன்மை கொண்டதாக உள்ளது. 
“ம பழன பல்புவ இரியக்‌ கழனி 
வாங்குசினை மமுதத்‌ தூங்குதுணர்‌ உதிமும்‌” (நற்‌ : 350) 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌ மருத மலர்கள்‌ பறவைகள்‌ பறக்கும்‌ வேகத்திலேயே 
அவை மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதாகக்‌ கூறப்படுகின்றது. இதனால்‌ மலர்கள்‌ 
காம்புகளில்‌ பற்றற்று இருப்பதை உணரலாம்‌. I 
109. மல்லிகை 
சங்க இலக்கியத்தில்‌ முல்லை மலர்‌ தொடர்பான பதிவு மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. ஆனால்‌ மல்லிகை மலரின்‌ பதிவு பரிபாடலில்‌ ஒரிடத்தில்‌ மட்டுமே 
பதிவாகியிருப்பது நோக்கத்தக்கதாகும்‌. மல்லிகா மாலை வனாம்‌' (ஸ்ரீ: 11) எனும்‌ வரியில்‌ 
பெண்கள்‌ மல்லிகை மாலையைத்‌ தொடுத்ததாகக்‌ கூறப்படுகின்றது. இதுதவிர மல்லிகை 
மலர்‌ தொடர்பான பதிவைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ எங்கும்‌ காணமுடியவில்லை. 
110. மா (மாம்பூ) 
இது “தேமா” எனவும்‌ கூறப்படுகின்றது (குறி: 64). மாம்பூ இணராக மலரும்‌ 


தன்மையுடையது (திரு: 60). இம்மலருக்கு மணமுண்டு. ஆனால்‌ இதனை மக்கள்‌ சூட்டிக்‌ 


கொண்டதாகக்‌ குறிப்புக்‌ காணப்படவில்லை. 


“கமுங்கோட்டு மா அத்து அலங்கு சினைப்‌ புது ப்பூ 
மம௩கு மழைத்‌ துவலையின்‌ தாஅம்‌ (அகம்‌: 236) 


37 


எனும்‌ பாடலில்‌ பரணர்‌ , மாம்பூ உதிர்ந்து விழும்‌ காட்சி, மழைத்துளி விழுவதைப்‌ 
போலிருப்பதாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


111. முசுண்டை 
முசுண்டைக்‌ கொடி கார்காலத்தில்‌ நன்கு படர்ந்திருக்கும்‌. இதன்‌ மலர்கள்‌ 
வெண்ணிறமுடையது. புதர்களில்‌ படர்ந்திருக்கும்‌ முசுண்டை மலர்‌ வெண்ணிறத்தில்‌ இருக்கும்‌. 
“குரிமுகிழ்‌ முகுண்டைப்‌ பொதியவீழ்‌ வான்பூ 
வீசும்பின்‌ மீனிற்‌ பசும்‌ புதலளிய” (அகம்‌: 239) 
எனும்‌ அடிகள்‌ சுருண்ட அரும்புகளையுடைய முசுண்டை மலர்ந்திருக்கும்‌ 
காட்சி விண்ணை அழகு செய்யும்‌ வீண்மீன்களைப்‌ போல, பசுமையான புதர்களை 
அழகுபடுத்தியதாகக்‌ கூறப்படுகின்றது. இதில்‌ முசுண்டை மலரை வீண்மீன்களுக்கு 
உவமையாகக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
112. முண்டகம்‌ (முள்ளி) 
முண்டகம்‌ செடி இனத்தைச்‌ சேர்ந்தது. “முண்டகமாவது கழிமுள்ளி” எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது (ஐங்‌: 108). இது நீர்நிலைகளிலும்‌ (ஜங்‌: 21), சேறு நிறைந்த 
கழிகளிலும்‌ (மது:96) அதிகமாக வளரும்‌ தன்மையுடையது. 'மணீப்‌ பூ முண்டகம்‌ 
கொய்யேன்‌' (நற்‌:191) எனக்‌ குறிப்பதால்‌ இதன்மலர்‌ நீல நிறமுடையது என 
அறியமுடிகின்றது. இம்மலர்‌ நறுமணமுடையது. மலரின்‌ காம்பின்‌ மேல்பகுதி வெண்மை 
நிறமாக இருக்கும்‌ என்பதை முண்டகம்‌ தா அப்‌ சேறு புலர்ந்துஇறுங்கழிச்‌ சேறு முற்‌: 317 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ குறிப்பிடுகின்றது. 


113. முந்தூழ்‌ 

மூங்கில்‌ மலர்‌ “முந்தூழ்‌' எனக்‌ குறிக்கப்படுகின்றது. முந்தூழ்‌ மலர்‌ தொடர்பான 
பதிவு இரண்டு இடங்களில்‌ காணப்படுகின்றது. 'தேம்பீழி நறவின்‌ குறவர்‌ முன்றில்‌முந்தா 
மாமலர்‌ உதீர' (அகம்‌: 78). இதில்‌ மலர்கள்‌ உதிரும்‌ காட்சியைக்‌ குறிக்கப்படுகின்றது. 
முந்தாம்‌ வேலீய மலைகீழ வோற்கே' (குறு: 239). இவ்வரியில்‌ முந்தூழ்‌ வேலியாகப்‌ 
பயன்படுத்தப்பட்ட நிலையை அறியலாம்‌. இதுதவிர இம்மலரின்‌ முழுமையான தன்மையை 
அறியஇயலவில்லை. 


114. முருக்கு 
இதனைக்‌ “கவிர்‌” என்றும்‌ கூறப்படுகின்றது. இம்மலர்‌ செந்நிறமுடையது (குறு: 156). 
“வாவவரி வயமான்‌ கோளாகீர்‌ அன்ன 
செம்முகை யவிழ்ந்த மண்முதீர்‌ முழுக்கின்‌ 
சிதுரார்‌ செம்மல்‌ தாஅய்‌ மதரெழில்‌ (அகம்‌: 99) 


38 


இப்பாடலில்‌ புலியினது நகம்‌ வாள்‌ போன்ற கோடுடையது. அது விலங்குகளை 
வேட்டையாடிய பின்னர்‌ தன்‌ கூரிய நகத்தினால்‌ விலங்குகளின்‌ தசைளைக்‌ 
கிழித்தெடுக்கும்‌. அப்போது அதன்‌ நகங்கள்‌ இரத்தத்தினால்‌ சிவந்து காணப்படும்‌. 
அந்நகத்தினைப்‌ போன்று முருக்கின்‌ அரும்புகள்‌ இருப்பதாகப்‌ பெருங்கடுங்கோ 
பாடியிருப்பதைக்‌ காணலாம்‌. இதில்‌ முருக்கு மலரின்‌ அரும்பு கூர்மையானது. மலர்‌ சிவந்த 
நிறத்தில்‌ இருக்கும்‌ என அறியமுடிகின்றது. சங்க இலக்கியத்தில்‌ முருக்கு மலர்‌ தொடர்பான 
பதிவுகள்‌ குறைந்தளவில்‌ காணப்படுகின்றது. 
115. முருங்கை 

முருங்கை மலர்‌ வேனிற்காலத்தில்‌ மிகுதியாக மலர்ந்திருக்கும்‌ (அகம்‌: 101). இதன்‌ 
மலர்கள்‌ சிறியளவில்‌ காணப்படும்‌. காய்கள்‌ நீண்டு வளரும்‌ தன்மையுடையது. இம்மலரை 


யாரும்‌ சூட்டிக்‌ கொண்டதற்கான பதிவுகள்‌ இல்லை. 
116. முல்லை 


சங்க இலக்கியத்தில்‌ முல்லை மலர்‌ தொடர்பான பதிவு மிகுந்தளவில்‌ 
காணப்படுகின்றது. இம்மலர்‌ கார்காலத்தில்‌ மாலை நேரத்தில்‌ மலரும்‌ தன்மையுடையது 
(நற்‌: 369). இதனைச்‌ சீறுவீ முல்லை' முற்‌: 248), றுவீ முல்லை' (முல்‌: 9) எனக்‌ 
குறிப்பதால்‌, இது சிறியளவுடைய மலர்‌ என அறியலாம்‌. முல்லை மலர்‌ நீண்டநேரம்‌ 
நறுமணம்‌ கொண்டது. இது வெண்ணிறத்துடன்‌ காட்சியளிப்பதால்‌ பெண்ணின்‌ 
பற்களுக்கு உவமையாகக்‌ கவிஞர்கள்‌ கையாண்டுள்ளனர்‌. முகை முல்லை வென்று, / 
எழில்முத்து ஏய்க்கும்‌ வெண்பல்‌' (பரி: 8) எனும்வரி முத்துப்போன்ற வெண்மையான 
பற்களுக்கு முல்லையை உவமையாகச்‌ சுட்டியிருப்பதைக்‌ காணலாம்‌. நறுமுல்லை 
நேர்முகை ஒப்ப நிரைத்த/செறி முழை பாராட்டினார்‌, மற்று எம்பல்லின்‌' (கலி: 22). இதில்‌ 
பல்வரிசைக்கு முல்லைப்‌ பூவினை ஒப்புமைப்‌ படுத்தப்பட்டுள்ளமையை அறியலாம்‌. 
முல்லை சான்ற கற்பின்‌, மெல்இயல்‌' (சிறு:30) என்பதில்‌ முல்லை சிறப்பித்துக்‌ 
கூறப்படுவதை உணரலாம்‌. 
117. மெளவல்‌ 

முல்லை இனவகைகளில்‌ மெளவல்‌ ஒன்றாகும்‌. இம்மலர்‌ கார்காலத்தில்‌ மலரும்‌ 
தன்மையுடையது (கலி: 27). இது முல்லைப்‌ போன்றே நறுமண।ணமுடைய வெண்ணிற 
மலர்‌. இதன்‌ மொட்டுக்‌ கூர்மையாக இருக்கும்‌. 


“மரத்‌ முறுவல்டோல்‌ மணமெனவல்‌ 


39 


எனும்‌ வரிகள்‌ மகளிரின்‌ வெண்மையான பற்களுக்கு மெளவலை உவமைப்‌ 
படுத்திக்‌ கூறியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
118. வகுளம்‌ 

பசும்பிடி, வகுனம்‌, பல்‌இணர்க்‌ காயா' (குறி: 70). இதனை நச்சினார்க்கினியர்‌ 
“மகிழம்பூ” எனக்‌ குறிப்பர்‌. இதுதவிர குல்லை, வகுவம்‌, குருக்கத்தி, பாதிரி' (பரீ:12) 
எனும்‌ பரிபாடல்‌ வரி வகுளம்‌ மலரைக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும்‌ இம்மலர்‌ குறித்த 
முழுமையான விளக்கத்தை அறியமுடியவில்லை. 
119. வஞ்சி 

மரவகையைச்‌ சேர்ந்தது (ஐங்‌: 502). வஞ்சி, பித்திகம்‌, சிற்துவாரம்‌' (குறி: 89) 
எனக்‌ குறிஞ்சிப்பாட்டு குறிப்பிடுகின்றது. வஞ்சி மலரைச்‌ சூட்டிக்கொண்டு போர்‌ 
புரிந்ததாகப்‌ புறநானூறு கூறுகின்றது (புறம்‌: 32). சங்க இலக்கியத்தில்‌ வஞ்சி மலர்‌ 
தொடர்பான பதிவு குறைந்தளவில்‌ காணப்படுகின்றது. 
120. வடவனம்‌ 

'வடவனம்‌, வாகை, வான்பூங்‌ குடசம்‌' (குறி: 67). இம்மலரின்‌ பதிவு 
குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டுமே காணப்படுகின்றது. 
121. வழை 

இது *“சுரபுன்னை' எனக்‌ குறிக்கப்படுகின்றது (குறி:83). இம்மரம்‌ மலைப்‌ 
பகுதியிலும்‌ (நற்‌:222), மழைக்காலத்திலும்‌ மிகுதியாக வளரும்‌ தன்மையுடையது 
(கலி:53). ஆய்‌அண்டிரன்‌ வழைப்‌ பூங்கண்ணியைச்‌ சூட்டியவன்‌ என முடமோசியார்‌ 
குறிப்பிடுகின்றார்‌ (புறம்‌:131). 
122. வள்ளை (வள்ளி) 

வள்ளை மருதநிலத்து மலர்வகையுள்‌ ஒன்றாகும்‌ (மது: 255). இதன்‌ தண்டு 
மெல்லிய தன்மையுடையது (ஐங்‌:262). இம்மலரைச்‌ சூட்டிக்‌ கொண்டதற்கான குறிப்புக்‌ 
காணப்படவில்லை. 
123. வாகை 

வாகை மரம்‌ மெல்லிய பூவையும்‌, புல்லிய புறத்தினையுடைய சுவடு பொருந்திய 
இலையையும்‌ உடையது. இதனை மென்பூ வாகைப்‌ புன்புறக்‌ கவட்டிலை' (அகம்‌: 136) என 
அகநானூறு குறிப்பிடுகின்றது. டொன்படுவாகை '(பதீ:ப: ஏ) எனக்‌ குறிப்பதினால்‌ வாகைமலர்‌ 
பொன்னிறமுடையது என அறியமுடிகின்றது. போரில்‌ வெற்றி பெற்ற ஆண்மகன்‌ வாகை 
மலரைச்‌ சூட்டிக்கொண்டதை இலக்கியத்தில்‌ பல இடங்களில்‌ காணலாம்‌ (பதி: 88). 


40 


124. வாழை 
வாழை மலரின்‌ முகை நீண்டிருக்கும்‌. இம்மலர்‌ உணவிற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. இதனை யாரும்‌ சூட்டிக்கொள்ளவில்லை. ஆனால்‌ கூந்தல்‌ முடிபு 
வகையில்‌ வாழை மலர்‌ அமைப்புக்‌ குறிக்கப்படுகின்றது. 
“வாழை யீன்ற வையேற்து கொழுமுகை 
மெல்லீயல்‌ மகளீர்‌ ஒதியன்ன "முற்‌: 229) 
நற்றிணைப்‌ பாடலில்‌ ஈன்ற வாழை மலரின்‌ முகை போன்ற ஒதியை உடையவள்‌ 
எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. வாழை மலர்‌ விரிந்தபின்னர்‌ அதன்‌ உள்ளுள்ள பூக்கள்‌ 
உதிர்ந்து வீழ்வதை, மகளிரின்‌ வளைகள்‌ சிதறி விழுந்து கிடப்பதைப்‌ போல்‌ காட்சியளிப்பதை 
மகளிர்‌ பூவின்‌ வளை முழி சீதற' (புறம்‌: 237) எனப்‌ புறநானூறு குறிப்பிடுகின்றது. 
125. வாள்‌ வீரம்‌ 
முனைமரமரம்‌, வாள்வீரம்‌' (பரீ:1) எனும்‌ பரிபாடலில்‌ மட்டும்‌ வாள்வீரம்‌ பதிவு 
காணப்படுகின்றது. மேலும்‌ இம்மலர்‌ தொடர்பான பிறசெய்தியை அறியமுடியவில்லை. 
126. வானி 
பயினி, வானி, பல்இணர்க்‌ குரவம்‌' (குறி: 69) எனக்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ மட்டுமே 


வானி மலர்தொடர்பான பதிவு காணப்படுகின்றது. 


127. வெட்சி 
வெட்சி மலர்‌ சிவந்த நிறத்தில்‌ காணப்படுவதினால்‌ இதனை “எரிநகை” என்றும்‌ 
குறிக்கப்படுகின்றது (ஐங்‌: 353). 'வெட்சி மரமலர்‌' (புறம்‌: 100) எனக்‌ குறிப்பதினால்‌ 
இம்மலர்‌ பெரிதளவில்‌ இருப்பதாக அறியமுடிகின்றது. இதன்‌ காம்பு சிவந்திருப்பதைச்‌ 
செங்கால்‌ வெட்சி” (திமு: 21) எனக்‌ குறிக்கின்றது. இது “செச்சை” எனவும்‌ 
குறிக்கப்படுகின்றது. வெட்சி மலரை ஆண்‌, பெண்‌ இருபாலாரும்‌ சூட்டிக்கொண்டதற்கான 
பதிவு சங்க இலக்கியத்தில்‌ காணப்படுகின்றது. 
128. வெள்ளோத்திரம்‌ 
இது பாலை நிலத்து மரவகையைச்‌ சேர்ந்தது. இதன்மலர்‌ வெண்ணிறமுடையது, 
இணராக மலரும்‌ தன்மையுடையது. 
“மரல்வெவ்‌ ணேோத்திரத்து மையில்‌ வாலீணர்‌ 
அமுக்சுரகு செல்வோர்‌ சென்னி கூட்டும்‌ 
அல்வரை ....ங . (௩: 307 
இப்பாடலில்‌ பாலை நிலத்தைக்‌ கடந்து செல்பவர்கள்‌ இம்மலரைத்‌ தலையில்‌ 


அணிந்து கொள்வதாகக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இம்மலரைச்‌ சூட்டிக்கொள்பவரின்‌ 


41 


உடல்‌ வெப்பம்‌ குறையும்‌ தன்மையுடையதாகக்‌ கருதப்படுகின்றது. வெள்ளோத்திரம்‌ 
மலரின்‌ பதிவு ஐங்குறுநூற்றில்‌ மட்டுமே காணப்படுகின்றது. 
129. வேங்கை 


சங்க இலக்கியத்தில்‌ வேங்கை மலரின்‌ பதிவு மிகுந்தளவில்‌ காணப்படுகின்றது. 
பொன்‌ வீ வேங்கை ஓங்கிய தேம்‌ கமழ்‌ சாரல்‌' (நற்‌: 259). இதில்‌ பொன்னிற 
மலர்களையுடைய வேங்கை மரம்‌ மலைப்பகுதியில்‌ மிகுதியாக வளர்ந்திருப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. இதன்‌ மலர்‌ கார்காலத்தில்‌ (நற்‌: 373), மாலை நேரத்தில்‌ மலரும்‌ 
தன்மையுடையது (அகம்‌: 298). வேங்கை மலர்‌ நறுமணமுடையது (அகம்‌: 302). இதன்‌ 
மொட்டுகள்‌ கருமையான நிறத்திலிருக்கும்‌ என்பதை கருங்கால்‌ வேய்கைச்‌ செவ்வீ 
வாங்குசினை' (முற்‌: 222) எனக்‌ குறிப்பதைக்‌ காணலாம்‌. இது இணராக மலரும்‌ தன்மையை 
வீரி இணர்‌ வேங்கை” (ஐங்‌: 367] எனக்‌ குறிக்கப்படுகின்றது. வேங்கை மலர்ந்திருக்கும்‌ 
காட்சி புலியின்‌ உடற்பகுதியின்‌ தோலின்‌ மேலுள்ள புள்ளிகள்‌ போல்‌ காட்சியளிப்பதாகக்‌ 
கூறப்படுகின்றது. (அகம்‌: 228). வேங்கை மலரைக்‌ கண்ட இளம்பெண்கள்‌ புலி, புலி என 
ஆரவாரம்‌ செய்ததாகக்‌ கூறப்படுகின்றது (அகம்‌: 48). இம்மலரின்‌ நிறத்தைச்‌ சுணங்கிற்கு 
உவமைப்படுத்திக்‌ கூறப்பட்டுள்ளது (ஐங்‌: 324). வேங்கை மலர்‌ பொன்னிறத்தில்‌ 
மட்டுமின்றி சிவந்த நிறத்திலும்‌ இருப்பதைச்‌ செவ்வீவேயங்கைப்பூ (மலை: 434), எரிமமாவ்‌ 
வேங்கை' (நற்‌: 216) எனக்‌ குறிப்பதன்வழி அறியலாம்‌. 
130. வேம்பு 

வேம்பு மரவகையைச்‌ சேர்ந்தது. இதன்‌ மலர்கள்‌ சிறியளவில்‌ இணராக மலரும்‌ 
(பெரும்‌:58). இது வேனிற்காலத்தில்‌ மிகுதியாக மலரும்‌ தன்மையுடையது. இம்மலரின்‌ அரும்பை 
நண்டின்‌ கண்களுக்கு உவமையாகக்‌ கூறப்படுகின்றது (ஐங்‌: 30). இது நறுமணமுடையது 
(அகம்‌: 134). வேம்பு பாண்டியர்களின்‌ அடையாள மலர்‌ என்றும்‌ குறிக்கப்படுகின்றது. வாடா 
வேம்பின்‌ வழுதி கூடல்‌” (அகம்‌: 93) எனும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌ பாண்டிய மன்னன்‌ 
பொன்னாலாகிய வேம்புப்‌ பூ மாலையைச்‌ சூடிக்கொண்டதாகக்‌ கூறப்படுகின்றது. 
131. வேரல்‌ 

வேரலை “மூங்கிற்‌ பூ” என நச்சினார்க்கினியர்‌ குறிப்பிடுகின்றார்‌ (குறி: 71). வேரலை 
வேலியாக அமைத்துக்கொண்டதை “வேரல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌” (குறு: 18) எனக்‌ 
குறுந்தொகைக்‌ குறிப்பிடுகின்றது. நுண்கோல்‌ வேரல்‌' (மலை: 224) எனக்‌ குறிப்பதினால்‌ 
இதன்‌ கொம்பு சிறிதளவில்‌ இருப்பதாக அறியமுடிகின்றது. 


42 


132. வேரி 
இம்மலர்தொடர்பான பதிவு செங்கொடு வேரி' (குறி: 64) என்று குறிஞ்சிப்பாட்டில்‌ 
மட்டுமே காணப்படுகின்றது. 


133. வேழம்‌ 
வேழம்‌ கரையோரங்களில்‌ வளரும்‌. இதன்‌ மலர்கள்‌ கரும்புப்‌ பூவினைப்‌ போல்‌ 
வெண்ணிறமுடையதாக இருக்கும்‌ என்பதைக்‌ கரைசேர்‌ வேழம்‌ கமரும்பீழ்‌ பூக்கும்‌' (ஐங்‌: 12) 
என ஐங்குறுநூறு குறிப்பிடுகின்றது. 
“வவர வாடை உளர்பு னி தீண்டலீன்‌ 
வேழ வெண்‌ வீரிவன பலவுடன்‌ 
வேற்து வீசு கவரியிற்‌ பைம்புதலணிய” (மம்‌: 247 
எனும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ வரிகள்‌, வேழம்‌ மலர்‌ கரும்பு மலர்‌ போல, வாடைக்‌ காலத்தில்‌ 


மலரும்‌ தன்மையுடையது என்பதைத்‌ தெளிவுபடுத்துகின்றது. 


134. வேளை 

வேளையைச்‌ சுரையுடன்‌ சேர்த்துக்‌ கூறப்படுகின்றது (மலை: 94). இது வறண்ட 
இடங்களில்‌ வளரும்‌ தன்மையுடையது. இதன்‌ மலர்கள்‌ வெண்ணிறமானது (றம்‌: 23). 
வேளை வெண்பூ வெண்‌ தமீர்க்‌ கொளீஇ” (புறம்‌: 215) எனவரும்‌ புறநானூற்று வரிகள்‌ 
வெள்ளிய நிறத்தையுடைய வேளைப்‌ பூவை இடைமகள்‌ தயிரில்‌ இட்டு சமைத்ததாகக்‌ 


கூறுவதைக்‌ காணலாம்‌. 


சசககக ௭௬௬௭௭௭௭௭௭௬௭௭ ௭௭௭௭௭௭ 


அடும்பு 


அதிரல்‌ 


அந்தி 
அரலை (அலரி) 
அல்லி ீர்ப்பூ) 


அவரை 


அனிச்சம்‌ 
ஆத்தி (ஆர்‌) 


ஆம்பல்‌ 


43 


பின்னிணைப்பு - 3 


குறி: 87, பட்‌: 65; அகம்‌: 80: 8, 160: 3, 320: 9, 330: 14; குறு: 243:1, 401: 1; 
நற்‌: 254: 2, 272: 3, 338: 2, 349: 2; ஐங்‌: 101: 2; கலி: 127: 21, 144: 30; பதி: 
30: 6, 51:7. 


முல்‌: 51 அகம்‌: 99: 6, 157: 6, 213: 4, 223: 14, 237: 2,261 2,289: 2,391 2, 
393: 25; நற்‌: 52: 1,124: 5,337: 3; ஐங்‌: 345: 2; பரி: 20: 81 புறம்‌: 269: 1 


அகம்‌: 71: 6. 
குறு: 214: 6; அகம்‌: 191. 
அகம்‌: 389: 5; கலி: 13: 12, 91; புறம்‌: 248: 5; பரி: 12: 78. 


சிறு: 164, மது: 292, குறி: 87, மலை: 109; அகம்‌: 104: 8, 217: 9, 243: 1; 
குறுந்‌: 82: 5; ஐங்‌: 209:3, 271:1 , 286: 2; புறம்‌: 120: 10, 215: 5, 335: 5. 


குறி. 62; கலி: 91: 1. 


பொரு:148, சிறு: 65, குறி. 87 ; அகம்‌: 93: 4, 104: 12, 269: 10; நற்‌: 269: 2; 
புறம்‌: 43: 13 , 45: 3, 82, 383: 18 


மது:253 குறி: 62, 224, பட்‌: 66; அகம்‌: 6: 1, 36: 3, 56: 4, 96: 5, 136: 27, 
156: 9, 176: 14, 196: 5, 256: 7, 316: 2; நற்‌: 6: 1, 100: 3, 200: 6, 230: 3, 280: 2, 

290: 1, 300: 3, 345: 3, 390: 4; குறு: 46: 1, 80: 1, 84: 5, 117: 1, 122: 2, 178: 3, 
300: 2, 352 1 370: 1 ஹர்‌: 34: 2, 35: 2, 40: 5, 57:2, 65:1, 68:1 72: 1 91 2, 93: 2, 
96: 2; புறம்‌: 16: 13, 61: 2, 63: 12, 176: 4, 209: 3, 266: 3, 281: 4, 383: 7; 
பதி: 13: 6, 19: 20, 23: 24, 27: 3; பரி: 2: 13,3: 44, 8: 116,10: 78, 12: 78 ,19: 75. 


ஆரம்‌ (சந்தனப்பூ) குறி: 93, அகம்‌: 2. 


ஆவிரை 
இருப்பை 


இருவாட்சி 


இலவம்‌ 


ஈங்கை 


குறி: 71; அகம்‌: 301: 14; குறு: 173:1; கலி: 138:9, 139:18, 140:8. 

அகம்‌: 9:3, 15: 13, 95:6, 107:16, 135:8, 149:3, 171:14, 22511, :247:5, 
267:6, 275: 11, 321 5, 331 1, 351 8; நற்‌: 111: 1, 279: 1 குறு: 329: 1 புறம்‌: 384:7. 
குறி: 94; பதி: 81. 

குறி: 86; அகம்‌: 11: 3, 17: 18 , 25:9, 245: 14, 309: 7; நற்‌: 105: 1; ஐங்‌: 
320: 1, 338, 368:11; கலி: 26: 5, 33: 10. 

குறி: 86; அகம்‌: 75: 17, 125: 3, 252: 9, 294: 6, 306: 3, 357: 1; நற்‌: 79: 1, 
86:7, 124: 4, 181 4, 193: 1 205: 9, 312: 2; குறு; 110: 5, 380; ஐங்‌: 456: 3; கலி: 31 3. 


உழிஞை 
உந்தூழ்‌ 
உன்னம்‌ 
ஊகம்‌ புல்‌ 
எருக்கு 
எருவை 


எறுழ்‌ 
கடம்பு 


கண்டல்‌ 


கணவிரம்‌ 


கரந்தை 
கரும்பு 


கருவிளை 
கவிர்‌ 
கழுநீர்‌ 
காஞ்சி 


காந்தள்‌ 


காயா 


காவி 


44 


பட்‌: 235; கலி: 140: 4; புறம்‌: 50: 4, 76: 5, 77: 3; பதி 22: 27, 43: 23, 44:10, 63:8. 
குறி: 65, மலை: 133. 

பதி: 61: 6. 

புறம்‌: 307. 

அகம்‌: 301: 11; நற்‌: 152: 2, 220: 2; குறு: 17: 2; கலி: 138: 9, 139: 8. 
குறி : 68; நற்‌261:9; ஐங்‌: 269: 1. 

குறி: 66; நற்‌: 302; ஐங்‌: 308: 3. 

திரு: 225; சிறு: 69, 203, பெரு: 75, மது: 613; குறி: 176; அகம்‌: 98:18, 
127: 4, 138: 11, 347: 4, 382: 3; நற்‌: 34: 8; கலி: 106: 28; புறம்‌: 23: 3; 
பதி:11: 11, 12: 3, 17: 5, 20:4, 88:6, 5; பரி: 14:67,19:2, 2111 

அகம்‌: 260: 3; நற்‌: 54: 11, 74: 10, 123: 9, 191: 5, 207: 1, 345: 1, 363: 1, 372: 13; 
குறு: 117: 3, 340: 4; பரி: 10: 101 

திரு: 236; அகம்‌: 31: 9; பரி: 11: 20. 

குறி: 76; அகம்‌: 226: 6, 269: 11; ஐங்‌: 26: 1; புறம்‌: 261: 13, 340: 8. 

பட்‌: 163, 240; அகம்‌: 13: 22, 217: 4, 235: 12; நற்‌: 366: 17; குறு: 35: 3, 85: 4; 
ஐங்‌: 65: 1; கலி: 31; புறம்‌: 35: 10, 384: 3, 386: 10; பதி: 13: 3; பரி: 10:34. 
குறி: 68; அகம்‌: 255: 11, 294: 5; நற்‌: 221: 1, 262: 1; குறு: 110: 4; ஐங்‌: 464:1. 
அகம்‌: 3: 15, 367: 11; குறு: 103: 2; பரி: 22: 29. 

சிறு: 42, மது: 171, 551; அகம்‌: 59:14, ; நற்‌: 260: 1; பரி: 7: 23,12: 78. 
பொரு: 190, சிறு 179, பெரு: 376, குறி : 84; அகம்‌: 25: 3, 56: 6, 296: 1, 
336: 9, 341: 9; குறு: 10: 4, 127: 3; கலி: 26: 3, 34: 8; புறம்‌ 18: 7; பதி: 62:15. 
திரு: 44, பொரு: 33, 209, சிறு: 167, பெரு: 372, குறி: 196, பட்‌: 153, 
மலை: 336, 519; அகம்‌: 4:15, 18:15, 78: 8, 108:15, 132:11, 138:17, 152:17, 
238: 7, 312: 5, 338: 17, 368: 8; குறு: 76: 1, 84: 4, 100:3, 167:1, 239:3, 
259: 2, 293: 1; நற்‌: 14: 15, 18: 15, 78: 8 108: 15, 132: 11, 138: 8, 152: 17, 
238:16, 312:5, 338: 9, 368:8; கலி: 39:15, 40:12, 43: 8, 45: 2, 53: 5, 
59:3; பரி:8:25, 11: 20, 14:13, 18: 35, 19:76; புறம்‌: 90: 1, 144: 8,168: 2; பதி: 
15:11, 21: 36, 30:9, 67: 19, 81: 22. 

பொரு. 201, சிறு: 165, முல்‌: 93, குறி: 70; அகம்‌: 14:2, 108:14, 156: 10, 
374: 13; குறு: 183:5; நற்‌: 242:4, 371:1; ஐங்‌: 412:1, 420:2; கலி: 101:5, 103:1, 
108:43. 


அகம்‌: 150: 11, 350: 1; குறு: 144: 1; நற்‌: 123: 6; கலி: 131: 37 


45 


காழ்வை குறி: 93. 

காளாம்பி சிறு: 134, புறம்‌: 164. 

குடசம்‌ குறி: 67. 

குமிழ்‌ சிறு: 225; நற்‌: 6:7, 286:2. 

குரவம்‌ குறி: 69;அகம்‌: 97:16, 237:3, 317:10; நற்‌: 56:1, 224:3, 266:2; குறு: 341:1; 
ஐங்‌: 344:2, 357:1; புறம்‌: 335:2. 

குருக்கத்தி குறி: 92; நற்‌: 97:6; பரி:12:79. 

குருந்து குறி: 95; அகம்‌: 85:12, 133:15; ஐங்‌: 436:3, 439:2; கலி: 103:3, 111:7, 
113:25; புறம்‌: 335:2. 

குல்லை திரு:201, பொரு 234, சிறு: 29, குறி: 78; குறு:11:5; நற்‌: 376:5; கலி: 103:3; 
பரி: 12: 79. 

குவளை முரு: 22, 41, பெரு: 293, மது: 566, 588, நெடு: 83, குறி: 63, பட்‌: 241, 
அகம்‌ 19:10, 27:13,36:3, 38:2, 56:4, 62:4, 125:6, 128:9, 129:16, 138:2, 156:8, 
165:11, 179:12, 180:5, 183:1, 216:9, 223:14, 228:4, 285:15, 308:11, 310:5, 
358:5, 361:2, 381:19, 393:24, 395:1; நற்‌: 6:3, 34:2, 37:4, 77:12, 105:8, 
160:8, 204:3, 205:6, 262:7, 271:8, 371:9, 332:2, 367:8, 370:8, 376:5, 
391:8; குறு: 13:5, 30:4, 59:3, 62:2, 167:3, 270:6, 291:6, 300:1, 321:2, 
342:5, 346:4, 388:1; ஜங்‌: 75:3, 225:2, 2775; பரி: 2:13, 11:102; புறம்‌: 42:16, 
105:2, 116:1, 132:5, 153:7, 348:6; பதி: 27:2. 

குளவி திரு: 191, சிறு: 46, குறி: 76, மலை: 334; அகம்‌: 182, 268, 272; நற்‌: 51:8, 
119:8, 232:2, 346:9, 376:5; குறு: 56:2, 59:3,100:2; ஜங்‌: 279:2; புறம்‌: 90:2 
168:12, 380:7; பதி: 12:10. 

குறிஞ்சி மது: 613, குறி: 63, மலை: 334; அகம்‌: 308:16; நற்‌: 268:3, 301:1; குறு: 3:3 
புறம்‌: 374:8. 

குறுநறுங்கண்ணி குறி: 72. 

கூதாளம்‌ திரு: 192, பட்‌: 85; அகம்‌: 47:17, 68:2, 178, 255:14, 272:8, 273:1; 
நற்‌: 119:9, 244:2, 376:5; குறு: 60:1 ; புறம்‌: 168:12, 380:7. 

கூவிரம்‌ குறி: 66. 

கூவிளம்‌ குறி: 65; புறம்‌: 158:9. 

கைதை குறி: 83. 

கொகுடி குறி: 81. 

கொன்றை பொரு: 201, பெரு: 328, முல்‌: 94, மது: 277, குறி: 86; அகம்‌: 4:2 15:15, 


197:16, 364:5, 398:3 ; நற்‌: 46:6, 99:9, 141:3, 221:4, 242:3, 246:4, 296:4, 


கோங்கம்‌ 


கோடல்‌ 


சண்பகம்‌ 
சிந்துவாரம்‌ 
சிறுசெங்குரலி 
சிறுமாரோடம்‌ 
சுரபுன்னை 
சூரல்‌ 

செம்மல்‌ 


செருந்தி 


செருவிளை 


சேடல்‌ 


ஞாழல்‌ 


தணக்கம்‌ 


தளவம்‌ 


தாமரை 


46 


302:2, 364:10, 371:1; குறு: 21:3, 66:1, 148:3, 183:1, 233:2; ஜங்‌: 412:1, 
420:1, 430:1, 432:2, 435:3, 436:3, 458:1, 462:2, 497:1, 500:1; கலி: 1:11, 
102:3, 103:1, 106:3, 15011; பரி: 8:24,14:10 புறம்‌: 1:1, பதி: 67:13. 


திரு: 34, சிறு: 25 , மது: 338; அகம்‌: 25:10, 153:16, 157:5, 240:11, 317:11, 
341:2 ; நற்‌: 48:3, 86:7, 202:11; குறு: 254:2; ஐங்‌: 343:2, 366:5, 367:1, 
370:1; கலி: 33:12, 42:16, 56:23, 117:2; புறம்‌: 321:4, 336:7. 


முல்‌: 95, நெடு: 5, குறி: 83; அகம்‌: 23:6, 151:8, 154:7; நற்‌: 99:9; 
குறு: 62:1; ஐங்‌: 223:2; கலி: 7:15, 48:11, 1014, 103:3, 121:13, புறம்‌: 157. 


முரு: 26, குறி: 75; கலி: 150: 21; பரி: 11: 77. 
குறி: 89. 
குறி. 82. 


குறி. 78. 

பரி: 11: 17, 12: 80. 

குறி: 71. 

சிறு: 5, மது: 685, குறி: 82. 

சிறு: 147, மது. 172, குறி: 75, பட்‌: 243; அகம்‌: 150:9, 240:13, 280:1; 
ஐங்‌: 18:1, 112:2, 141:1, 182:1; கலி: 26:2, 127:2; புறம்‌: 390:3 

குறி: 68. 

குறி: 82. 

பொரு: 197, குறி: 81; அகம்‌: 20:5, 70:9, 180:12, 216:8, 240:1, 270:3, 
370:9; நற்‌: 31:5, 54:9, 74:5 96:1, 106:7, 167:8, 191:1, 267:4, 311:7, 315:7; 
குறு: 50:1, 81:2, 310:6, 318:2, 328:1, 397:1; ஜங்‌: 103:2,141:1, 142:1, 143:1, 
144:1, 145:1, 146:1, 147:1, 148:1, 149:1, 150:1, 169:2, 191:3; கலி: 26:4, 56:2, 
127:1, 131:19; பரி: 12:6; பதி: 30:1, 51:5. 


குறி: 85. 

பொரு: 199, குறி: 80 ; அகம்‌: 23:3, 64:4, 254; நற்‌: 61:8, 242:2 ; குறு: 382:3, 
ஐங்‌: 412:2, 440:3, 447:2, 499:1; கலி: 103:2, 108:42; புறம்‌: 335:2, 395:6. 
திரு: 73, 164, பொரு: 159, சிறு: 73, 183; பெரு: 114, 404, 481, மது: 103, 
249, 463, 710, குறி: 80, மலை: 569; அகம்‌: 6:16, 16:1, 46:5, 91:15, 106:1, 
116:1, 176:7, 186:3, 3611; குறு: 127:2, 300:3, 376:5; நற்‌: 1:3, 260:2, 300:4, 
310:1; ஜங்‌: 6:4, 20:2, 53:3, 68:2, 94:4, 424:3; கலி: 5:14, 13:11, 22:15, 
39:2, 52:7, 59:1, 69:2, 71:7, 72:7, 73:2, 74:3, 77:2, 79:2, 112:2; பரி: 2:53, 
3:13, 3: 94, 4:60, 8:13, 8:114, 8:116,13:50 ; புறம்‌: 11:17, 12:1, 27:1, 28:12, 
29:1, 69:20, 1411, 246:14, 36112, 364:3, 397-19; பதி: 19:20, 23:23, 48:1, 78:4. 


47 


தாழை(கைதை, கண்டல்‌) 


தில்லை 
திலகம்‌ 


தும்பை 


துழாய்‌ 
தெறுழ்‌ 
தேமாம்பூ 
தேறு 
தோன்றி 


நந்தி 


நரந்தம்‌ 


நள்ளிருணாறி 
நறவம்‌ 


நாகம்‌ 


நெய்தல்‌ 


திரு: 307, பொரு : 181, சிறு: 146, பெரு: 264, மது: 114, குறி: 80 பட்‌: 84, 
88,118; அகம்‌: 20:6, 40:6, 90:3, 130:5, 180:12, 330:13, 340:23, 353:19, 
380:6; நற்‌: 19:2, 49:9, 78:4, 1314, 178, 203:4, 211:7, 235:2, 27011, 299:2, 
335:4; குறு: 163:4, 219:6, 226:5, 228:1, 245:3, 303:2, 345:5; கலி: 128:2, 
13110, 133:4, 136:9, 144:27; பதி: 55:5. 

குறி: 77; கலி: 133:1. 

குறி: 74, மலை: 520. 

பெரு: 101; மது 737, குறி: 90; ஐங்‌: 127:2; பரி: 9:68; புறம்‌: 2:14, 21:10 22:20, 
96:1, 97:15, 283:15, 347:3; பதி: 14:8, 39:3, 42:6, 45:1, 52:8, 79:12, 88:23. 
குறி: 90; பரி: 4:58, 8:1, 13:60, 15; பதி: 31:8. 

நற்‌: 302:5; புறம்‌: 119:2. 

சிறு: 176 , குறி: 64மலை: 138; அகம்‌: 236; ஐங்‌: 70; கலி: 41. 

பொரு: 200. 

பொரு: 199, முல்‌: 96, குறி: 90; அகம்‌: 94:5, 164:6, 217:10, 218:20, 235:7, 
367:18; நற்‌: 69:6, 221:2; குறு: 107:1; ஐங்‌: 420:2, 440:3; கலி: 102:3; 
பரி: 11:21, 14:15, 19:78. 

குறி: 91. 

பொரு: 238, குறி: 94; அகம்‌: 141:26, 266:4; குறு: 52:3; கலி: 54:5; 

பரி: 7:11, 11; புறம்‌: 132:4, 235:8, 302:4. 

குறி: 94. 

பெரு: 345, குறி: 91; அகம்‌: 19:9, 36:17; நற்‌: 25; கலி: 54, 84:22, 91:2, 
105:41, பரி: 7:62, 8:75, 12:80,19:78;பதி: 51:18. 

பொரு: 209, சிறு: 108, 116, குறி: 94; அகம்‌: 73:12, 138:17; நற்‌: 82:6; பரி:12:4; 
கலி: 39:3. 

பெரு: 293, மது: 251, 279; அகம்‌: 38:10,143:15, 149:17, 270:1, 302:5, 
357:4; குறு: 366:5; நற்‌: 1612, 273:8, 357:8, 379:9; ஜங்‌: 2:4; கலி: 7:11, 14:2, 
15:20, 48:15, 57:9, 66:1, 85:15, 911, 96:5, 143:50; பரி: 1122,15:30; புறம்‌: 1113; 
சிறு: 51; அகம்‌: 345:16; ஐங்‌: 342:3. 

திரு: 74, பொரு: 218, பெரு: 213, மது: 250, 282, 325 குறி: 79, 84, பட்‌: 11, 
241, மலை: 124; அகம்‌: 10:5, 70:11, 83:12, 100:17, 113:6, 119:11, 120:16, 
130:12, 150:8, 160:13, 170:4, 230:2, 240:3, 290:14, 350:1, 360:4, 370:10, 
400:21; நற்‌: 8:8, 23:7, 27:11, 47:3, 60:9, 78:2, 96:7, 113:7, 117:3, 138:6, 
155:2, 183:10, 1871, 190:5, 195:7, 239:6, 275:6, 283:2, 287:5, 349:3, 
372:3, 382:2; குறு: 9:4, 227:3, 296:4, 309:6, 336:5, 397:2, 401:1; 


நெருஞ்சி 
நொச்சி 


பகன்றை 


பயினி 
பரேரம்புழுகு 


பலாசம்‌ 


48 


ஜங்‌: 2:4, 96:2, 101:3, 109:1, 135:3, 151:3, 155:3, 170:2, 173:3, 181:1, 182:1, 
183:5,184:1, 185:1,186:3,187:3, 188:3, 189:1, 190:1, 412:1, 435:2; 
கலி: 39:44, 74:2, 75:1, 131:8, 142:23, 143:31, 145:39; பரி: 2:13, 7:62, 
8:74,11:104; புறம்‌: 48:3, 61:2, 144:4, 209:2, 339:8; பதி: 13:3, 19:21, 27:10, 
30:2, 51:17, 64:16, 71:2, 78:4. 

பட்‌: 256 ; அகம்‌: 336:18; குறு: 202:2, 315:4; புறம்‌: 155:4;பதி: 13:16, 26:10. 
பொரு: 185; அகம்‌: 21:1, 23:11, 117:1, 122:21, 165:10, 203:17, 259:14, 
275:17, 367:4; நற்‌: 115:5, 143:4, 184:9, 200:2, 246:3, 267-1, 293:1, 305:2; 
குறு: 138:3; கலி: 46:12; புறம்‌: 271:2, 272:1. 

பொரு: 195, மது: 261, குறி: 88, மலை: 459; அகம்‌: 24:3, 156:5,176:10, 
217:6, 219:4, 243:3, 255:11, 316:6; நற்‌: 86:3; குறு: 330:4; ஜங்‌: 87:1, 
97:1, 456:2; கலி: 73:2; புறம்‌: 16:14, 235:18, 393:17; பதி: 76:12. 

குறி: 69. 

குறி : 96. 

குறி: 88. 


பனை (போந்தை) பெரு: 143, பட்‌: 74; புறம்‌: 45:1, 99, 161:16, 249:5, 265:3, 338:4, 340:7; 


பாங்கர்‌ 


பாதிரி 
பாரம்‌ 


பாலை 


பிடவம்‌ 


புன்கு 


பதி: 42, 51:9, 66, 70:6. 

குறி: 85; கலி: 103:3,111:3, 115; பரி: 9:77. 

பெரு: 4; குறி: 74; அகம்‌: 99:6, 191:1, 237:1, 257:1, 2611; நற்‌: 52:1, 118:8, 3374; 
குறு: 147:1; ஜங்‌: 346:2, 361:2, பரி: 12:79; புறம்‌: 70:14, 399:7. 

குறி: 92. 

குறி: 77; நற்‌: 107:3; பரி: 21:13; பதி: 46:5. 

முல்‌: 25, குறி: 78; அகம்‌: 23:4, 34:1, 139:11, 147:1, 154:4, 183:11, 184:7, 
304:11, 344:3; நற்‌: 99:9, 238:3, 242:1, 246:8, 256:6; குறு: 251:3; ஜங்‌: 
412:2, 435:3, 461:1, 499:1; கலி: 101:2, 102:2, 103:2; பதி: 66:17. 

திரு: 31, மது: 701, குறி 88, 119; பரி: 11:95, 12:88, பரி. தி. 1:8. 

நெடு: 40, குறி: 89, 117; அகம்‌: 42:1, 295:19; குறு: 94:1, 168:1, 222:5; 
நற்‌: 97:7, 314:3. 

நெடு: 14; குறி: 92; அகம்‌: 45:7, 57:12, 135:2, 167:10, 373:1; நற்‌:197:2, 
277:7, 326:6; குறு: 98:5, கலி: 31:4, 53:14, 124:8, 143:49; ஐங்‌: 452:5; 
464:2; பதி: 15:10, 26. 

பொரு: 196; அகம்‌: 116:6; நற்‌: 9:5; குறு: 53:2, 341:2 ; ஜங்‌: 347:3, 368:2; 
கலி: 33:11. 


புன்னை 


பூளை 
மகிழ்‌ 


மணிச்சிகை 


மரா 


முசுண்டை 


49 


பொரு: 205, சிறு: 149, பெரு: 267, குறி: 93; அகம்‌: 10:3, 20:3, 30:13, 40:4, 
45:11, 70:9, 80:13,100:13, 126:15, 145:13, 170:2, 180:13, 190:7, 240:14, 
250:2, 260:9, 270:6, 290:9, 310:12, 320:10, 340:2, 360:19, 370:3; 
நற்‌: 4:2, 31:10, 49: 8, 63:3, 67:5, 74:7 , 76:6, 78:3, 87:6, 91:2, 94:6, 96:2, 
101:4,145:9, 159:6, 163:8, 167:1, 172:5, 175, 180:8, 227:3, 249:1, 278:1, 
307:6, 311:9, 315:7, 323:7, 327:8, 354:5, 375:5, 388:7; குறு: 5:2, 123:3, 
175:3, 236:4, 296:1, 303:6, 311:5, 318:2, 320:7, 351:6; ஜங்‌: 103:1, 110:1, 
117:2,132:1, 161:2, 169:3, 189:1; பதி: 30:3; கலி: 123:1,127:1,135:6, 136:13; 
புறம்‌: 24:7, 386:15. 

பெரு:192; பட்‌: 235; அகம்‌ 199:10, 217:5, 297:14; கலி: 138:9, 1318, 140:4; 
புறம்‌: 23 :20. 

பரி: 23. 

குறி: 64. 

திரு: 7, பொரு:50, குறி: 66; ஐங்‌: 331:2, 348:2, 357,381, 383; குறு: 22:3, 87, 
92, 211:4; நற்‌: 20, 148:5; அகம்‌: 83:5, 99:8, 121:8, 127:13:, 172:7, 199:3, 
211:2, 257:6, 261:4, 317:15; கலி: 26:1, 36:1; பரி: 15:20, 23: 8. 

பொரு: 220, சிறு: 186, பெரு: 232; குறி: 73, அகம்‌: 36:10, 286: 6, 376:3; 
நற்‌: 330:5; குறு: 50:2, 258:3; ஐங்‌: 7:4, 31:3, 33:2, 70:2, 75:3; பதி: 13:7; 
புறம்‌: 52:10, 344:3, 351: 10. 

ப்ரி :11 :105, 12: 77. 

பரி: 10:5, 19:75 

சிறு: 166, மது: 281, நெடு: 13, மலை: 101; அகம்‌: 94:2, 235:9; புறம்‌: 320:1. 


முண்டகம்‌ (முள்ளி) 


முந்தூழ்‌ 
முருக்கு (கவிர்‌) 


முருங்கை 


முல்லை 


சிறு: 148, பெரும்‌: 215, மது: 96; அகம்‌: 26:1, 80:7, 130:4, 236: 1; நற்‌: 
191: 9, 207: 2, 245: 2, 311:3; குறு: 49:1, 51:1; ஜங்‌: 21:1, 22 :2, 23:1, 
108:2, கலி:133:1, 177; புறம்‌: 363: 10. 

அகம்‌: 78: 8; குறுந்‌: 239: 6. 

சிறு: 254; அகம்‌: 41:2, 99:2, 223:5, 277:17, 317:4, 362:5; 
நற்‌: 73:1; குறு: 156: 2; கலி: 33:4; புறம்‌: 169:10; பதி: 23:20. 
அகம்‌: 1:16, 53:4, 101:15. 

பொரு: 200, 221, சிறு: 30, 89 169, முல்‌:10, மது: 281, 285, நெடு: 130, 
குறி: 77; அகம்‌: 4:1, 14: 7, 43:9, 74: 6, 84: 8, 94: 5, 124: 11, 134: 5, 144: 
3, 154, 164: 6,174: 5, 184: 9, 191:14, 204: 7, 216: 10, 234:13, 244:4, 
254:15, 274:12, 284: 10, 314: 19, 324: 15, 364: 6, 384: 5, 391: 5; நற்‌: 59, 
69: 5, 142: 10, 169: 5, 248:1, 321:3, 343:1, நற்‌: 361:1, 366:5, 367, 369; 


50 


குறு: 62:1, 108:3, 126:3, 162:3, 186: 2, 188:1, 193: 6, 220: 3, 221-1, 234:2, 
240:3, 275:1, 323: 4, 348:3, 358 :7 382:1, 387:1; ஐங்‌ :408:1, 412:1, 422:2, 
437:3, 446:1, 448:3, 454:3, 476: 2, 478:5, 489: 2, 492: 2, 494:2; 
கலி: 22: 9, 30:11, 32:16, 35:10, 66:6, 91: 2, 101:49, 103:6, 105:55, 107:6, 
108:15, 111:4, 113: 25, 115:5, 117:11, 118:19, பரி: 8:76, 15:39, புறம்‌: 117:9, 
144:14, 200:9, 201:3, 242:6, 335:2, 339:3, 352:4; பதி: 21:20, 66:15. 


மெளவல்‌ குறி: 81; அகம்‌: 21:1 , 23:12, 117: 1; நற்‌: 115: 6, 122: 4, 316: 2; குறு : 19:4; 
கலி: 14: 3, 27: 4; பரி: 12: 77. 

வகுளம்‌ குறி: 70; பரி: 12: 79. 

வஞ்சி குறி: 89, புறம்‌: 32:2, 387:33. 

வடவனம்‌ குறி: 67. 


வழைசசுரபுன்னை) குறி: 83, புறம்‌: 131: 2. 


வள்ளை மது: 255; பதி: 29: 2. 

வாகை பெரு: 110, குறி: 67; அகம்‌: 125:19, 136:10; குறு: 7:5, 347:2, 369:1; 
பதி: 40:15, 43: 23, 66:14, 88:10; பரி: 14:7; புறம்‌: 351:6. 

வாழை சிறு: 22, குறி: 79; அகம்‌: 134:10; நற்‌: 225:3; புறம்‌: 237:11. 

வாள்‌ வீரம்‌ பரி: 11: 19. 

வாணி குறி: 69. 

வெட்சி திரு: 21, குறி: 62; அகம்‌: 133: 14; குறுந்‌: 209: 5; ஐங்‌: 353: 1; கலி: 103: 2; 


பரி: 22: 22; புறம்‌: 100: 5, 202:3. 

வெள்ளோத்திரம்‌ ஐங்‌: 301: 1. 

வேங்கை திரு: 36, சிறு: 23, பெரு: 194, மது: 296, குறி: 95, மலை: 305, 434; 
அகம்‌: 12:10, 38:1, 48: 6, 52:2, 85:10, 105:1, 118:2, 132:11, 133:4, 141: 27, 
147: 2, 162: 20, 174:10, 1821, 188:9, 202:5, 205:20, 218:21, 221:11, 227:8, 
228:10, 292:3, 295:5, 298:4, 302:6, 307:6, 319:8, 345:8, 349:10, 365:13, 
367:6, 368:6, 378:3, 388:7, 398:17; நற்‌: 13:7, 28:6, 57:2, 112:2, 125:9, 
151:9, 157:8, 158:8, 168:1, 202:5, 216: 6, 217:4, 222:1, 232:7, 257:5, 
259:2, 276:10, 313:1, 334:3, 351:6, 362:7, 368:2, 373:6, 379:4, 383:, 
384:7, 386:4, 389:1, 396:3; குறு: 26:1, 47:1, 84:4, 96:1, 134:3, 208:2, 
241:4, 247:4, 266:3, 343: 5, 355:6; ஐங்‌: 208:1, 217:1, 219:1, 259:2, 
276: 5, 294:1, 297:1, 311:1, 324:4, 367:2, 396:1; பதி: 40:22, 41:8, 53:18, 
88:34; பரி: 7:12, 10: 46, 11: 20, 14:11, 15:32, 19: 77, பரி: தி 1: 7; கலி: 32: 5, 
38:6, 38: 25, 39:33, 41:11, 41:43, 43:1, 44: 4, 45:17, 46: 5, 48:1, 49:5, 


51 


57:17, 64: 27, புறம்‌: 21: 9, 100; 5, 108:3, 120:1, 129:3, 137:9, 168:15, 
202:18, 224:17, 265:2, 336:9, 352:12, 390:21. 

வேம்பு பொரு: 144, பெரு: 59; அகம்‌: 93:9, 138:4; குறு: 281:3; ஜங்‌: 339:2, 
350:2; கலி: 92:27, புறம்‌: 45:2, 76:4, 79:2, 338:6, 371.7. 


வேரல்‌ குறி: 71, மலை: 224; குறு: 18:1. 
வேரி குறி: 64. 
வேளை பதி: 15: 9, 90:29; புறம்‌: 23:23, 215: 3, 246: 8. 


வேழம்‌ (நாணல்‌) ஐங்‌ 11:1, 12:1, 13:2, 14:1, 17:1, 19: 1. 


க்‌ 


பின்னிணைப்பு - 4௪ 


தமிழ்ப்‌ பெயர்‌ ஆங்கில பெயர்‌ தாவரக்கலைச்சொற்கள்‌ 
அடும்பு Hare leaf Ipomaea biloba 
அதிரல்‌ Willd jasmine Jasminum sp. 
டா த 70 
அல்லை AA 
அவரை Field-bean Dolichos lab lab 
அனிச்சம்‌ Flower supposed to be so delicate as 

to drop or even perish when smelt 
ஆத்தி (ஆர்‌) 1. Common mountain ebony 

2. Holy mountain ebony 
ஆம்பல்‌ Water Lily Nymphaea alba 
ஆரம்‌ (சந்தனம்‌ பூ) Sandalwood tree Santalum album 
ஆவிரை Tanners senna or (Tanners Cassia) Cassia-auriculata 
இருப்பை South Indian Mahua Bassia longifolia 
இருவாட்சி Tusean jasmine Jasminum sambaeflaveman 

or alpleno 

இலவம்‌ Read flowered silk Cotton tree Bombax malabaricum 
ஈங்கை Speciesw of sensitive tree Mimosa rubicaulis 
உந்தூழ்‌ Large bamboo Dendrocalanaus giganteus 
உழிஞை A common wideside weed Aerua lanata 
உன்னம்‌ A Small tree with golden flowers 

and small leaves which, in 

ancient times, was invoked for 

omens before warriors 

proceeded to battle. 
எருக்கு Yarcum (Madar) Catotropis giantea 
எருவை 1. European Bamboo reed Oxytenanthere thwaitesi 

2. A species of cyperus Cyperus papyrus 
எறுழ்‌ A hill tree with red flowers 
கடம்பு Seaside Indian Oak Anthocephalus cadamba 


கணவிரம்‌ (கணவீரம்‌) 


கரந்தை 


Red Oleander 


Iron weed 


Nerium odorum 


Vernonia arborea 


கரும்பு 
கருவிளை 
கழுநீர்‌ 


காஞ்சி 
காந்தள்‌ 
காயா 


காவி 
காளாம்பி (ஆம்பி) 
காழ்வை 


குடசம்‌ 


குமிழ்‌ 

குரவம்‌ 
குருக்கத்தி 
குருந்து 

குல்லை 
குவளை 

குளவி 

குறிஞ்சி 
குறுநறுங்கண்ணி 
கூதாளம்‌ (கூதளம்‌) 
கூவிரம்‌ 

கூவிளம்‌ 


கொகுடி 
கைதை 


கொன்றை (அடுக்கை) 


கோங்கு 


கோடல்‌ 


53 


Sugarcane (A succharine grass) 


Mussel-shell creeper 

1. Purple Indian water lily 

2. Blue Indian water lily 

River Portia 

Malabar glory lily 

1. Iron wood tree 

2. Oblongcordate Leaved 
bilberry 


1. Indian Cork 

2. conessi bark 

3. Wild Olive 

Small Cashmere tree 


Common bottle flower tree 


Common delight of the woods 


Wild lime 
Wild basil 
Sacred basil (Holy basil) 
Wild Jasmine 
Henna 
Cra's eye 
Convolvulus 
Bail 


சசககக 


AVariety of Jasmine creeper 


Fragrant screw pire 

1. Indian laburnum 

2. Red laburnum 

3. Siamese tree 

1. Falsetragacanth 
2.ACommon caung 

3. Iron wood of Malabar 


White malabar glory ily 


Saccarum officinarum 
Clitoria tirmnatea 
Nymphaea odorata 
Blue nelumbo 

Trewla nudiflora 
Gloriosa superba 
Memecylon edule 


Memecyion malabaricum 


Millingtonia hortensis 


Holarrhena antidy sentariea 


Olea europaea Var. sativa 


Webera corymbosa 
Hiptage madablota 
Atalantia 

Ocimum canum 
Ocimum sanctum 
Jasminum 
Lawsonia alba 
Abrus precatorius 
Ipomea 

Aegle marmelos 
Pandanus odoratissimus 
Cassia fistula 
Cassia marginata 
Cassia glauca 


Cochlos permumgossyplum 


Hopea witghtiana 
Hopea porviflora 


Gloriosa superba 


சண்பகம்‌ 


சிந்துவாரம்‌ 


சிறுசெங்காலி 
சிறுமாரோடம்‌ 
சூரல்‌ 
செம்மல்‌ 


செருந்தி 


செருவிளை 


சேடல்‌ 


ஞாழல்‌ 


தணக்கம்‌ 


தளவம்‌ 
தாமரை 
தாழை 
தில்லை 
திலகம்‌ 
தும்பை 
துழாய்‌ 
தெறுழ்‌ 
தேமாம்பூ 
தேறு 
தோன்றி 
நந்தி 
நரந்தம்‌ 
நறவம்‌ 
நாகம்‌ 
நுணவு 
நெய்தல்‌ 


54 


Champak 

1. Stalked leaflet chaste tree 

2. Three leaved chaste tree 

A mountain Creeper 

Red catechu 

Oblique-ieaved Jiyube 

Large flowered Jasmine 

1. Panicled Golden Blossomed 

2. Indian Houndsberry 

White flowered musselshell creeper 

Night flowering Jasmine 

1. Orange cap calyxed brasi 
letto-climber wagaty 

2. Peacock crest 

3. Fetid cassia 

1. Small aeh soot 

2. Whitting nut 

Golden Jasmine 

Lotus 

Fragrant Screwpine 

Blinding tree 

Barba doespride 


White dead nettle 


A fragrant grass 

Peacock's crest 

Long leaved two-sepalled gamboge 
Indian Mulberry 


White Indian waterlily 


Michelia Champaca 
Vitex 


Vitex trifolia 


Acacia catechu 
Zizyphus oenoplia 
Jasminum grandi florum 
pear tree 

Clitoria ternatea blbiflora 


Nyctanthes arbartristis 


Caesalpiniapulcherrima 
Cassia sophera 

Morinda umbellata 
Cyrocarpus jacquini 
Jasminum humile 
Melumbium spociosum 
Pandunus odoratissimus 
Excoecaria agalloeha 
Adenanthera pavonina 


Lamium album 


Calsalpinia pulcherrima 
Oebrocarpus longifolius 
Morinda citrifolia 


Nymphaea alba 


நெருஞ்சி 
நொச்சி 


பகன்றை 
பயினி 
பரேரம்புழுகு 
பலாசம்‌ 


பனை (போந்தை) 
பாங்கர்‌ 
பாதிரி 


பாரம்‌ 


பாலை 


புன்னை (புன்னாகம்‌) 


பூளை 


2 


1. Five leaved chaste tree 
2. Three leaved chaste tree 


Indian jalap 


1. Indian coral tree 

2. Palas tree 

Palmyra-palm 

Tooth brush tree 

1. Yellow flowered fragrant trumpet 


2. Purple flowered fragrant 


Vitex xlegundo 
Vitex trifolia 
Ipomaea turpethum 


Erythrina indica 

Butea frondosa 
Borassus flabellifer 
Salvadora persica 
Stereospermum 
chelonoides flower tree 
trumpet Siereospemum 
suavedleons flower tree 


3. White floweered fragrant trumpet Stereospermum ylocarpum 


Indian cotton tree 


1. Wedge leaved ape flower 
2. Seven leaved milk plant 
3. Willo leaved watereroton 
4. Blue dying roseboy 

5. Indian rubber wire 

6. Green waxflower 

Badaly emetic rat 

Asoka tree 

1. Large flowered Jasmine 
2. Cananga flower tree 


Sponge gourd 


1. Indian beech 

2. Malabar poon 
3. Palas tree 

1. Red Silk cotton 
2. Wool plant 


3. Javanese wool plant 


flower tree 


Bombax 


Homonoia riparaia 
Wrightia 

Cryptostegia grandiflora 
Pregea Volubilis 
Randia malabarica 
Saraca indica- 
Jasminum grandiflorum 
Cananga odorata 


Luffa acutangula 


Pongamia glabra 
Calophyllum tomentosum 
Chloroxylon Swietenia 

Eriodendron 
Acreea lanata 


Acreea javanica 


முசுண்டை 
முண்டகம்‌ (முள்ளி) 
முருக்கு (கவிர்‌) 
முருங்கை 


முல்லை 


வாழை 
வெள்ளோந்திரம்‌ 
வேங்கை 

வேம்பு 

வேரல்‌ 

வேரி 

வேளை 


வேழம்‌ 


56 


1. Sal 
2. Pipal 


1. Saffron 

2. Seaside indian Oak 

3. Small Inidan Oak 

1. Black wingled myrobolan 
2.Arujuna 

Leather-berried bindweed 
Water thorn 

East Indian coral tree 

1. Horse-radish tree 


2. Holly leaved berberrey 


1.Arablan Jasmine 


Shorea robusta 


Ficus religiosa 


Crocus Sativus 
Barringtonia racemosa 
Barringtonia acutangal 
Terminalia 

Terminalia arjana 

Rivea ornata 

Hygraplila spinosa 
Erythrina Indica 
Moringaptery gosperma 


Berberis nepalensis 


Jasminum sambae 


2. Trichotmus flowering Jasminum trichotomum smooth Jasmine 


3. Barthed Jasmine 
Wild Jasmine 


Pointed leaf ape flower 


Common ration of south India 


Creeping bind weed 

1. Sirissa 

2. Fragrant sirissa 
Plantain 

Atree with white flowers 
East Indian king tree 
Neem margosa 

Small bamboo 

Cuscuss grass 


Kaus. 


Jasminum angustiflolium 
Mimusops elangi 
Calamus rotang 
Ipomaea aquatica 
Albizza 

Albizza adoratissima 


Musa Paradisiaea 


Ptero carpus marsupium 
Azadirachta Indica 
Bambusa 


Vetiveria zizanioides 


CL 


(* இல. தாணம்மாள்‌ அவர்களின்‌ சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌ என்ற நூலில்‌ இருந்து 


எடுக்கப்பட்டது.) 


2 


பின்னிணைப்பு - 5 


மாலை வகைகள்‌ 


கண்ணி: 


திரு: 44, 199, பொரு: 148, 219, சிறு: 54, 65, 267, பெரு: 60, 175, 218, முல்‌: 
71, 78, மது: 311, 596, நெடு: 6, 31, குறி :115, பட்‌ :109; நற்‌: 34: 8, 44: 7, 121: 7, 
122: 11, 146: 1, 150: 8, 173: 2, 220: 2, 357: 9,386: 2, 387: 3, குறு: 11: 5, 17: 2, 
131: 2, 358: 6, 363: 1; ஐங்‌: 87: 1, 135: 3, 412: 4, 439: 2, 479: 5, 496: 3; அகம்‌: 
1: 1, 22: 8, 28: 6, 34: 2, 44: 14, 93: 4, 156: 13, 180: 6, 191: 3, 216: 11, 232:13, 
269: 11, 272: 8, 301: 11, 314: 18, 343: 6, 370: 10, 382: 3; கலி: 28: 3, 32: 4, 72: 
9, 73: 9, 79: 18, 78 : 13, 79: 18. 83: 26, 85: 14, 88: 12,91: 3, 101: 22, 102: 35, 
103: 52, 105: 64, 107: 13, 107: 15, 107: 51, 108: 10, 109: 10, 111: 7, 115: 5, 115: 17, 
139: 9, 140: 7;பரி: 7: 45, 9: 36, 9: 45, 11: 103, 12: 91, 20: 30, 20: 81; புறம்‌: 11, 
1: 13, 6: 21, 24: 8, 39: 12, 45: 3, 45: 4, 54: 10, 76:6, 77: 6, 81: 4, 131: 2, 153: 
8, 157: 7, 158: 9, 168: 15, 174: 18, 198: 11, 201: 15, 202: 10, 227: 9, 253: 2, 
264: 2, 274: 2, 275: 1, 342: 2, 344: 13, 353: 3, 355: 5, 378: 3; பதி: 20: 5, 
21:20, 21:24, 27: 4, 30: 9, 38: 8, 38: 8, 40: 14, 51: 32, 52: 27, 54: 2, 56: 
3, 58: 8, 67: 13, 81: 22 


கோதை: 


தார்‌: 


முரு : 200, 205, சிறு : 178, மது: 265, மது: 339, 438,442, 562, 713, 397, 
நெடு : 53, குறி: 103, பட்‌: 110; நற்‌: 11: 1, 20: 11, 50: 3, 66: 8, 145: 3, 187: 8, 
260: 9, 278: 9, 350: 8, 363: 7, 367: 9; குறு: 62: 3, 326: 1, 393: 1; ஜங்‌: 54: 5, 
121: 2; அகம்‌: 49: 16, 60: 10, 100: 2, 123: 12, 131: 4, 142: 23, 144: 4, 180: 2, 
269: 2, 273: 1, 292: 5, 296: 1, 298: 12, 301: 14, 341: 9, 370: 1; கலி:12: 13, 51: 
3, 54: 2, 55: 3, 60: 2, 64: 12, 66: 15, 67: 6, 68: 15, 72: 19, 73: 12, 78: 21, 80: 
26, 88: 18, 92: 33, 92: 46, 102 : 56, 111: 13, 128: 18,144: 31, பரி:6: 46, 6: 90, 
7: 43, 9: 39, 9: 47, 11: 58, 11: 65, 11: 124, 12: 58, 16: 52, 17: 26, 20: 20, 20: 27, 
21: 56, 22: 22; பரி. தி. 2: 84; புறம்‌: 24: 11, 48: 1, 146: 10 172: 3, 304 :1; பதி: 49: 
2, 52: 17, 79: 7,88: 31. 


முரு: 11, 113, மது: 61, 265, 590, 771, குறி: 122, மலை: 56, அகம்‌: 6: 10, 34: 14, 
45: 15, 56: 8, 66: 7, 75: 13, 76: 7, 82: 14, 84: 17, 116: 12, 144: 9, 150: 14, 154: 
12, 166: 12, 175: 15, 184: 18, 192: 4, 206: 10, 208: 16, 249: 5, 249: 12, 254: 
19, 259: 2, 276: 9, 306: 13, 314: 20, 332: 12, 335: 13, 354: 9, 370: 11, 381: 
15; குறு: 182: 2, 243: 2, 258: 1, 362: 7; நற்‌: 80: 5, 91: 10, 150: 8, 173: 8, 181: 
11, 190: 4, 235: 8, 298: 8, 349: 5, 376: 8, ஜங்‌: 33: 4, 82: 2, 182: 2, 362: 3, 
ஐங்‌. தி. 5: 3; கலி: 1: 11, 36: 1, 39: 3, 57: 8, 66: 15, 67: 3, 68: 14, 74: 13, 88: 
19, 90: 16, 91: 3, 91: 12, 92: 41, 93: 34, 95: 15, 96: 15, 103: 35, 105: 11, 112: 
2, 112: 23, 124: 21,126: 11, 127: 4, 134: 1, 135: 18, 140: 5; பரி: 1: 19, 2: 41, 3: 
55, 5: 81, 6: 46, 6: 65, 9: 28, 9: 45, 13: 4, 14: 10, 17: 35, 19: 17, 19: 32, 20: 
22, 20: 28, 21: 11, 22: 23, 22: 28, பரி. தி: 2: 6, 2: 34, 2: 84; புறம்‌: 1: 2, 10: 10, 
15: 14, 36: 12, 50: 3, 55: 6, 61: 14, 69: 14, 73: 14, 77: 6, 91: 4, 93: 3, 97: 12, 
155: 8, 174: 23, 201: 13, 220: 5, 226: 4, 241: 1, 265: 7, 282: 4, 294: 9, 299: 
5, 311: 4, 343: 9, 349: 9,: 378: 5, 380: 13, 393: 9, 397: 9, பதி: 11: 17, 15: 22, 
23: 10, 23: 17, 24: 4, 31: 7, 32: 7, 36: 6, 40: 16, 42: 10, 43: 11, 49: 6, 50: 11, 
55: 17, 64: 7, 66: 10, 66: 13, 75: 3. 


58 


தெரியல்‌: 
பொரு: 144, சிறு: 161, மது: 437, 718, 745; நற்‌ : 200: 2, 293: 1; அகம்‌: 76: 8, 212: 16; 
கலி: 150: 3; புறம்‌: 23: 3, 29: 3, 43: 13, 45: 2, 82: 6, 271: 6, 280: 11; பதி: 63: 8, 76: 12. 
தொடலை: 
நற்‌: 138: 7,155: 2, 169: 8, 173: 1, 383: 2, குறு: 142: 1, 294: 2, 346: 4; ஐங்‌: 187: 5, 
206: 3, 361: 3; அகம்‌ 6: 1, 28: 9, 110: 6. 


படலை: பெரு: 60, 174, நெடு: 31 அகம்‌: 87: 3 ; ஜங்‌: 370: 1 476: 3; புறம்‌: 265: 4, 319: 5, 325: 7. 


பிணையல்‌: 
திரு: 30, மலை: 349, அகம்‌: 5: 23, 44: 14, 149:18, 189: 8, 345: 8, 385: 12; நற்‌: 90: 
6, 160: 9, 170: 3; குறு: 229: 6; ஐங்‌: 52: 1, 139: 9; பரி: 2: 53 

மாலை: 


பெரு: 486, அகம்‌: 204:7, 248: 12, நற்‌: 169: 9, 269: 3, 377: 1, குறு: 173: 2, ஐங்‌:127: 2, 
புறம்‌: 76: 7, 269: 3 பதி: 48:11. 


அளகம்‌: 
உளை: 


ஐம்பால்‌: 


ஓதி: 


ஒரி: 
கதுப்பு: 


குஞ்சி: 
குடுமி: 
குரல்‌: 
குழல்‌: 


கூந்தல்‌: 


a9 


பின்னிணைப்பு - 6 


நற்‌: 377: 8. 
நற்‌: 367: 1£ குறு: 281 4; அகம்‌: 83: 1, 107: 17, 176: 18; புறம்‌: 160: 18 , 273: 3, 310: 6. 


சிறு: 60, குறி: 139, மலை: 30; நற்‌: 96: 4, 100: 4, 133: 5, 140: 3, 160: 6, 245: 3, 
336: 4, 337: 7, 366: 4; குறு: 229: 1; ஜங்‌: 84: 3; அகம்‌: 8: 16, 48: 16, 65: 17, 
123:6 ,126: 19, 145: 18, 152: 3,155:1, 177: 5,181: 23, 212: 3, 233: 15, 223: 12, 
261: 3, 295: 21; கலி: 9:6, 22: 12, 32:1, 32:3, 57: 1, 58: 1, 59: 8, 96: 8, 105: 53, 
125: 16; பதி: 18: 4. 

திரு: 20, சிறு: 23, நெடு: 138, குறி: 180; நற்‌: 29: 11, 57: 10, 7 11, 90: 8, 105: 10, 129: 3, 
60: 7, 225: 4, 227: 4, 252: 12, 274: 6, 293: 7, 324: 6, 339: 6, 355: 8, 370: 7; குறு: 70:1 
19t 6,199: 5, 211: 1, 214: 3, 280: 2, 379: 8; ஜங்‌: 49: 1, 67: 5, 222: 4, 299: 3, 
368:5, 269: 4, 391: 5, 394: 3, 448: 4; அகம்‌: 9: 12, 39: 14, 86: 31, 102: 19,107:22, 
129:18, 160: 1, 173: 5, 208: 24, 214: 13, 214: 22, 221: 3, 230: 5, 234: 18, 240: 10, 
251: 2 257: 5, 279: 19, 311: 7, 338: 8, 353: 23, 356: 20, 365: 15, 386: 9 , 388: 10; 
கலி: 36: 23, 150: 33; புறம்‌: 70: 14, 97: 23,139: 2; பதி: 14: 15, 74: 17, 81: 27. 
பெரு: 172; குறு: 229; ஐங்‌: 229: 2; கலி: 114: 2. 

திரு: 47, சிறு: 613: 16, பட்‌: 258, மலை: 44 ; நற்‌: 84: 1, 85: 8 , 143: 10,166: 2, 197: 6, 
214: 8, 219: 1, 250: 8, 336: 5, 337: 8, 367: 7, 387: 1, குறு 82 1 129: 4, 190: 1, 
246: 6, 254: 6, 312: 6; ஜங்‌: 74, 197: 2, 396: 2; அகம்‌: 35: 17, 39: 22, 58: 5, 86: 16, 
102: 3, 129: 15, 141: 13, 166: 7, 222: 9, 244: 5, 269: 2, 283: 1, 288: 16, 302: 14, 
314: 20, 323: 13, 391: 6, 394: 10; கலி: 4: 11, 28: 6, 40: 9, 43: 23, 52: 13, 66: 5, 
71: 19, 90: 7, 98: 14, 117: 10, 150: 18; பரி: 10: 120, 16: 33, 21: 56; புறம்‌: 138: 8, 
159:4, 209: 16; பதி: 12: 22,14: 14. 

குறி: 112; பரி: 17: 26. 

ஐங்‌: 202:3; அகம்‌: 176: 18; புறம்‌: 160: 14, 279: 8. 

நற்‌: 42: 7, 96: 4; அகம்‌: 117: 10, 369: 1நகலி: 32: 16, 54: 7, 72: 20, 88: 1; பரி: 10: 89. 
குறு : 34: 7; அகம்‌: 73: 2; பரி: 10: 80, 22: 41; புறம்‌: 307: 6. 


திரு: 200, பொரு: 25, சிறு:263, பெரு:162, முல்‌: 45, மது: 417, 552, நெடு: 53, 
குறி: 2, 60, பட்‌: 219, மலை: 304, நற்‌: 6: 10, 10: 3, 20: 3, 42: 8, 52: 2, 60: 10, 
110: 6, 113: 8, 137: 1, 139: 7, 141: 12, 145: 3, 160: 6, 170: 1, 260: 8, 262: 7, 264:5, 
265: 9, 270: 3, 270: 3, 270: 10, 284: 1, 295: 2, 298: 11, 313: 4, 346: 10,374: 6; 
குறு: 2: 4, 19: 5, 23: 2, 52: 3, 80: 1, 116: 1, 165: 5, 192: 6 199: 4, 208: 3, 209: 7, 
225: 7, 270: 8, 272: 8, 286: 3, 300: 1, 312: 5, 384: 2, 401: 2; ஜங்‌: 72: 2, 76: 1, 
82: 4, 153: 5, 173: 4, 178: 1, 186: 2, 191: 2, 196: 1, 225: 3, 231: 2, 232: 1, 240: 4, 


கூழை 


60 


256: 2, 267: 4, 281: 3, 285: 1, 290: 3, 294: 5, 300: 1, 304: 4, 306: 4, 308: 1, 
324: 5, 383: 6, 411: 4, 417: 4, 429: 1, 446: 1, 463: 2, 495: 3, 496: 5; அகம்‌: 21:4, 
36: 11, 43: 11, 46: 8, 48: 17, 87: 15, 92: 13, 94: 14, 104: 16, 116: 7, 131: 3, 136: 29, 
141: 16, 142: 18, 145: 19, 150: 1, 161: 10, 162: 10, 191: 16, 195: 9, 197: 10, 198: 5, 
204: 13, 213: 23, 254: 1, 257: 8, 265: 8, 266: 4, 276: 11, 291: 23, 296: 2, 299:18, 
308: 13, 319: 10, 378: 2, 385: 13, 386: 14, 389: 2, 399: 2;கலி: 14: 4, 22: 13, 
33:28, 40: 8, 42: 29, 49:18, 54: 5, 60: 2, 72: 20, 77: 16, 78: 17, 80: 23, 87: 1, 89:1, 
92: 43, 93: 22, 93: 35, 97: 28, 101: 42, 101: 42, 103: 53, 104: 20, 111: 12, 115: 6, 
122: 12, 131: 21, 147: 19; பரி: 3: 31, 3: 31, 12: 15, 17: 26, 22: 29, 22: 46, பரி.தி. 1: 
60,2: 35, 2: 85; புறம்‌: 25: 14, 62: 3, 73: 13, 109: 16, 113: 9, 120: 17, 133: 4, 146: 9, 
147: 6, 166: 16, 247: 5, 250: 4, 260: 4, 276: 1, 277: 2, 301: 3, 306: 3, 347: 7; 
பதி:18: 6, 21: 33, 31: 24, 43: 1, 46: 4, 50: 19, 54: 5, 73: 4, 74: 3, 89: 16, 90: 50. 


நற்‌: 368: 5; அகம்‌: 358: 6; கலி: 56: 3. 


கொண்டை பரி: 9: 43, பரி: தி: 2: 51; புறம்‌: 61: 1. 


சிகழிகை 


சிகை 


கலி: 54: 6, 96: 9. 
பரி: 7: 70, 9: 64. 


சுரியல்‌/சுருள்‌ அகம்‌: 21: 13, 76: 9; பதி: 27: 4. 


பனிச்சை 


பித்தை 


மயிர்‌ 


முச்சி 
முடி 


பரி: தி: 1: 36. 
பொரு: 160, பெரு: 482; அகம்‌: 101: 5, 127: 14, 161: 2, 213: 5, 236: 15; 
பரி: தி: 2: 85; புறம்‌: 100: 6, 269: 3, 371: 4. 


பெரு: 171. பொரு: 32, 41. மலை: 32; அகம்‌ : 102 :5. 231:6, 300:7, நற்‌: 95: 8, 
151:11, ஐங்‌:191: 1, 218:3 பரி: 6:19, கலித்‌: 56:25, புறம்‌: 29: 4, 257: 3, 279:9, 
374: 3, 377: 2; பாதிரி: குறுந்‌:147: 2, நற்‌:337: 4; உழுந்தின்‌ மயிர்‌: நற்‌: 89:5; 
விலங்குமயிர்‌: திரு: 313, சிறு: 144; அன்னம்‌: அகம்‌: 34:12, நற்‌: 73:7; எருமை: 
அகம்‌: 206: 4; எருது: அகம்‌: 367: 8, 400: 6, குறுந்‌:154: 4, ஜங்‌: 397: 1, நற்‌: 81: 
4, 98:1, பதி: 29:12, 39:9; கரடி: அகம்‌: 201: 17, 267: 8, நற்‌: 325: 1; கவரிமான்‌: 
நெடு: 91; குதிரை: மது: 387, 391; குரங்கு: குறுந்‌: 90:3. 373: 4, ஐங்‌: 275:1; 
கோழி: மது: 673, புறம்‌: 398: 3; சேவல்‌: நெடு:128; பன்றி: பொரு: 342, மது: 
174, அகம்‌: 178: 2, 277: 14; பூனை: அகம்‌: 297: 14; மயில்‌: புறம்‌: 260: 26; முயல்‌: 
புறம்‌: 334: 2; யானை: பதி: 12:11; வெள்ளெலி: அகம்‌: 133: 1 


பரி: 9, பரி: தி: 2; புறம்‌: 61. 
திரு: 84, முல்‌: 70, பட்‌: 230; நற்‌: 308: 6; அகம்‌: 379: 11; கலி: 78: 21, 88: 2, 
92: 44; பரி: 13: 3, 20: 93; பதி: 46: 4. 


கண்‌: 


6l 


பின்னிணைப்பு - 7 


திரு: 48, 49, 53, 75, பொரு: 9, 10, 22, 26, 76, 148, சிறு: 65, 142, 184, 205, 206, 
பெரு: 386, முல்‌: 23, 31, மது: 16, 276, 412, 433, 630, 645, 665, நெடு: 38, 
165, குறி: 61, 141, 248, பட்‌ : 236, 237, 280, மலை: 58, 153, 259, 352, 368, 
369, 406, 457, 472, 476, 504, 509, 555; அகம்‌: 9: 21, 10: 5, 11: 15, 12:1, 21: 17, 
24: 13, 25: 14, 27: 17, 29: 8, 31: 11, 33: 9, 38: 11, 42: 3, 46: 1, 48: 8, 48: 21, 50: 
13, 51: 9, 52: 14, 62: 5, 65: 19, 66: 12, 69: 2, 70: 4, 77: 19, 79: 12, 81: 6, 82: 18, 
83: 14, 84: 6, 85: 7, 86:6, 91: 5, 92: 4, 94: 9, 187: 18, 101: 5, 102: 8, 109: 1, 112: 
17, 114: 14 , 120: 6, 125: 7, 126: 19, 129: 16, 130: 13,132: 16, 135: 6: 4, 136: 4, 138: 
2, 140: 10, 143: 16, 144: 2, 145: 22, 146: 3, 146: 11, 149: 19, 150: 8, 156: 8, 157: 
4, 159:16, 161: 14, 162: 11, 164: 3, 165: 9, 170: 4, 172: 16, 176: 8, 177: 3, 178: 2, 
178: 13, 179: 4, 181: 16, 182: 1, 183: 1, 190: 5, 193: 9, 195: 17, 196: 3, 197: 1, 218: 
9, 227: 4, 228: 4, 229: 12, 229: 19, 230: 14, 233: 1, 234: 8, 237: 16, 239: 3, 
243: 8, 244: 9, 256: 10, 258, 262: 5, 266: 6, 269: 25, 275: 15, 276: 8 277: 8, 
278: 11, 282: 5, 285: 13, 290: 7, 291: 24, 293: 6, 294: 5, 295: 20, 296: 3, 299: 
3, 306: 12, 307: 4, 310: 5, 312: 6, 313: 4, 315: 11, 320: 6, 321: 8, 326: 11, 327: 15, 
329: 1, 334: 16, 337: 3, 343: 17, 350: 8, 351: 11, 354: 13, 357: 16, 358: 5, 359: 
1, 361: 1, 362: 4, 363: 18, 367: 8, 371: 14, 373: 13, 375: 18, 381: 21, 387: 2, 387: 
10, 390: 13, 391: 10, 395: 3, 398: 8; நற்‌: 5: 9, 6: 3,4, 8: 1, 8: 8, 9: 2, 12: 10, 13: 
4, 16: 9, 17: 5, 20: 6, 23: 9, 27: 10, 28: 1, 29: 9, 33: 12, 35: 12, 37: 5, 39: 7, 41: 
1, 43: 9, 44: 2, 48: 2, 53: 9, 55: 6, 56: 3, 60: 4, 61: 10, 66: 11, 71: 5, 75: 8, 77: 12, 
82: 7, 84: 1, 85: 1, 90: 7, 91: 5, 98: 2, 103: 6, 113: 7, 115: 2, 118: 3,133: 1, 138: 8, 
140: 5, 144: 3, 148: 9, 155: 10, 158: 4, 161: 2, 162: 5, 165: 1, 166: 4, 170: 1, 171: 
11, 173: 5, 177: 9, 178: 6, 184: 6, 190: 8, 195: 3, 195: 9, 205: 6, 208: 6, 216: 3, 
219: 1, 220: 9, 221: 11, 224: 5, 228: 3, 232:1, 237: 2, 241: 11, 242: 8, 252: 9, 
256: 10, 258: 8, 262: 1, 263: 10, 269: 6, 273: 8, 283: 2, 287: 2, 301: 3, 308: 2, 
316: 3, 317: 10, 325: 7, 326: 10, 327: 2, 342: 6, 355: 1, 370: 11, 379: 6, 381: 1, 
386: 1, 397: 3, 398: 10; குறு : 9: 6, 11: 2, 26: 5, 35: 1, 44: 1, 58: 4, 64: 3, 69: 
1, 72: 5, 82: 2, 89: 5, 101: 4, 105: 6, 141: 6, 145: 5, 161: 2, 167: 3, 181: 5, 186: 7, 
202: 3, 203: 3, 222: 6, 226: 1, 241: 7, 243: 5, 250: 5, 255: 4, 259: 4, 261: 3, 
272: 7, 286: 4, 291: 5, 299: 5, 301: 8, 305: 1, 322: 1, 321: 6, 329: 7, 333: 2, 
339: 6, 353: 4, 354: 1, 357: 1, 358: 2, 364: 7, 365: 6, 391: 7, 395: 5, 398: 3, 
398: 8; ஜங்‌: 16: 4, 18: 3, 21: 4, 30: 1, 34: 4, 36: 4, 37: 2, 45: 4, 52: 2, 69: 4, 72: 
3, 80: 4, 84: 2, 92: 1, 101: 4, 125: 3, 142: 3, 151: 3, 166: 4, 169: 5, 170: 4, 174: 3, 
181: 1, 188: 4, 189: 4, 190: 4, 200: 3, 208: 5, 218: 1, 220: 1, 232: 1, 242: 4, 243: 


ட 4, 257: 3, 264: 4, 266: 1, 277: 5, 282: 2, 293: 2, 299: 4, 314: 2, 315: 1, 319: 1, 


330: 2, 334: 5, 346: 3, 351: 4, 358: 4, 361: 4, 376: 4, 378: 5, 427: 1, 453: 4, 
458: 4, 464: 1, 475: 2, 477: 1, 480: 4, 498: 2, 500: 1; கலி: 4: 18, 7: 12, 10: 3, 11: 
22, 14: 2, 15: 20, 16: 1, 25: 14, 27: 17, 28: 3, 33: 2, 33: 9, 33: 19, 34: 4, 34: 24, 
35: 11, 36: 15, 39: 2, 39: 15, 39: 22, 39: 24, 40: 1, 45: 11, 46: 23, 48: 13, 48: 15, 
49: 10, 53: 10, 54: 10, 55: 7, 57: 5, 58: 2, 60: 5, 60: 9, 64: 4, 67: 6, 70: 11, 71: 4, 


62 


73: 3, 73: 12, 75: 7, 75: 31, 77: 4, 77: 12, 80: 24, 82: 20, 83: 27, 85: 6, 85: 27, 
86: 5, 87: 16, 93: 7, 97: 26, 98: 15, 99: 19, 100: 7, 101: 46, 102: 15, 103: 25, 104: 
23, 104: 66, 104: 71, 105: 15, 105: 52, 105: 63, 108: 28, 108: 37, 112: 5, 112: 9, 
113: 2, 119: 5, 124: 16, 125: 9, 127: 8, 130: 6, 131: 4, 131: 21, 140: 22, 142: 2, 142: 
8, 143: 22, 144: 55, 145: 5, 145: 24, 145: 24, 146: 7, 147: 18, 147: 18, 147: 43, 
147: 55, 147: 62, 148: 3, 314: 3, 327: 2, 355: 4, 362: 2; பரி : 2: 53, 3: 53, 4: 10, 
13: 57, 5: 62, 6: 96, 7: 58, 7: 61, 7: 64, 71: 70, 8: 38, 8: 48, 8: 53, 8: 59, 8: 75, 
8: 113, 9: 59, 10: 63, 10: 96, 10: 99, 11: 54, 11: 68, 11: 109, 11: 123, 12: 69, 13: 51, 
16: 40, 18: 24, 20: 55, 20: 59, 21: 54, 21: 65, 22: 7, 22: 29; புறம்‌: 2: 21, 3: 19, 
6: 13, 7:4, 35: 19, 39: 12, 41: 14, 53: 2, 55: 5, 63: 6, 71: 6, 71: 15, 89: 2, 96: 4, 
100: 10, 111: 3, 113: 3, 117: 4, 136: 7, 137: 8, 144: 4, 147: 5, 159: 4, 161: 13, 164: 4, 
167: 4, 170: 10, 174: 24, 177: 2, 177: 8, 194: 4, 235: 12, 238: 16, 249: 14, 257: 2, 
261: 5, 269: 9, 271: 2, 280: 4, 281: 2, 311:6, 316: 12, 325: 4, 348: 2, 349: 5, 
350: 9, 353: 5, 365: 2, 373: 31, 395: 18; பதி: 13: 4, 16: 18, 20: 8, 21: 35, 22: 36, 
22: 37, 30: 36, 26: 8, 28: 2, 30: 39, 31: 8, 50:26 , 51: 17, 54: 13, 57: 13, 67: 15. 
கயல்கண்‌ 
நற்‌: 220: 9, 316: 3; குறு: 250: 5, ஜங்‌: 36, கலி: 53:10, 98:15, 127:8, 145: 5, 
அகம்‌: 126: 19, 313: 4; பரி: 22: 29. 
காமம்‌ கண்‌ 
நற்‌: 82:5; குறு: 72: 5, 184: 7, 305: 1; ஐங்‌: 242: 4; அகம்‌: 27: 17, 29:8, 48: 8, 
140: 10, 266: 6, 326:2, 326: 13; கலி: 60: 5, 71: 4, 108: 52, 112: 5, 131: 4, 140: 
22, 144: 55, 147: 55, பரி: 7: 58,10: 63, 10: 96, 10: 99, 11: 68, 11: 123. 
குவளை கண்‌ 
நற்‌: 37: 5, 77: 12, 160: 10, 166:4, 205: 6, 317: 10, 391: 10; குறுந்‌: 13: 5, 
167:3, 291:5; ஜங்‌: 72: 3, 277: 5, 299: 4; 500:1; அகம்‌ 27:17, 62: 5, 129:16, 
156: 8,179:12,183: 1,197: 1, 285:13, 312: 6, 358: 5, 361: 1 ,381: 21, 395: 3; 
புறம்‌ 144: 5, 348: 9. 
மையுண்ட கண்‌ 
நற்‌: 20:6, 77: 12, 85: 1, 85: 11, 113: 7, 144: 3, 162:2, 166:4, 177: 9,184: 6, 205: 
6, 220: 9, 263: 10, 308:2, 316:3, 325: 7, 370: 11; குறுந்‌: 5: 5, 101:4, 272: 7, 
339: 6, 357:1, 377-1, ஜங்‌: 16: 4, 30: 1, 37: 2, 69:4, 72:3, 101: 4, 125: 3,126: 2, 
170:4,174:3, 190: 4, 181: 3, 242:4, 264: 4, 277: 5, 351: 4, 376:4, 378: 5, 
480:4, 500:1; அகம்‌: 25:14, 27: 17, 33: 9, 48: 21, 65: 19, 81: 14, 126: 19, 129: 
16, 130: 13, 172: 16, 179: 12, 183: 1, 230: 2, 237: 14, 256:10, 285:13, 334: 16, 
354: 13, 359:1, 363: 18, 390:13; கலி: 7: 12,11: 22, 14: 2, 15:20, 27: 17, 49:10, 
49:13, 58: 2, 60: 16, 64: 21, 67: 6, 70:11, 73: 12, 100: 7, 103: 60, 112: 5, 112: 
10, 112: 24,113: 2, 125: 9, 130:16, 142: 8, 142:11, 145: 5, 146: 7, 147: 55; பரி: 
6: 96, 8: 53, 8:59, 8: 75, 8: 113, 9: 8, 9: 11, 9: 59,16: 12, 16: 40, 20: 55; 
பரி. தி 1: 13, 1: 61; புறம்‌: 71: 3, 71:6, 71: 15, 96:4, 111: 3,194: 4, 350: 9. 


63 


தாமரை கண்‌ அகம்‌:361: 3, குறு: 226:1,கலி: 108: 16,108: 52, 119: 5, பரி :8: 113, 8: 117. 


நீலம்‌ (சுனை) மலர்‌ 
நற்‌: 144: 3, 161: 2, 273: 8, 252: 9, 310: 2, 326:10, 370: 11, 379: 6; குறுந்‌: 
9: 6; அகம்‌ 38: 11, 143: 16, 357: 3, கலி: 7: 12, 15: 20, 27: 17, 33: 28, 
48:13, 57: 5, 57: 11, 143: 51. 

நெய்தல்‌ கண்‌ 
நற்‌: 8:8, 23: 9, 27:10, 113: 7, 138:8, 283: 2, ஜங்‌: 151: 3, 81: 4, 188: 4; 
அகம்‌: 10: 5, 83: 14, 150: 8, 170: 4, 230: 2, 290: 8; கலி: 39: 51, 45: 11, 82: 
20, 85: 26, 97: 26, 98:15, 142: 23; பரி: 7: 62, 7: 70, 8: 75; பதி: 51: 17. 


பசலை கண்‌ 
நற்‌: 23: 9, 35: 12, 219:1, 326: 10; குறுந்‌: 13: 5, 339: 6, ஐங்‌: 16: 4, 34: 4, 36:4, 
166: 4, 169: 5, 170:4, 242:4, 458:4, 477: 1, 500:1; அகம்‌: 52: 14, 329: 1; 
கலி: 16:1, 82: 20, 142: 23, 143: 51. 

பல்லிதழ்‌ உண்கண்‌ 
நற்‌: 241: 12, ஐங்‌: 170:4, 190: 4, 334: 5, 351: 4, கலி: 45:11. 

பூ- கண்‌ 

முல்‌: 22, நற்‌: 325: 7; குறுந்‌: 72: 5, 377: 1, 101: 4, ஐங்‌: 101: 4, 376: 4, கலி 28 : 
18, 33 : 2, 33: 9, 48: 23, 55: 7, 75: 31, 77: 12, 79: 21, 130: 16, 131: 4, 140: 22. 

மலர்க்கண்‌ 
நற்‌: 66: 11, 308:2, 398: 10; குறுந்‌: 5: 5; ஜங்‌: 18: 3, 427: 1; அகம்‌: 132: 6, 243: 8, 
321: 2; கலி: 14: 2, 25:14, 49:10, 58: 2, 100: 7, 103: 60; பரி: 8: 53. 


மாவடு கண்‌ நற்‌: 133: 1; ஐங்‌ 475: 2, அகம்‌: 29: 8; பரி: 7: 58, 8: 38. 
மான்கண்‌ சிறு: 31, மது: 555, பட்‌: 149, நற்‌: 101: 9,109: 8, 179: 4; கலி: 
57:2, 69: 4, 108: 46; புறம்‌: 374: 10 
மழைக்கண்‌ 
நற்‌: 5:9, 8:8,12: 10, 16: 9, 17: 5, 75: 8, 109: 8, 220: 9, 301: 3; குறுந்‌: 72:5, 
222: 6, 259: 4, 286: 4, 329: 7 ; ஜங்‌: 52:2; அகம்‌: 337: 3, 337: 16, 343: 17, 
350: 8, 350: 15, 351:11, 361:1, 363: 18, 373: 13, 381: 21, 387: 2, 395: 3, 398: 8. 


வேல்கண்‌: கலி: 124: 16. 


64 


பின்னிணைப்பு - 8 
தொடி 


ஆய்தொடி 
பொரு: 14, மது: 712, அகம்‌: 4: 17, 104: 16, 171: 6, 271: 16, 280: 4, ஐங்‌: 196 :2, 
329: 5, 389, நற்‌: 320: 8, பரி: 11: 81, புறம்‌: 117: 10, கலி: 59: 18, 145: 47. 

அவிர்தொடி 
மது: 563, மது: 579, அகம்‌: 75: 11, 338: 9, குறு: 364: 3, ஜங்‌: 314, பதி: 46:2; 
கலி: 59:6, 85: 9, 100: 14. 

இறைத்தொடி: கலி: 84: 31. 

ஒண்தொடி 
திரு: 54, குறி: 139, அகம்‌: 5: 26, 46: 15, 47: 10, 60: 8, 96: 9, 186: 10, 204:14, 
265: 10, 335: 26, 368: 4, 369: 2, குறு: 238: 3, 243: 3, ஐங்‌: 28, 38, 76, 83, 92, 
98, 171, 176, 194, 321, 387, நற்‌: 391: 5, பரி: 10: 94, கலி: 74: 13, 90: 4, 140: 19, 
புறம்‌: 24:12, 24: 32, 56: 19, 229: 23, 241: 2, பதி: 90: 50. 

கழல்தொடி 
சிறு: 95, மலை: 577, அகம்‌: 97: 11, 162: 18, 209: 12, 213: 20, 238: 14; குறு: 1: 
3, 84:3, நற்‌: 25:12, 212: 8, புறம்‌: 91: 2,128: 5, 374: 16, 375: 11, பதி: 64: 15. 

குறுந்தொடி 
பெரு: 13, பெரு: 334, முல்‌: 45, மது: 218, அகம்‌: 36: 11, 141: 16, 176: 17, 226:4, 
346: 17, குறு: 233: 7, 267: 4, 356: 8, 384: 2, ஐங்‌: 71, நற்‌: 66: 8, புறம்‌: 36: 3, 79: 
2, 77: 4, 97: 24, 113: 8, 240: 4, 250: 4, பரி: 8: 39. 

கோல்‌ தொடி நற்‌: 48: 6. 

சுடர்த்தொடி ஐங்‌: 305, 310, 416: 4; நற்‌: 300: 1, 371: 6, கலி: 51: 1. 

செறி தொடி 
பட்‌: 154, மலை: 201; அகம்‌: 98: 27, 106: 8, 225: 16, 300: 7; குறு: 379 : 4, ஐங்‌: 
329:3, 388, 487; நற்‌: 20: 5; கலி: 91: 11. 

தொடி 
திரு: 211, சிறு: 81, 192, மது: 720, அகம்‌: 9: 23, 17: 6, 26: 7142: 25, 226: 11, 
269:1, 287: 1, குறு: 84:1, 185: 2, 239: 1, 296: 6, 367: 1, ஜங்‌: 475, 498 நற்‌: 23: 
1, 49: 2, 77: 10, 133: 1, 197: 1, 332: 4, புறம்‌: 26: 10, 83: 2, 238: 6, 239: 1, 243: 
12, 244: 2, 272: 5, 350: 10, பதி:17: 7,19: 8, 40: 12, 79: 6, 80: 6, பரி: 12: 90, 13: 
52, கலி: 24: 8, 29: 18, 38: 4, 54: 3, 58: 5, 71: 15, 73:8, 78: 22, 82: 27, 86, 88: 
3, 90: 7, 92: 33, 97: 22, 99: 20, 135: 7, 145: 18. 


65 


நிரை தொடி நற்‌: 134: 7; கலி: 7:3: 16, 98: 30 

பாம்பு தொடி பரி: 4: 44 

பூந்தொடி குறி: 226, மது: 446 

பைந்‌ தொடி நற்‌: 50: 2, 330: 9, கலி: 28: 20 
பொலந்தொடி நெடு: 141; அகம்‌: 16: 5, 117: 8, 219: 9; ஐங்‌: 24; நற்‌: 136: 9, 166: 7 
பொற்றொடி அகம்‌: 356: 6; நற்‌: 258: 5 

பொன்தொடி பட்‌: 295 

வள்ளித்‌ தொடி புறம்‌: 63: 12, 352: 5 

விலங்கு தொடி புறம்‌: 337: 5 

வீழ்‌ தொடி திரு: 114, அகம்‌: 162: 14, 383: 9, பதி:81: 10 
விளங்கு தொடி அகம்‌: 58: 8. 


அணிவளை அகம்‌: 361 4. 

ஆய்வளை நற்‌: 60:11; குறு: 211: 1, 316 : 1. 

இறைவளை குறு: 289: 9; அகம்‌: 250: 13; கலி: 3: 3, 16: 2, 53: 9, 125: 19. 

இடு வளை பரி: 20: 33, 20: 76. 

இலங்கு வளை மது: 159; நற்‌: 188: 3, 214: 10, 215: 4, 282: 1, ஐங்‌: 136:2, 197: 1, 310: 2, 
குறு: 11: 1, 31: 6, 50: 4, 125: 1, 365: 1; அகம்‌: 39: 17, 127: 1, 261: 5, 292:7, 
328: 9, 355: 10,புறம்‌: 53: 3. 

எல்‌ வளை நற்‌: 56: 4, 77: 9, 100: 5, 136: 1, 167 :10, 193: 6, 236: 7, 239: 10, 258: 11, 
306: 10, 340: 10, 342: 7, 363: 9; குறு: 216: 3, அகம்‌: 68: 12, 98: 7, 140:6, 
173: 7, 185: 1, 224: 16, 242: 13, 257: 10, 267: 16; ஐங்‌: 20: 5, 27 :3, 140, 
196: 1, 200:1, 257: 2, 471: 1; கலி: 7: 16, 13: 9, 48: 11, 125: 12; கலி: 7: 16, 
46: 25, 125: 12; புறம்‌: 24: 9. 


ஒள்‌ வளை கலி: 145: 36. 

கைவளை குறு: 117: 6, 282: 4, 371: 1; பரி: 7: 46. 

கோல்வளை அகம்‌: 142: 17. 

சில்‌ வளை அகம்‌: 19: 15, 163: 4, 198: 8; புறம்‌: 60: 5, 64: 3,103: 4. 


சிறு வளை நற்‌: 300: 5. 
சுரிவளை குறு: 260: 3 
செறி வளை ஐந்‌: 199: 4, குறு: 190: 2; கலி: 123: 14, 127: 13; புறம்‌: 344: 2. 
தெரிவளை ஐங்‌: 54: 3. 


தொகுவளை 


நிரை வளை 


பவள வளை 
புரி வளை 


வால்‌ வளை 


வளை 


வீங்கு வளை 


66 


குறு: 15: 6. 

குறு: 335:1; ஐங்‌: 422: 4; அகம்‌: 190: 1, 197: 9, 255:17; கலி: 50: 8, 132: 15, 
145: 56, புறம்‌: 255: 5. 

பரி: 11: 101. 

ஐங்‌: 133: 3. 

குறு: 119: 4; 189: 6; ஐங்‌: 193; அகம்‌: 390: 16; கலி: 14: 6. 

பெரு: 304, முல்‌: 81; நற்‌: 263: 2, 323: 5; குறு: 377: 2; ஐங்‌: 133: 3, 163:4, 
192: 4, 194: 1, 198: 1, 218: 2, 265: 2; அகம்‌: 6: 2, 251: 20, 336: 23, 349:1, 
385: 11; நற்‌: 26:1, 71: 2; கலி: 10: 24, 25: 18, 29: 23, 33: 19, 41: 27, 51: 10, 
68: 9, 80: 13; பரி: 12: 23, 17: 33, புறம்‌: 135: 4, 140:3, 237: 11, 253:4, 254: 4. 
ஐங்‌: 285: 4. 


நுதல்‌ 


67 


பின்னிணைப்பு - 9 


நற்‌: 1: 8, 62: 6, 71: 5, 73: 10, 108: 8, 128: 2, 151: 1, 167: 1, 197: 1, 245: 11, 247: 7, 250: 
7, 282: 3, 368: 7, 388: 1; குறுந்‌: 59: 4, 87: 4, 87: 4, 185: 1, 205: 7, 226: 3, 249: 5, 259: 
3, 323: 5; ஐங்‌: 55: 4, 56: 3, 67: 5, 107: 2, 161: 3, 200: 1, 219: 4, 222: 4, 225: 4, 
234:2, 423: 3, 447:4; அகம்‌: 57: 19, 75: 9, 77: 1, 78: 24, 85: 1, 90: 14, 93: 10, 95: 1, 
102: 19, 119: 1, 132:2, 135: 3, 169: 11, 171: 1, 173: 4, 179: 13, 192: 1, 205: 6, 207: 13, 
227: 1, 230:5, 235: 17, 240: 10, 251: 2, 317: 23, 329: 2, 338: 7, 354: 14, 376: 13; 


கலி: 3: 4, 4: 19, 21:4, 21:6, 36: 12, 124: 8, 125: 23, 127: 17,133:16, 144: 73. 


பற்கள்‌/எயிறு 


சிறு: 28; மது: 413, 420, 708: 712 ; நற்‌: 2: 7, 9: 9, 13: 3, 18: 3, 26 : 7, 62: 5, 108: 7, 120: 
11, 134: 7, 155: 9, 170: 2, 179:10, 198: 7, 204: 3, 240: 2; குறு: 2: 4, 14: 2, 119: 3, 126: 4, 
169: 3, 186: 2, 267: 3, 337: 3, 381: 7; ஜங்‌: 47: 1, 256, 380: 2, 495:5; அகம்‌: 5: 4, 16: 7, 
21: 2, 27: 10. 29: 13, 33: 12, 39:3, 62:2, 71: 2, 162:12, 176: 25, 179: 11, 212: 4, 217: 
19, 237: 17, 317: 4, 325: 11, 335: 24, கலி:4:13, 14: 3, 20: 11, 22:10, 29: 26, 32: 16, 55: 
4, 56: 21, 58: 4, 64: 17, 88:11, 104:18, 108: 52, 112: 18, 139: 29, 142: 9; பரி: 8: 76, 8: 118; 
பதி: 51: 20. 


தோள்‌ (புயம/கை) 


சிறு: 59, நற்‌: 1: 2, 4: 2, 23: 11, 39: 11, 55: 4, 82: 2, 84: 1, 130: 7, 153: 1, 136: 8, 
196: 7, 219: 1, 286: 8, 309: 1, 332: 3, 355: 8, குறு: 50: 5, 101: 1, 190:1, 268: 6, 
272:4, 272:8, 299: 8, 315: 5, 318: 6, 338: 6, 357: 2, 364: 5, 377: 2, 384: 1, 400: 
2, ஐங்‌: 78: 4, 108: 3, 133: 3, 178: 1, 181: 1, 227: 2, 239: 4, 274: 5, 452: 4, 455: 
5, 459:1, 464: 4, 485:2, 496: 4, 498: 1, அகம்‌: 2: 11, 6: 3, 9: 26, 15: 19, 18: 18, 
32: 18, 33: 15, 47: 18, 59: 16, 61: 15, 62:3, 63: 16, 65:17, 85:1, 87: 16, 89: 22, 92: 
6, 110: 10, 112: 10, 113: 7, 114: 14, 129: 5, 132: 6, 171: 1, 178: 14, 181: 24, 185: 2, 
197:2, 199: 18, 204: 8, 206: 14, 206: 16, 210: 7, 213: 16, 218: 8, 220: 20, 250: 
10, 242: 14, 251: 1, 257: 11, 267: 17, 269: 1, 269: 25, 271: 15, 282:14, 295: 22, 
307: 1, 316: 8, 320:13, 324: 2, 347: 1, 351: 15, 357: 11, 359:1, 361: 14, 366: 13, 
366: 13, 373: 14, 374: 17, 379: 13, 387: 1, 389: 6, 398: 3; கலி: 18:3, 21: 14, 
23:8, 24: 7, 34: 19, 37: 11, 45: 15, 63: 7, 64: 19, 68: 11, 68: 22, 94: 31, 97: 22, 
99: 16, 112: 9, 126: 14, 127: 13, 135: 6, 147: 7, 147: 18, 147: 63, 9; புறம்‌: 18: 14, 


29: 7, 32: 3, 239:1, 339: 6, பதி: 12: 22, 65: 8, 70: 4. 


வேய்‌ (தோள்‌) 


அகம்‌: 2: 11, 6: 3, 15: 18, 32:18, 33:15, 47:18, 59: 16, 62: 3, 65:17, 87:16. 89: 22, 92: 
6, 110: 10, 114: 14, 129: 5, 132: 6, 171: 1, 178: 14, 181: 24, 185: 2, 199: 18, 210:7, 213:16, 
257: 11, 324: 2, 357:11, 366: 13, குறு : 168:5, 318:6, 357: 2, 364: 5, ஜங்‌: 239: 4, 
459: 1, 468: 3, 481: 1; கலி: 21: 14, 55: 7, 57: 1, 99: 16; புறம்‌: 32: 3, பதி: 12, 65: 8. 


68 


பணைத்தோள்‌ 
அகம்‌: 242: 14, 271: 15, குறு: 156:3, 190: 1, 338: 6; ஜங்‌:39: 3, 109:3, 135: 1, 
143: 3, 1751, 181:1. 


மார்பு - சாந்து 
திரு: 193, சிறு.: 98, மது: 226, 493, 715, 716, பட்‌. 297, நற்‌. 168: 10, 250: 4, 259:5, 
314: 4, 344: 5, 394: 8; குறு: 150: 3, 161: 5, 198: 6, 321: 1, 376: 1; ஜங்‌: 240: 2; 
அகம்‌: 26: 14 , 36: 18, 48: 11, 59: 12, 100: 1,186: 10, 218: 14 ,224: 9, 236: 11, 
340: 17, 354: 9, 388: 16; கலி: 9: 12, 57: 8, 73: 13, 79: 10, 96: 3, 91: 13, 93: 1; 
பரி: 4: 10, 6: 19, 8: 97, 10: 13, 10: 92, 12: 97, 16: 25, 16: 44, 16: 52, 17: 24, 
21:25, 21: 47 , 22: 17, பரி. தி. 2: 84 , புறம்‌: 3: 15 , 16: 11,29: 7, 161: 26, 239: 3, 
308: 7, 394: 1; பதி: 42: 11, 48: 11, 50: 16 , 61: 7, 80: 5, 88: 30. 

மார்பகம்‌ (முலை) 
பொரு: 36, சிறு: 26, மது: 416, நெடு: 149; நற்‌: 9: 6, 20: 7, 26: 9, 160: 4, 262: 6, 
319:9; குறு: 71: 2, 337: 1; அகம்‌: 6: 12, 87: 14, 150: 3, 161: 13, 177: 13, 177: 19, 230:4, 
239: 8, 253: 22, 279: 5, 302: 13, 319: 9, 343: 2, 362: 12; ஐங்‌: 149: 2, 225:3, 
324:4, 363: 2; கலி: 4: 19, 60: 1, 117:4; புறம்‌: 337: 22, 341: 11, 352: 12, 354:8. 

தொய்யில்‌ 
மது: 416; நற்‌: 39: 11, 225: 6 . 298: 7; அகம்‌: 177: 20, 239: 8 , குறுந்‌: 276: 4, 384: 1; 
கலித்‌: 18: 26, 24: 15 , 54: 13, 54: 14, 63: 8, 64: 13, 64: 19 , 76: 14, 111: 17, 112: 5, 
125: 9 ,131: 29 ,142: 44 ,143: 33; பரி: 7: 55. 

அல்குல்‌ 
திரு: 16, 146, 204, பொரு: 39, சிறு: 262, பெரு: 244, 329, நெடு: 145, குறி: 102, 
பட்‌: 147; அகம்‌: 7:19, 21: 13, 33: 16, 54: 21, 75: 19, 117: 2, 119: 1, 167: 2, 183: 2, 189: 
9, 201:6, 227: 2, 230: 3, 269: 15, 275: 16, 307: 2, 320: 3, 342: 13, 345: 9, 385: 13, 
387: 7, 390: 6, 397: 7; நற்‌: 6: 4, 8: 2, 66: 9, 77: 11, 84: 2, 101: 7, 133: 4, 138: 9, 161: 
12, 198: 6, 200: 10, 213: 11, 222: 5, 245: 5, 252: 8,282: 2, 307: 4, 320: 3, 366: 3, 
370: 6, 390: 5; குறு: 27: 5, 101: 5, 125: 3, 159: 1, 180: 5, 214: 4, 274: 7, 294: 5, 
345: 4; ஜங்‌: 29: 4, 72: 2, 135: 2, 176: 3, 291: 3, 306: 2, 310: 1, 316: 2, 351: 5, 481:1; 
கலி: 1: 6, 14: 5, 50: 24, 67: 10, 80: 21, 92: 37, 108: 2, 109: 10, 125: 17; பரி: 13: 54; 
பதி: 18:5, 54: 5, 65: 7. 


சுணங்கு (தேமல்‌ ) 
பொரு: 35, சிறு: 24, மது: 416, நெடு: 148; நற்‌: 9: 6, 20: 8, 26: 8, 52: 4, 160: 5, 191: 
4, 262: 6, 319: 9; குறு: 71: 2, 337: 4; ஜங்‌: 76: 1, 149: 2, 225: 4, 324: 4, 363: 4; 
அகம்‌: 6: 12, 87: 14, 150: 2, 161: 12, 177: 20, 230: 4, 239: 8, 253: 22, 279: 4, 302: 13, 
319: 9, 343: 2, 362: 12; கலி: 4: 17, 18: 4, 35: 4, 60: 1, 64: 27, 111: 16, 141: 16; புறம்‌: 
337: 21, 341: 11, 350: 11, 352: 13, 354: 8. 


69 


தித்தி - திதலை (தேமல்‌) 
மது: 708; நற்‌: 6: 4, 77: 11, 84: 2, 133: 3,157: 10, 160: 4, 161: 12, 198:6, 307: 4, 312: 7, 
370: 6, 380: 3; குறு: 27: 5, 185: 1, 293: 6, 226: 3, 300: 4; ஜங்‌: 29: 4, 72 :2, 231: 3; 
அகம்‌: 26: 13, 41: 16, 54: 21, 86: 11, 119: 1, 135: 10, 176: 23, 183: 2, 189: 9, 227: 2, 


385: 10; கலி: 29: 7, 32: 7, 60: 3; பதி: 52: 17. 


மேனி ( தளிர்‌ - நிறம்‌) 
மது: 707, நெடு: 148, 151, நற்‌: 205: 11, 244:10, 251: 7, 309:2, குறு: 331: 7; ஐங்‌: 
38: 3,176: 4, 216:5, அகம்‌: 41: 14, 42: 4, 75: 18, 95: 2,136: 4, 162:15,177:18, 
206:7, 333:1, 356:8; கலி:15:12, 20:17, 29:7, 32: 7, 57:13, 58:3, 77:8, 108:52, 
132:11, 143:4, 143:27, 143: 28. 


பசலைர/பசப்பு 

முல்‌: 12; நற்‌: 47: 11, 50: 7, 63: 7, 73: 10, 96: 11, 133: 3, 167: 11, 175: 9, 197: 2, 219: 
2, 244: 11, 247: 8, 277: 8, 288: 5, 304: 7, 326: 7, 358: 2, 368: 7, 378: 7, 388:2, 
குறு: 13: 5, 27: 4, 48: 5, 143: 7, 185: 1, 205: 7, 339: 7, 371: 1, 381: 3, 399: 2, 
ஐங்‌: 29: 5, 45: 4, 145: 3, 200: 4, 231: 4, 429: 1, 459: 1, 477: 1, அகம்‌: 45: 7, 52: 
14, 102: 19, 103: 13, 135: 3, 169: 9, 171: 1, 172: 18, 174: 9, 205: 6, 229: 13, 235: 
17, 251: 2, 253: 1, 273: 5, 317: 24, 333: 2, 333: 19, 347: 2, 354: 14, 398: 5, 
கலி: 7: 8, 15: 17, 16: 21, 28: 15, 33: 15, 39: 48, 42: 32, 48: 16, 99: 10, 100: 18, 
125: 23, 127: 17, 130: 21, 132: 10, 144: 73, புறம்‌: 155: 4, 392: 3. 


